தஞ்சை சரசுவதி மகால் வெளியீடு எண் : 177 . 


தமிழ்ச் சுவடிகளின் 

விளக்கம் 
ஆரம் தொகுப்பு 


( இலக்கியம் ) 


co 


juuuuuu 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூல் நிலையம் . 


கி . பி . 1981 ) 


( விலை ரூ . 


19-00 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூல் நிலையத் 


தமிழ்ச் சுவடிகளின் 

விளக்கம் 


ஆரும் தொகுப்பு 

( இலக்கியம் ) 


பதிப்பாசிரியர் : 
புலவர் வீ . சொக்கலிங்கம் , 

தமிழாசிரியன் , 
சரசுவதி மகால் நூல் நிலையம் , தஞ்சாவூர் . 


PEா ND 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூல் நிலையம் . 


கி . பி . 1981 ] 


( விலை ரூ . 19-00 


முதற்பதிப்பு 


1981 . 


வெளியீடு : 


தஞ்சை சரசுவதி மகால் நிருவாகக்குழு , 

தஞ்சாவூர் . 


பதிப்பகம் : 
தஞ்சை சரசுவதி மகால் நூல் நிலைய அச்சகம் . 

தஞ்சாவூர் . 


பதிப்பாசிரியர் முகவுரை 


தஞ்சை , மகாராஜா சரபோஜியின் சரகவதி மகால் 
நூல்நிலையத்தின் கண்ணுள்ள தமிழ்ப்பகுதியில் 

உள்ள 
சுவடிகளில் , இதற்கு முன்னர் இலக்கியச் சுவடிகளின் 
எண்கள் 719 வரை 1 , 2 ஆகிய பகுதிகளான விவர 
அட்டவணைகளிலும் , மருத்துவச் சுவடிகள் 300 வரை , 
3 , 4 , 5 ஆகிய பகுதிகளான விவர அட்டவணைகளிலும் , 
வெளிவந்து விற்பனையாகி வருகின்றன . 


தற்போது 720 முதல் 989 வரையிலான இலக்கியச் 
சுவடிகள் 6 - வது தொகுதி விவர அட்டவணையாக வெளி 
வருகின்றது . 

990 முதலான எண்கள் உள்ள இலக்கியச் 
சுவடிகளின் விவர அட்டவணை 7 - ம் தொகுதியாக விரைவில் 
வெளிவர இருக்கின்றது . இத்தொகுதி வெளிவருவதற்கு , 
சுவடிகளின் குறிப்பு முதலானவைகளை எழுதி உதவிபுரிந்த 
நூல்நிலையத் தமிழாசிரியை திருமதி ச . திலகம் அவர்கட்கு 
நன்றி உரித்தாகிறது . 


து வெளிவரப் பொருளுதவி புரிந்த தமிழக அரசுக் 
கும் . அனுமதி தந்த நூல்நிலைய நிருவாகக் குழுவுக்கும் 
நன்றியைத் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் . 


இதிற் காணுங் குற்றங்குறைகளைப் பொறுத்து , நிறைவு 
செய்து வாசித்தல் கற்றறிந்த மாந்தர் கடனாம் . 


தஞ்சாவூர் . 
19-2-1981 . 


புலவர் வீ . சொக்கலிங்கம் , 

தமிழாசிரியன் , 
சரசுவதி மகால் நூலகம் , 


முன்னுரை 


உலகப் பிரசித்திபெற்ற இந்நூலகத்தில் தமிழ் 
இலக்கியச் சுவடிகள் மட்டும் சுமார் 1,340 சுவடிகள் 
உள்ளன . 

இவைகளைத் தவிர வைத்தியச் சுவடிகளும் தனி 
யாக உள்ளன . இந்த இலக்கியச் சுவடிகளின் தொகுப்பில் 
முன்பே இரண்டு தொகுதிகள் வெளிவந்துள்ளன . 
மொத்தம் ஐந்து தொகுதிகள் அச்சிட்டு , தற்பொழுது 
ஆறாவது தொகுதியாக இதனை அச்சிட்டுள்ளது . 
தொகுப்பில் இலக்கியம் . இலக்கணம் , சமய நூல், சோதிடம் 
என விஷயக் கிரமமாக வரிசைப்படுத்தி எழுதப்பட்டுள்ளன . 


ஆக 


இந்நூலில் முதலில் கொடுக்கப்பட்ட எண் இலக்கிய 
நூல்களின் தொடர் எண்ணிக்கையாகும் . அடுத்து காணப் 
படுவது சுவடியின் எண்ணிக்கையாகும் . ஒரு சுவடியில் 
ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்கள் இருந்தால் அவற்றைக் 
குறிக்க அடைப்புக் குறிப்புகளுக்குள் ஏ , பி , சி என்ற 
தொடர் எண்கள் குறிக்கப்பட்டுள்ளன . இம்மாதிரியே 
ஏனைய இலக்கியச் சுவடிகளின் தொகுப்பும் விரைவில் வெளி 
வரும் . 


இத்தொகுப்பு நூலை வெளியிட பெரிதும் உதவித் 
தெதாகை அளித்து வரும் நமது தமிழக அரசினருக்கு நூல் 
நிலைய நிருவாகக் குழுவின் சார்பாக நன்றி செலுத்தக் 
கடமைப்பட்டுள்ளோம் . 


இங்ஙனம் , 
துரை . சுந்தரேசன் , இ . ஆ . ப . , 
மாவட்ட ஆட்சியர் & நிருவாகக்குழுத் தலைவர் 

சரசுவதி மகால் பாலகம் , 


தஞ்சாவூர் , 
12-3--81 . 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. 3 


.. 


.. 


4 


நிகண்டு 
ஆசிரிய நிகண்டு 
உரிச்சொல் நிகண்டு 
சூடாமணி நிகண்டு 
சூடாமணி நிகண்டு 11 - வது தொகுதி 
சூடாமணி நிகண்டு 11 , 12 - வது தொகுதிகள் 


6 


12 


13 


இலக்கணம் 


.. 


19 


368 


... 


--- 


18 


... 


... 


இலக்கணக்கொத்து 
உவமான சங்கிரக வெண்பா 
தண்டியலங்காரம் 
நன்னூல் - உரையுடன் 
நாற்கவிராச நம்பியகப்பொருள் 
நேமிநாதம் - உரையுடன் 


... 


16 


14 


... 


..... 


20 


கணிதம் 
கணக்கதிகாரம் 
கணக்கதிகாரம் - உரையுடன் 


.. 


22 , 23 

25 


--- 


... 


27 , 61 

188 


நீதிநூல்கள் 
உலகநீதி 
கடவுளின் எண்குணங்கள் 
கொன்றைவேந்தன் 
திரிகடுகவெண்பா 
திருக்குறள் - முலம் 
திருக்குறள் - உரையுடன் 


... 


28 


-- 


86 


ச 
.. 


.. 


29 , 189 


--- 


-- 


... 


31 


2 


பக்கம் 


32 , 33 


நீதிசாரம் - உரையுடன் 
மூதுரை 
வாக்குண்டாம் - உரையுடன் 


60 


35 , 272 


- 
.. 


--- 


பிரசித்த காவியங்கள் 


37 


அரிச்சந்திர புராணம் 
நளவெண்பா 
நைடதம் - உரையுடன் 


38 


-- 


.. 


39 


--- 


. 


பிரபந்தங்கள் 
அகப்பொருட்கோவை 
திருவாரூர்க்கோவை 


40 


... 


அகப்பொருள் 
காமரசமஞ்சரி 


136 


... 


42 


... 


43 


: 


அந்தாதி 
அருணகிரியந்தாதி 
ஆறெழுத்தந்தாதி ( அ ) சடாட்சர அந்தாதி 
செளுவையந்தாதி 
புகலூரந்தாதி 
மருதூரந்தாதி - உரையுடன் 


44 


.. 


45 


46 


... 


... 


ஆற்றுப்படை 
திருமுருகாற்றுப்படை 
திருமுருகாற்றுப்படை - நச்சர்உரை 


... 183 , 232 


47 


... 


ஊசல் 


226 


செல்லாண்டியம்மன் பேரில் ஊஞ்சல் 
ரெங்கநாயகர் பேரில் ஊஞ்சல் 


225 


3 


பக்கம் 


ஏசல் 
திருப்பரங்குன்றத்து ஏசல் 


49 


காதல் 
கூளப்பநாயக்கன் காதல் 


50 


| 


குறவஞ்சி 
ஞானக்குறவஞ்சி 


51 


தூது 
நண்ணாவூர் சங்கமேசுவரர் விறலிவிடுதூது 


52 


53 , 54 
55 , 56 


சதகம் 
குமரேசசதகம் 
தண்டலையார் சதகம் 
பிள்ளைத்தமிழ் 
மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் 


57 


.. 


மாலை 


... 


... 


- 
.. 


.. 


... 


... 


200 

78 
215 
58 

69 
71 , 243 

74 


--- 


... 


... 


... 


.. 


.... 


அணியாபரணமாலை 
அம்பிகைமாலை 
ஆனந்தமாலை 
கதிர்காமமாலை 
சச்சிதானந்தமாலை 
சதுர்க்கோணமாலை 
சபாபதிமாலை 
சுப்பிரமணியர்மாலை 
தவுகீதுமாலை 
திருச்செந்தூர்மாலை 
திருமேனிக்கருப்பு அம்பிகைமாலை 
பஞ்சாட்சரமாலை 
வராகிமாலை 
வராகிமாலை சக்கரத்துடன் 


75 


.ܫ 


... 


76 


... 


59 


--- 


--- 


77 

251 
215 , 63 , 204 , 298 

80 , 81 


--- 


... 


பக்கம் 


இரட்டைமணிமாலை 
பிள்ளையாரிரட்டை மணிமாலை 


84 


... 


327 


நவரத்தினமாலை 
நவரத்தினமாலை - புவனை தியானம் 
தனிப்பாடல் 
தனிப்பாடற்றிரட்டு 


87 , 88 


வண்ணம் 


சேதுபதி பேரில் வண்ணம் 


137 


91 


சித்தர் பாடல்கள் 
அகப்பேய்ச்சித்தர் பாடல் 
அழுகணிசித்தர் பாடல் 
தாயுமானாரின் பராபரக்கண்ணி 
பட்டினத்தார் பாடல் 


90 


92 


. 


92 , 93 


... 


. 


விகடம் 


விகடம் 


95 


விடுகதை 


விடுகதை 


272 


இதிகாசங்கள் 
இராமாயணம் 

ராமாயணம் 
இராம நாடகம் 


190 


. 


96 , 97 


பாரதம் 
பாரத அம்மானை - கிருஷ்ணன் 
தூதுச்சருக்கம் முதல் 


98 


5 


பக்கம் 


101 , 191 


102 


பாரதம் 
பாரதம் ( 17 ) போர்ச்சருக்கம் ) 
பாரதம் - உரையுடன் 
பாரதம் - உரை நடை 
சிவரகசியம் 


103 , 105 , 106 


107 , 109 


: 


110 


... 


.. 


புராணம் 


113 


... 


114 , 186 


... 


: 


ஆத்திசூடி புராணம் 
பாகவதம் 
வாதவூரர் புராணம் - உரையுடன் 


115 


... 


தலபுராணம் 


117 


118 


189 


... 


185 


அருணாசலபுராணம் 
அருணாசலபுராணம் - உரையுடன் 
கும்பகோண மகாமக தீர்த்த மகிமை 
சிவராத்திரிப்புராணம் 
திருவிளையாடற்புராணம் - செய்யுள் 
விருத்தகிரிப்புராணம் - உரையுட 
வைகுந்த அம்மானை 


120 


.. 


ன் 


121 


... 


123 


125 


.. 


126 


338 


... 


கதை 
அல்லியரசாணி. அம்மானை 
ஆலம் நபி கதைப்பாட்டு 
இடைக்காட்டார் சரித்திரம் 
ஔவையார் சரித்திரம் 
தருமர்கதை 
பஞ்சதந்திரக்கதை 
விக்கிரமாதித்தன் கதை 
வேதாளக்கதை 


36. 271 


-- 


127 


128 


.. 


129 , 131 


130 


-- 


.. 


B 


6 


பக்கம் 


133 


... 


நாடகம் 
சாத்தூர் நொண்டி நாடகம் 
வேங்கடேச ரெட்டப்ப நாயக்கன் பேரில் 

சமுத்திர விலாசம் 


134 


வேதாந்த நூல்கள் 


202 


294 


... 


... 


152 


--- 


73 


143 


171 


138 


83 


... 


... 


142 


144 


145 , 170 


--- 


அகத்தியமுனி வேதாந்தம் 
அகத்தியர் கருவு 
அகத்தியர் ஞானம் - 6 
அகத்தியர் யோகம் - 16 
ஆறாதார தெரிசனத்தில் மூலா தார தெரிசனம் 
உபநிடதம் 
உபநிடதம் - உரையுடன் 
கக்கிஷம் திருமந்திரம் 
கும்பமுனி நாயனார் வாக்கியம் ஞானம் 
கைவல்யம் - சக்கரத்துடன் 
கைவல்ய நவநீதம் 
சங்கராச்சாரியார் நாதாந்தத்திறவு கோல் 
சசிவர்ணபோதம் 
சட்விதலிங்கவர்ணகம் 
சதானந்தசுவாமி பஞ்சீகரணம் 
சிதம்பரசக்கரம் 
சிதம்பரரகசியம் 
சிவயோகஞானம் 
சுப்பிரமணியர் இரண்டாவது சுத்தஞானம் ... 
சுப்பிரமணியர் உகாரம் 
சுப்பிரமணியர் சுத்தஞானம் 100 
சுப்பிரமணியர் ஞானம் 200 
ஞானமதியுள்ளான் 


146 


172 


... 


... 


--- 


147 


... 


.. 


173 


148 , 149 


... 


... 


.. 


82 


... 


149 


150 


153 


154 


155 


156 


7 


பக்கம் 


157 


... 


158 , 160 


160 , 161 


102 


ஞானவாசிட்டம் 
நெஞ்சறி விளக்கம் .... 
பகவத்கீதை - செய்யுள் 
பகவத்கீதை செய்யுளின் உரை 
பழனியாண்டவர் உடற்கூற்று ஆனந்தக்களிப்பு 
பிரணவவிலக்கணம் ... 
ரோமரிஷிசொல்லூறு 
ரோமரிஷிஞானம் 
வேதாந்த சூடாமணி-உரையுடன் 


163 


164 


165 


72 



- 
- 


168 


-- 


சைவ சமய நூல்கள் 


1 


சைவாகமங்களும் சைவசாத்திரங்களும் 


367 


201 


-- 


--- 


139 


-- 


200 


--- 


174 


314 


--- 


அகத்தியர்ஞானம் - 100 
அருண்ஞானவிளக்கம் 
உடல்நெறிவிளக்கம் 
எழுவகைத்தோற்றம் 
கொங்கணர் ஆறாதார விளக்கம் 
கொங்கணர் கடைக்காண்டம் தேவிபூசை 
சிவஞான போதம் - உரையுடன் 
சிவவாக்கியர் வேதசாத்திரக்கும்மி 
சைவசித்தாந்த நூல் 
தசகாரியமூலம் 
திருமூலவேடம் 
பிண்டோற்பத்தி 


176 


- 


177 


+ 
- 
- 


178 


-- 


180 


199 


. 


-- 


.. 


.. 


180 


சைவத்திருமுறைகள் 
திருமுகப்பாசுரம் 
திருமூர்த்திபேரில் தேவாரம் 


192 


--- 


248 


8 


பக்கம் 


182 


திருவாசகம் - திரட்டு 
தேவாரம் 


... 


181 , 393 


... 


சைவத்தோத்திரங்கள் 


235 


249 


197 


- 
.. 


223 


65 




" 
.. 


193 


--- 


255 


. 


197 


.. 







205 


... 


. 


206 , 207 


.. 


.. 


208 


" 
-- 


222 


அருணாசல ஈசுபரர்பேரில் தெரிசினை 
அருணாசலர்பேரில் கலித்துறை 
அருணாசலேசுவரர் பேரில் பாடல் 
அருணைகிரிநாதர் பேரில் விருத்தம் 
ஆறுமுக நயினார் அகவல் 
இடும்பன் கவசம் 
ஈசன் கவசம் 

... 
உத்திராட்சப் பாடல் 
கணபதி அகவல் 
கணபதி தியானம் 
கணபதி தோத்திரம் 
கணபதி விருத்தம் 
கந்தர் அனுபூதி 
கந்தரனுபூதி சக்கரத்துடன் 
கந்தர் கலிவெண்பா 
கந்தர்சஷ்டி கவசம் ... 
கபிலரகவல் 
சதாசிவக்கண்ணி 
சரசுபதிபேரில் அகவல் 
சவுந்தரியலகரி 
சவுந்தரியலகரி - உரையுடன் 
சனிபகவான் தோத்திரம் 
சனியீசுபரன்பேரில் அகவல் 
சஷ்டி கவசம் 


.. 


... 


79 , 85 


--- 


.. 


211 , 212 


.. 


233 


: 


-. 


... 


212 , 254 


--- 


--- 


68 


... 


.. 


213 


... 


236 


... 


. 


213 


.. 


... 


307 


. 


217 


... 


238 


--- 


... 


224 


9 


பக்கம் 






* 





--- 


--- 


- 


. 
. 
. 


--- 


--- 


--- 


* 
- 
* 


* 
- 
- 


.. 


சில்லரை துதிகள் 

225 
சில்லரை விருத்தங்கள் 

227 
சிவசங்கரப்பத்து 

245 
சிவபூசைச் சுருக்கம் முதலியன 

229 
சுப்பிரமணியர் பதிகம் 

243 
சுப்பிரமணியர்பத்து 

151 
சுப்பிரமணியர் பேரில் அகவல் 

194 
சுப்பிரமணியர் பேரில் விருத்தம் 

220 
சூரசங்காரத் திருப்புகழ் 

64 
சோடசவுபசாரம் 

198 
தியான நூல் 

230 
திருப்புகழ் 

69,184 
நவக்கிரகதோத்திரம் 

218 
நவக்கிரகாதிய வணக்கம் 

231 
பஞ்சரத்தினத் திருப்புகழ் 

231 
பழனியாண்டவர் அகவல் 

248 
பழனியாண்டவர் தோத்திரம் 

219 , 234 
பழனியாண்டவர் மாதப்பதிகம் ... 

246 
பழனியாண்டவன் சஷ்டி கவசம் 
பழனிவேலவன் வாரப்பதிகம் 

247 
பெரியநாயகி அம்மன் பேரில் விருத்தம் 

196 
போற்றிக்கலிவெண்பா 
மீனாட்சியம்மை அகவல் 

81 , 94 , 196 , 235 , 239 
முருகர்துதி 

242 
மோட்ச தீபத்துப்பாட்டு 

203 
வராகி பூசை - சக்கரத்துடன் 

322 
வள்ளியம்மை பதிகம் 

244 
விநாயகர் அகவல் 

186 , 246 


... 


--- 


--- 


--- 


--- 


195 


--- 


--- 


67 


--- 


--- 


--- 


--- 


-- 


. 


** 


10 


பக்கம் 


250 


.. 


253 


... 


187 


... 


விநாயகர் அனுபூதி ... 
விநாயகர் கவசம் 
விநாயகர் பூசை 
விநாயகர் பெயர்வரிசை 
விபூதி தோத்திரம் ... 
வேங்கடாசலபதிபேரில் விருத்தம் 
வேல்வகுப்பு 


260 


... 


66 


--- 


221 


... 


233 


. 


சைவக்கட்டவைகள் 


261 


அத்துவா 
தத்துவக்கட்டளை 
தத்துவக்கண்ணாடி 


262 


260 


... 


... 


யோகநூல் 
சிவயோ தீபிகை 


... 


175 


... 


வைணவ நூல் 
இயற்பா 
கிருஷ்ணசாமி தோத்திரம் 


263 


271 


. 


--- 


சில்பம் 


263 


... 265,267,268 


275 


267 


குமாரசாமியம் - மயனூமல் 
சில்பசாத்திரம் 
சில்பசார சுருக்கச்சிந்தாமணி சாத்திரம் 
நட்சத்திர நிகண்டு 
மயனார் நூல் 
மயனூல் 
மயனூற்பாயிரம் 
மனையலங்காரம் 
மூர்த்தி தியானம் 


276 


.. 


... 


... 


274 


... 


... 


" 
.. 


366 


... 


.. 


.. 


277 


... 


.. 


278 


11 


பக்கம் 


382 


| 


யாகாதிமண்டப லட்சணம் 
வாஸ்து லட்சணம் 


380 


காமால் 
சம்பராரிப்புராணம் 
மதனநூல் 


280 


281 


--- 


298 


140 


--- 


141 


240 


| 


மருத்துவம் 
அகத்தியர் கருமகாண்டம் 
அகத்தியர் சூத்திரம்- 12 
அகத்தியர் வாத நூல் 
அகத்தீசர் புல்லுருவி 
இடைக்காட்டு நாயன் சூத்திரம் 
தட்சிணாமூர்த்தி 6 காண்டத்தில் 
பெண்களுக்கு கெற்பக் கோளின் குணம் 
மருந்து விபரங்கள் 
முலிகைப்பெயர் விபரங்கள் 


240 


|| 


282 


400 


268 


--- 


269 


.. 


282 
210 , 297 

303 
252 


--- 


--- 


பானம் 


324 


... 


204 


-- 


மந்திரங்கள் 
அகத்தியர் மந்திரம் 
அனுமார் மந்திரம் - 
அஷ்ட கருமத்தம்பனம் 
ஆறுமுகவன் விஞ்சை 
ஈசுபரி 
கட்டுமந்திரம் 
கணபதி மந்திரம் ... 
காளி கெடிகாரம் 
கெருடகவசம் 
சக்கரவிதி உரை 
சத்துருசம்மார விஞ்சை 
சருவபட்சணி 
சல்லிய மூலமந்திரம் 


- 
.. 


305 


--- 


* 
. 


257 


283 


- 


... 


.. 


284 


- 
.. 


... 


296 


... 


--- 


287 


--- 


--- 


167 


12 


பக்கம் 


289 


290 


291 


* 
- 


286 


.. 


--- 


273 


209 


ச 
. 


291 , 292 


-- 


292 


+ 


. 


304 


--- 


--- 


295 


* 
. 


--- 


306 


.. 


* 


312 


சாலத்திரட்டு 
சிதம்பர அட்சரகருமம் 
சில்லரை மந்திரங்கள் சக்கரத்துடன் 
சிவபட்சணி , எட்சணி 
சீதாசக்கரம் 
சுப்பிரமண்ணிய உச்சாடனம் 
சுப்பிரமணியர் விஞ்சை 
தலைசுரிஷ்டி 
தன்னைக்கட்டு 
திக்குபந்தனம் 
திசைக்கட்டு 
தேங்காய் மந்திரம் 
நவக்கிரக கக்கிசம் 
நவக்கிரகவிஞ்சை - சக்கரத்துடன் 
பிராயச்சித்தபத்ததி அட்டவணை 
புதர்வண்ணான் விஞ்சை 
பூதகணங்களுக்கு கெடிகார மந்திரம் 
பேயோட்ட மந்திரம் - சக்கரத்துடன் 
பைரவ தியானங்கள் 
மதுரைவீரன் கெடிகாரம் 
மந்திர ஏடுகள் 
மந்திர காயத்திரி 
மந்திரங்கள் 
மந்திரங்கள் - வைத்தியம் 
மந்திரசாத்திரங்கள் - சக்கரத்துடன் 


256 


ச 


287 


--- 


301 


--- 


296 


-- 


330 


288 


381 


--- 


259 


300 , 302 


... 


. 


--- 


302 


: 


209 , 308 


.. 


மந்திரசாலத்திரட்டு 
மந்திர சூட்சும பஞ்சாட்சரம் 
மந்திரத் திரட்டு 
மந்திர நூல் 
மந்திரம் 


293 
168,309,310 
313 , 315 , 316 

317 
329 
318 
319 
320 


... 


* 


... 


. 


- 
.. 


13 


பக்கம் 


285 


.. 


258 


... 


321 


- 


சச 
. 


323 , 324 


மந்திரவிதி 
மாடன் கெடிகாரம் 
முகவசீகரம் 
வயிரவத்தியானம் 
வயிரவ மந்திரம் 
வயிரவன் கெடிகாரம் 
வாலைபூசாவிதி 
வாலைபூசை 
விஷத்துக்கு மந்திரம் 


325 


--- 


257 


239 


--- 


.. 


326 


327 


சோதிடம் 


--- 


.. 


.. 


அகத்தியர் தொடுகுறி சாத்திரம் 

331 
அட்டவாக்கம் 

419 
அலகுநுல் 

361 , 364 
ஆந்தை சீறல் 

346 
ஆரூடக்கெவுளி 

9 
இரண்டாம் பாவகப்பலன் 

332 
இராமதேவர் சோசியம் 

414 
உள்ளமுடையான் 

333 , 334 , 340 , 341 , 342 , 343 
ஒட்டியம் 

373 
ஓராசாத்திரம் 

344 
காக்கைசாத்திரம் 

345 
காலச்சக்கரம் 

366 
காலச்சக்கர பலன் 

416 
குமாரசுவாமியம் 

417 
குருபுத்திரன் சர நூல் 

216 
குளிகன் பலன் 

340 
கெவுளிகாதல் 

328 , 344,349 
கெவுளி நூல் உரைபாடம் 

424 
கெவுளி பலன் 

11 


. 


... 


ச 
.. 


--- 


.. 


-- 


--- 


... 


C 


14 


பக்கம் 


... 


... 


--- 


... 


: 


கெற்பசிந்தாமணி - சுந்தரானந்தர் வாக்கு 
ரெதுவானசருக்கம் ( ருதுசாந்திபாத்திரம் ) 

418 
கௌசிகசிந்தாமணி 

350 , 351 
சகாதேவ நூல் 

352 , 353 , 355 
சர நூல் 

355 , 357 
சர நூல் - உரையுடன் 

359 
சர நூல் - சரவணபவன் உரையுடன் 

362 
சரவணபவன் சோதி ... சாத்திரம் 

360 
சருவபட்சணி 

369 
சருவாற்க சிந்தாமணி 

338 
சருவார்த்த சிந்தாமனி 

371 
சருவார்த்த சிந்தாமணி - உரையுடன் 

263 
சல்லிய நூல் - உரையுடன் 

166 
சல்லியம் 

320 , 372 
சாதகசிந்தாமணி 

374 
சாதகபாரிசாதம் 

337 
சாதகலட்சணம் 

395 
சாமுத்ரிகா லட்சணம் 

375 , 376 , 377 
சோசியம் 

377 
சோதிடநூல் - அட்டவர்க்கம் 

378 
சோதிடம் 

379 , 380. 383. 385 , 386 , 387 
388 , 389 , 390 , 391 , 392 


... 


... 


... 


... 


... 


... 


-- 


.. 


... 


394 
396 


... 


--- 


... 


419 


... 


348 , 428 


.. 


சோதிடம் - அட்டவர்க்கம் 
ஞானமதியுள்ளான் 
திசையபகாரபலன் 
துடி நூல் 
தும்மல் பலன் 
நட்சத்திர அம்சம் 
நட்சத்திர சூடாமணி 
நட்சத்திர பலன் 


397 


: 


--- 


365 
336 


... 


... 


... 


384 , 398 


... 


15 


பக்கம் 


399 





.... 


--- 


403 


358 


. 


404 


. 


-- 


405 


. 


... 


406 


... 


.. 


407 


--- 


-- 


409 


--- 


--- 


410 


--- 


--- 


- 
.. 


- 
.. 


402 , 411 


412 


. 


.. 


363 


* 
. 


... 


.. 


363 


347 


... 


-. 


நட்சத்திரப்பொருத்தம் 
நட்சத்திரமாலை 
நந்தி நூல் 
நவக்கிரக சிந்தாமணி 
நன்மைபடுகிற பெண்கள் 
பஞ்சபட்சி காதல் 
பஞ்சபட்சி சாத்திரம் 
பஞ்சபட்சி பலதிரட்டு 
பஞ்சபட்சி பாடல் 
பட்சி சாத்திரம் 
பட்சி தோடம் 
பட்சி நூல் 
பல்லி நூல் 
பல்லிவிழும் பலன் 
மகாதிசா பலன் 
மரணகாலக் குறிகள் 
மலடி வயனம் 
யோக மஞ்சரி 
ருதுசாத்திரம் 
ருது நூல் 
ரேகை சாத்திரம் 
ரேகை லட்சணம் 
ரோகயோக நீதி 
லக்கின பாதபலன் 
வசிட்டர் சோதிடம் 
வராகர் ஓராசாத்திரம் 
வருஷ பலன் 
விரும கண்டிகை 
விழுபல்லிக்காதல் 


--- 


-- 


335 


270 


--- 


... 


312 


... 






413 


33 


--- 


--- 


... 


.. 


311 , 420 

421 


... 


. 


... 


... 


422 


* 


423 


415 


-. 


--- 


350 


--- 


-- 


425 


--- 


- 
. 


24 , 426 


-- 


401 


... 


427 


--- 


--- 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள், 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , 
பனையோலைகளில் எழுதிச் சுவடிகளாக 

எழுதிச் சுவடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவைகள் , பல்வேறு 

பல்வேறு இடங்களில் 
உள்ளன . அவைகள் 

பழுதடைவதற்கு முன் 
எம்மிடம் அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , 
அவைகள் மக்களுக்குப் பயன்படும் . 


எமது 


எம்மிடம் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் சுவடி எழுதியோரும் 

எழுதியோரும் அழியாப் புகழை , 
சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவை பதிப்பாக வருமாயின் , சுவடி தந்தார் 
பெயரும் இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் 5 பிரதி 
களும் பெறுவர் . 


, " நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 
வையகம் " என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள 

எமது மகாலுக்குத் 
தந்துதவ வேண்டுகிறோம் . 


சுவடிகளை 


இங்ஙனம் , 


தஞ்சாவூர் , 


துரை . சுந்தரேசன் , I , A. S. , 

மாவட்ட ஆட்சியர் & தலைவர் , 
நிர்வாகக் குழு , சரசுவதி மகால் நூலகம் . 


12-3-81 . 


தஞ்சை சரசுவதி மகால் 


தமிழ்ச் சுவடிகளின் 


6- வது தொகுப்பு 

( இலக்கியப் பகுதி ) 


வரிசை எண் : 


1088 


சுவடி எண் : 


919 


ஆசிரிய நிகண்டு . 


ஏடுகள் : 51. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 8 - 9 வரிகள் . அளவு : 22 X 4 செ . மீ . எழுத்து : 

: 
தமிழ் . * கிரந்தங்களின் எண்ணிக்கை : 1500. ஆசிரியர் : 
ஊற்றங்கால் ஆண்டிப் புலவர் . முழுமை : முழுவதும் 
இல்லை . ( இரு தொகுதிகள் மட்டுமே உள்ளன ) . 


தொடக்கம் : 


விநாயகர் துதி . 


எரா சிரிய நிகண் டென்னுமீ ரைந்தொன்று 
சீரார் தொகுதியதாய்ச் செப்புதற்கே - பேராரைச் 
சேரானைச் சேர்ந்தாரைச் சேரும் வினையகற்றுங் 
காரானை மாமுகன்றாள் காப்பு . 


முதலாவது தெய்வப் பெயர்த் தொகுதி 
ஆசிரிய விருத்தம் . சிவன் பெயர் . 


சங்கரன் சம்பு சதாசிவ னுமாபதி 

தாணுவே பூத நாதன் 
சந்திரசே கரநீல கண்டனீ மத்தாடி 

தற்பரன் பேயொ டாடி 


* 32 எழுத்துக்கள் - ஒரு கிரந்தம் 


2 


தமிழ்ச் சுவடிகளின் 


அங்கணன் பசுபதி யரன் சிவ னுருத்திர 

னழலாடி பாண்ட ரங்க 
னந்திவண் ணன்பகவ னந்தி நம் பன்சோதி 

யமலனா னந்த னாதி 
மங்கைபா கன்சுடலை யாடியர வாபரணன் 

மழுவாளி கைலை யாளி 
மாதேவ னிருமலன் மறைமுதலி யோகிமா 

னிட.மேந்தி காம தகனன் 
கங்கா தரன்கறை மிடற்றண்ண லைம்முகன் 

காலகா லன்கி ரீசன் 
கங்காளன் முத்தனித் தன் பரம னாலமர் 

கடவுணீ றணிக டவுளே . 


-க 


மு . ) வு : 


அழிவில்விய மானன் பசுப் புற்கலன் சீவ 

னாவியான் மாச்சே தனன் 
ஆதன்பி ராணனு யிரபிதான மணுவுமாம் 

வயஞ்சினை காத்திரம் 
வழுவில்சித் திரமங்க மேவுறுப் பாங்கச்சை 

வசிவடுச் சுவடங்கிதம் 
வன்சேக்கை யே தமும் பாமேலும் பேரென்பு 

மதவங்க மத்தியக்காங் 
கழியுமுடல் முழுவென்பு கங்காள மாகுங் 

களேபர முடலெலும்பாம் 
கந்துமொழி மூட்டுக் கொழுந்தினவை சந்தாங் 

கபாலம்வெண் டலையோடதாம் 
விழைவாயில் பொறிகரண மிடுகந்த மிந்திரிய 

வினவிலோ ரைந்தாஞ்சுவை 
மிகுபரிச மோசையொளி நாற்றமறி கருவி நா 

மெய்செவிகள் மூக்காகுமே . " 


ருக 


இரண்டாவது மக்கட் பெயர்த் தொகுதி முற்றிற்று . 


6 - வது தொகுப்பு 


3 


காலம் : ( Colophon ) 
ஊற்றங்கால் ஆண்டிப் புலவர் செய்த ஆசிரிய நிகண்டு 

கஅயஅ u சித்திரை மாதம் 25 - ந் தேதி 
வாத்தியார் வேலாயுதஞ் செட்டியாரால் எழுதப்பட்டது . 


மூல பாடம் . 


குறிப்பு : 


இது நிகண்டு நூலாகும் . ஆண்டிப் புலவரின் தந்தையார் 
பெயர் பாவாடை 

வாத்தியார் போலும் . ஆசிரியர் 

ஞானப் 
பிரகாசர் . ஊர் ஊற்றங்கால் . இதில் பதினோறு தொகுதிகள் 
உள்ளன . ஆயினும் இச்சுவடியில் இரண்டு தொகுதிகளே உள்ளன . 
இவ்விரண்டிற்கும் செய்யுட்தொகை மொத்தம் காப்பு நீங்கலாக 94 . 
காப்புச் செய்யுளும் பாயிரமும் 4 . ஆக 98 செய்யுட்கள் . 
சுவடிகட்கும் இதற்கும் பாட வேறுபாடுகள் அதிகமாகக் காணப்படு 

எழுத்துக்கள் அழகாக உள்ளன . பிற நிகண்டுகளின் 
ஒப்புமையுடன் இதன் எட்டு தொகுதிகள் எமது சரசுவதி மகால் 
நூலகத்தில் அச்சாகி யுள்ளன. 


வேறு 


கின்றன . 


வரிசை எண் : 1089 


சுவடி எண் : 967 


ஆசிரிய நிகண்டு 


தி . 


ஏடுகள் : 50 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் , 
ஒடிந்தும் உள்ளது . பக்கத்திற்கு : 10 - 11 வரிகள் 
அளவு : 15 X 3 செ.மீ 

எழுத்து : தமிழ் . 
எண்ணிக்கை : 1,300 . ஆசிரியர் : ஆண்டிப்புலவர் . 
முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


முமொளி ... 


.. 


புமிருபு 

... னமொரு 
கடிய நான்குங் கொலச் 

பாங்களொரைந்தும் 
னை 

மதவாறும் விளங்குகின்றயிடி வருப் 
பெற்ற 

னறிருநா பேசிப்பாபிற்றியறுப்பாம் . 


4 


தமிழ்ச் சுவடிகளின் 


பாயிரம் 


வரகொ 


கன்னி ... வானைவள்ளி பங்காளி ... 

கந்தனை தென்பழனி முருகனைச் சிந்தை 


, 
.. 


முடிவு : 
இரசதந்தாரம் யெண்டாது கவிக்காதபு தமிர தனம் 

வெண்பொன் வெள்ளி யெழுவகைப் பெயரேயது 
மயாவடுமை தாம் பிரமெருவைசல்லுச் சீருணங் 


கருது செம்பாறு பெயர் இய்யஞ் சொன்னால் கருந்தாது 
நீளக் 

பான கருஞ்சொற்ன ராசிரும் 
பேழுபெயர் சத்தியாங் காணரி பெயர் . 


மருவரிய வுரைகஞ்சம் வெண்கலமிரண்டு பெயர்மது 

கந்தரா வின்பெயர்வங்கமுஞ் சீருசூம வெள்ளீய 
மாகுமே வந்த காரீயப் பெயர் . 


தெரிதரும் பத்திரஞ்சீசமே சீதுச் சிறந்த வீயப் 

பொதுப்பெயர் செம்பின் மாயா புரியார்கூ .... 
சேர்ந்த பித்தளையாகுமே . 


குறிப்பு : 

இது எமது 919 - ம் எண் சுவடி போன்றது . இதில் முதல் ஐந்து 
தொகுதிகள் முழுதும் உள்ளன . 6 - வது பொருட் பெயர்த்தொகுதி 
யில் 4 செய்யுட்கள் வரை உள்ளன . பாடவேறுபாடுகள் மிகுந்து 
காணப்படுகின்றன . சுவடி மிகமிகப் பூச்சியரித்த நிலையில் 
உள்ளதால் சொற்கள் தெளிவாகக் காணக்கூடவில்லை . அச்சிடப் 
பட்டுளது . 


வரிசை எண் : 1090 


சுவடி எண் : 845 


உரிச்சொல் நிகண்டு 


உள்ளது . 


ஏடுகள் : 12 . ஏட்டின் நிலைமை : - நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் . 

அளவு : 


6 - வது தொகுப்பு 


5 


32X4.2 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
600 . ஆசிரியர் : இம்முடிப் பட்டம் பெற்ற காங்கேயர் 
முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

சேந்த னுரைத்த திவாகரமாஞ் சாகரத்தை 
யாய்ந்தெடுத்துக் காங்கயனு மன்பாக - வாய்ந்திலகு 
சொற்பா வுருச்சொற் றுகை நமக்கே யாமென்று 
கற்பார் கலைவல்லோர் காண் . ” 
குமரன் துணை . குருவே துணை . 
வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு மலைவில்லை. 
ஹரிஓம் நன்றாக , உருச்சொல் .. 


க 


திருமாலுஞ் செங்கமல மேயானுங் காணாப் 
பெருமான் பிறைசூடும் பெம்மான் - அருள்மூர்த்தி 
நன்னெஞ்சி னான் மறையோன் றில்லை நடம்புரிவான் 
என்னெஞ்சின் மேய யிறை . 
அரவன் புராரி புராந்தக னண்ணல் 
பரமன் பாசுதான் பித்தன் - அரனே 
கிரியை வளைத்தோன் கிரியன் கிரீக 
வரியுளு வைத்தோலோன் வான் . 

-உ 


சன் 


முடிவு : 

குளமாகு நெற்றி சருக்கரை குட்டங் 
களமா கவயரு கண்ட - முளவாங் 
குடங்கரி மத்தகங் கும்பமெனக் கூறல் 
தடங்கொங்கை வித்தந் தனம் . 


-ருச 


ஞான மறிவு பனுவலு மாமென்பர் 
நூனமாங் குன்றலு நிச்செய - மானா 
மறைமந் திரம்வேத மாவாம் புரவி 
சிறைவண்டு சூதந் திரு . 

-நரு 
பத்தாவது ஒரு சொல் பல்பொருட் பெயர்த்தொகுதி முற்றும் . 
ஆகத்தொகுதி 15 - க்கு விருத்தம் 218 . உருச்சொல் முகிந்தது . 
முற்றும் . குமர நாயகன் துணை . 


6 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

முதல் ( தெய்வப் பெயர்த் ) தொகுதியிலிருந்து 
தொகுதி ஒருசொற் பலபொருட் பெயர்த்தொகுதிவரை 10 தொகுதி 
கள் உள்ளன . இதில் 218 வெண்பாக்கள் உள்ளன . ஆசிரியர் 
காங்கேயன் என்பார் தொண்டை மண்டல செங்குந்த மரபைச் 
சார்ந்தவர் . பின்னர் ஏட்டில் கீழ்க்கண்டவாறு காணப்படுகின்றது . 

பெருமாபிள்ளை புத்திரன் பிச்சப்பிள்ளைக்கு எழுதிக்கொடுத்த 
சுவடி . நன்றாக நீடூளி காலம் வாள்க . 

வேலுண்டு வினை இல்லை . 
மயிலுண்டு மலைவில்லை . 
மாதாபிதாக்குருத்தெய்வந்துணை . 


வரிசை எண் . 1091 


சுவடி எண் . 807 ( a ) 


சூடாமணி நிகண்டு 


ஏடுகள் : 85 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது . 

பக்கத்திற்கு : 7 - 8 வரிகள் 
அளவு : 40 X 3 , செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 3000 . 

ஆசிரியர் : 

(வீரை மண்டல 
புருடன் ) குணபத்திரன் . முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் ; 

ஹரி ஓம் நன்றாக 
முதலாவது தெய்வப் பெயர்த் தொகுதி 
பூமலி யசோகு நீழற் பொலிந்தவெம் மடிகள் முன்னா 
ளேமமா முதனூற் சொல்ல விலக்கணத் தியன்றபாவாற் 
றாமொரு வழி நூல்ச் சொல்லச் சார்புநூல் பிறருஞ் 

சொல்லத் 
தோமிலா மூன்று நூலுந் தூபமென வுதித்ததன்றே 


-க 


அங்கது போய பிற்றை அலகு நூல் பிறந்த மற்றை 
செங்கதிர் வரத்தாற் றோன்றுந் திவாகரச் சிறப்பின் மிக்க 
பிங்கல ருறைநூற் பா ( வி ) ற் பேணினர் செய்தார் சேர 
விங்கிவை யிரண்டுங் கற்க வெளிதல்ல வென்றே சூழ்ந்து . - உ 


7 


6 - வது தொகுப்பு 


மூவு : 
இரவியு நெருப்புந் தானே தபனனென் றியம்ப லாமே 
யிரவிதீய்க் கனலி யென்ப ரிரவிகள் ரிருபேர் மாலை 
யிரவியொ டிரவே யல்லா மிரவியே வெயிலென் றூழா 
யிரவியின் கிரணம் வாரி யின்கரை சோலை கானல் 

- ள அய 


அரவணை மாயோ னாடல் சோதிநாட் கால்மாக் காலா 


குறிப்பு : 

இதில் 8 , 9 , 10 , 12 - வது தொகுதிகள் இல்லை. 11 - வது தொகுதி 
யில் னகர எதுகையில் 8 - வது செய்யுள் வரை இருக்கிறது . அதன் 
முடிவில் “ ஆதியிற் பொருள் முற்றும் ” என்று எழுதப்பட்டுள்ளது . 
பின் “ அந்தத்திற் பொருள் " என்று எழுதப்பட்டு , அது முதல் 42 
செய்யுட்கள் உள்ளன . 

இவைகள் அச்சாகியிருப்பதாகத் தெரியவில்லை. ரகர எதுகை 
யின் முடிவில் “ ரகரவெதுகை முற்றும் . சங்கரலிங்கம் எழுதினது 
என்றுளது . 


வரிசை எண் : 


1092 . 


சுவடி எண் : 807 ( b ) 


உள்ளமுடையான் ( சாதக சூடாமணி ) 


ஏடுகள் : 11 ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
யாரித்துள்ளது. பக்கத்திற்கு : 9 - 11 வரிகள் . 
அளவு : 40 X 3 ! செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 550 . ஆசிரியர் : அறியக் கூடவில்லை . 
முழுமை : முழுவதும் இல்லை. 
தொடக்கம் : 
சுன்பை அன்பை துருதிரு யோகந்திறன் றனக்கிரண்டிலத்த 
பன்னே யல்லால் பற்றச் சுந்தரக் கோள்கணின்ளுற 
சுன்பர யோகமாகும் தந்திர முடைய நாகுந்தராபதி 
சமனாய் வாழ்வன் மந்திரி தனவான் கீர்த்தியுடையவன் 

வாது நல்லாய் 


ஆசிரியர் : 
8 

தமிழ்ச் சுவடிகளின் 
முடிவு : 
ஒருபதில் வியாழ நிற்கில் லொண்ணுதல் மைந்தருண்டாம் 
நிருபதி வரிசை யாலே நிதிபுவி மிகவும் வாய்க்குங் 
கருமங்க ளரிந்து நல்ல கன்மங்கள் செய்து வாள்வன் 
கரிகுழல் மங்கை நல்லாய் தொகுத்தனர் 

நூலையாய்ந்தோர் -கூ 
குறிப்பு : 

இது சோதிட நூல்களுள் ஒன்று . முதல் ஏட்டில் காப்புச் 
செய்யுளாக 

பழனிக் குமறன் திருத்தாள் பணிய பாக்கியம் வருந் 
துள நித்தம் அடிமைக்கிப் புத்திவரந்துருஞ் சுப்பிரமண்ணியர் 
வளநித்தம் பால்பழம் அறுசுவை யன்னம் மாமரையோற்க 

குள நித்தம் பாக வரந்தரு மயூர குருபரனே 
என்றுளது . தலைப்பு உள்ளமுடையான் என்றுளது . ஆயினும் மேல் 
பாட்டின் பின்னர் : 
“ வேலுமயிலுந்துணை . ஆகாசராயர் துணை 
சாதக சூடாமணி யெழுதத் துடங்கினது 

சித்திராவுத்திரி ஞ சித்திரை மீ க s ” 
என்று எழுதப்பட்டுள்ளது . இதன் பின்னர் சாதக சூடாமணி நூல் 
எழுதப்பட்டுளது . அது அடுத்த ஏட்டில் தொடர்ந்துள்ளது . 
வரிசை எண் : 1093 

சுவடி எண் : 807 ( c ) 
சாதக சிந்தாமணி ( லக்கின பலன் ) 
ஏடுகள் : 341 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித் 
துள்ளது . பக்கத்திற்கு : 9-10 வரிகள் அளவு : 40X3 ) 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 2200 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


9 


6 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


கங்கைவெண் பிரைதேன் மலங்கு கடுக்கைவெள் 

ளெருக்குஞ்சூடி 
மங்கைதன் பாகம் வைத்த மான்மழு வேந்தி மைந்தன் 
பங்கயப் பதங்கள் போற்றிப் பார்மிசை செனித்தமாந்தர் 
தங்கள் சாதகமாஞ் சிந்தா மணித்தமிழ் சாற்ற 

லுற்றேன் . 
முடிவு : 
மாமறை வாழி தெய்வ வாணன் வாளி வாளி 

கோமள விசைய வல்லி கொளுனனாங் குகனும் வாழி 
நான்முகன் கமலதேவி நளின பொற் களங்கள் வாழி 

பாமலி கவிஞர் செஞ்சொற் பனுவலும் வாளி வாளி 
வேலுமயிலுந் துணை . சாதக சிந்தாமணி எழுதி முடிந்தது . 


காலம் : ( Colophon ) 

சித்திராவுத்திரி வருடம் வைகாசி t 4 - ம் தேதி எழுதி 
முடிந்தது . உடுமலைப்பேட்டையிலிருக்கும் சங்கர நாராயண 
பிள்ளையவர்கள் குமாரன் பிச்சப்பிள்ளை யெழுதினது . சிவன் 
செயல் . ராம செயம் . குமரன் துணை . மீனாம்பிகை முன்னிற் 
கவும் . சரசுபதியம்மன் துணை . சொக்கனாத சுவாமி லட்சிக் 
கவும் . திருமூற்தி துணை . வடிவேலன் முன்னிற்கவும் . 


குறிப்பு : 

இது சோதிட நூல்களுள் ஒன்று . இதன் முன்னுள்ள உள்ள 
முடையான் என்னும் நூலின் தொடக்கத்தில் சாதக சிந்தாமணி 
என்ற தலைப்பும் காப்புச் செய்யுளும் தொடங்கிய காலமும் கூறப் 
பட்டுள்ளன . 

G 


வரிசை எண் : 1094 


சுவடி எண் : 807 ( d ) 


ஆருடக்கெவுளி (உரையுடன் ) 


ஏடுகள் : 111 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு : 10 வரிகள் 

அளவு : 


2 


10 


தமிழ்ச் சுவடிகளின் 


கி . எண்ணிக்கை : 


40X31 செ.மீ. எழுத்து : தமிழ் . 
700 . ஆசிரியர் : அறியக் கூடவில்லை . 
வதும் உள்ளது . 


முழுமை : முழு 


தொடக்கம் : 
“ கற்பகப் பிள்ளைகள் வினைகருதி யெப்பொருளுந் 
தொளு தேற்றுவம் நாமே 


நூல் 


“ முந்திய கெவுளி தான மொளியும்வா றரிய வேண்டி 
யிந்திரன் னனலோன் கால நியக்கர் கோன் வருணன் வாய்வு 
சந்திர னீசா னென்னச் சாற்றிய திசைக ளெட்டும் 
வந்தவா ரரிந்த ருக்கண் வருவது வகுற்றுச் சொல்வாம் ” 

என்பது கெவுளி சொல்லுந்தானமும் வறும் பலாபலமும் 
அரிந்தபடி 


முடிவு : 

கெவுளி சொல்லுந் திசை நிரதி வாய்வு யிந்திரன் 
யிந்த மூன்று திசையிற்ச் சொல்லில் தனக்காம் 
அக்கினி யீசானன் வருணன் மேற்ச் சொல்லில் 
இராசாக் களுக்காம் யிமன் குபேரன் நில்ச் 
சொன்னால் பிரத்தியாருக்கா மென்றவாறு 
யிவவகை நானாதவித மாய் ....... ருகிறபலா 
பலமரிந்து ஆரூடக் கெவுளியின் பலஞ்சொல்லு 
வதென்றவாறு . 

- சயங 
ஆரூடக் கெவுளிக் காதல் யெழுதி முகிந்தது 
வேலுண்டு வினையில்லை . காந்திமதியம்மன் துணை . 


குறிப்பு : 

இது பல்லி சொல்லுக்குப் பலன் கூறும் நூல் . சிறந்த நூலாகக் 
காணப்படுகின்றது , உரையுடன் முற்றும் இருக்கிறது . இறுதியில் 
ஆரூடக் கெவுளி காதல் என்றும் , தொடக்கத்தில் ஆரூடக்கெவுளி 
என்றும் உள்ளது . 


6 - வது தொகுப்பு 


11 


வரிசை எண் : 


1095 . 


சுவடி எண் : 807 ( e ) 


கெவுளி பலன் 


ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
யரித்துள்ளது , 

பக்கத்திற்கு : 8 வரிகள் அளவு : 
40 X 31 செ . மீ . 

எ ழு த்து : தமிழ் கி . 
எண்ணிக்கை : 100 . ஆசிரியர் : அறியக் கூடவில்லை .. 
முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

ஒன்று நினையாதிருக்குரபோது கெவுளி பலன் 


பெண் கெவுளி. 
" நாயறு மரணந் தீதாம் நாத்திங்கள் சிலுகு செவ்வாய் 
ஆயபெணவள்க்கும் புந்தி யான பொன் பரப்பார் 

பொன்னாம் 
பேய நல் வெள்ளி கள்ளர் லிரவுடங் கேடு மந்த 
நாயன்றப் பண்டம் பாளி லழகிய வளக்க தாமே 


முவு : 
பருதியின் னாளு நன்று பனிமதி பொல்லாச் செவ்வாய்ச் 
சிருகுறு நன்றாம் புந்தி செல்லிடிற் றாளாம் பொன்னன் 
வருவது கருமந் தூரம் வைத்திடுஞ் சோதி வெள்ளி 
யிருசனி பொருளும் பேறு மினியதோர் வளிபோ வற்கே ! 
என்றது நாயறுக்கு நல்லது . திங்களுக்குப் பொல்லாது 
போன காரியம் பலியாது . செவ்வாய் சிலுகு சண்டையுண்டு . 
நன்றாம் . புதன் சடுதியில் போவார் . 

வியாளம் தாரம் 
பொய்க் காரியமாம் . வெள்ளியில்ச் சடுதியில்க் காரியமாகும் . 
சனியிலறப் பிறம் 

போக 

லாபமுண்டு. 
பேருண்டு . பாளில்ப் போக நன்மை யென்றவாறு . 


பொருள் 


குறிப்பு : 

இதுவும் பல்லி சொல்லுக்குப் பலன் கூதுவது . சோதிட நூல் . 
54 செய்யுட்களேயுள்ளன . மொத்த எண்ணிக்கை அறியக்கூடவில்லை . 


12 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1096 


சுவடி எண் : 938 


சூடாமணி நிகண்டு 

( 11 - வது தொகுதி ) 


ஏடுகள் : 37 . 

ஏட்டின் நிலை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் . 

அளவு : 32 X 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1500. ஆசிரியர் : 
வீரைமண்டல புருடன் . முழுமை : 

முழுவதும் உள்ளது 
( 11 - வது தொகுதி மட்டும் ) . 


தொடக்கம் : 


முடிவிலின் பத்து மூவா முதல்வனைப் போற்றி செய்தே 
யடிதொரு மிரண்டு மொன்று மாதியிற் பொருள டக்கி 
நடைபெரும் ககரமாதி னகரவீ ரெதுகை யாகப் 
படியுமோற் சொற்பொ ருள்பல் பெயற்துகை 

பகரலுற்றான் . 
நன்றாகக் குருவாள்கக் குருவே துணை சீனிவாசந்துெென . 


நூல் . 


பகவநே யீசன் மாயோன் பங்கையன் சினனே புத்தன் 
பகலே னாளொரு முகூர்த்தம் பகலவ னடுவே தேசு 
மகரமே சுராப்பூந் தாதம் வசிகூர்மை வசியம் வாளே 
யகமன மனையே பாவ மாமிடப் பேரோ டுள்ளாம் . -க 


முடிவு : 
அன்வினை யொடுபெயர்க்கு மிகுதிசா ரியையு நாற்ப்பேர் 
மன்னிடுங் கனைத்த லென்ப திருளோசை யிருபேர் வைக்கு 
மின்னனீ வொருசொற் பல்பேர்க் கியற்கவி முன்னூற் 

றொன்பான் 
சொன்னவன் குணபத் திரன்றாள் சூடுமண் டலவன் 

றானே . " -அ 
னகார எதுகை முற்றும் . 
ஆக எதுகை யஅக்கு கவி நாக . 

குருவே துணை . 
யகவது நிகண்டு . 


6 - வது தொகுப்பு 


13 


காலம் : ( Colophon ) 

பிரமாதீச ஹ தையி மீ ய உ எழுதினது . நன்றாக 
குருவே துணை . 
குறிப்பு : 

இது நிகண்டு நூல்களுள் ஒன்று . இந்நூலில் சூடாமணி 
நிகண்டின் 11 - ஆம் பகுதி மட்டும் உள்ளது . பாட வேறுபாடுகள் 
அதிகம் உள்ளன . நூல் எழுந்தகாலம் ஒன்பதாவது நூற்றாண்டின் 
இறுதி . 10 - ம் நூற்றாண்டின் தொடக்கம் . சமண மதத்தைச் சார்ந்த 
மண்டல புருடரின் ஆசிரியர் குணபத்திரன் என்பவர் . இந்நூல் 
அச்சிடப்பட்டுளது . 


வரிசை எண் : 


1097 


சுவடி எண் : 909 


சூடாமணி நிகண்டு 
( 11 , 12 - வது தொகுதிகள் ) 


ஏடுகள் : 50. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 10 - 11 வரிகள் . 

அளவு : 26 X 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1700. ஆசிரியர் : வீரை 
மன்னன் மண்டலவன் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


நிகண்டு பதினோராவது . 
முடி 

விலின் பத்து மூவா முதல்வனைப் போற்றி செய்தே 
யடிதொறு மிரண்டு மொன்று மாதியிற் பொருள டக்கி 
நடைபெறு ககர மாதி னகரயீ ரெதுகை யாகப் 
படியுமோர் சொற்பொருட்பால் விதத்தொகை பகர 

லுற்றாம் . 


குருபாதம் 
நூல் 


“ பகவனே யீசன் மாயோன் பங்கயஞ் சினனே புத்தன் 
பகலே நாளொரு முகிர்த்தம் பகலவ னடுவே தேசு 


14 


தமிழ்ச் சுவடிகளின் 


மகரமே சுராப்பூந் தாதாம் வசிகூர்மை வசியம் வாளே 
யகமன மனையே பாவ மாமிடப் பேரோ டுள்ளாம் . " 


முடிவு : 


உரைத்தயிப் பலபேர்க் கூட்டத் தொருபெயர்த் 

தொகுதி தன்னில் 
விருத்தமூ வைம்ப தின்மேல் விகுதியோ 

ரெட்டுஞ் செய்தான் 
செருக்கிலா ஞான சீலந் தெரிசன மிவையே பூண்டோன் 
மருக்குளர்ப் பொலிசூள் வீரை மன்னன்மண் 

டலவன் றானே . - ருகூ 
பனிரண்டாவது முற்றும் . 


குறிப்பு : 

முன்பிரதி போன்றது . முதலேடு முற்பகுதி முறிந்துள்ளது . 
திவாகரம் , பிங்கலம் இவற்றின் வழி நூலாகுமிச் சூடாமணி நிகண்டு . 
வீரைமன்னன் மண்டல புருடரால் செய்யப் பெற்றது . இவர் சைன 
சமயத்தவர் . இவர் 10 - ம் நூற்றாண்டின் தொடக்கமாதல் வேண்டும் . 
அச்சிடப்பட்டுளது . 


இலக்கணம் . 


வரிசை எண் : 1098 


சுவடி எண் : No. 971 ( a ) 


நாற்கவிராச நம்பி யகப்பொருள் 

( விளக்க உரையுடன் ) 


ஏடுகள் : 65 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பூச்சி 
யரித்த நிலை . பக்கத்திற்கு : 12 - 13 வரிகள் . 

அளவு : 
38 X 4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 6,000 
ஆசிரியர் : நாற்கவிராச நம்பி . முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


6 - வது தொகுப்பு 


15 


தொடக்கம் : 


அகப்பொருளுரை பாடம் . 


“ எண்ணிய எண்ணிய வெய்துப கண்ணுதற் 

பவள மால்வரை பயந்த 
கவள யானையின் கழல்பணி வோரே . " 


* 


* 


* 


பூமலி நாவன் மாமலைச் சென்னி 
யீண்டிய விமயோர் வேண்டலிற் போந்து . 


முடிவு : 


என்பது தீதில் பொருள் வேறே தோன்றினு 
மவற்றை யிதனுளெடுத் தோதப்பட்ட பொருள்களோடுங் 
கூட்டியுண்மைப் புலப்படச் சொல்லிப் பிறர்க்கு உணர்த் 
துதல் குண நடை யோர்களிலக்கண மென்றவாறு . 

ஐந்தாவது ஒழிபியல் முற்றும் . 
அகப்பொருள் விளக்கம் முற்றும் . 


குறிப்பு : 


இது அகப்பொருளிலக்கணத்தைச் சாரும் . பாடபேதங்கள் 
மிகுந்து காணப்படுகின்றன . எமது சுவடி எண் 651 போன்றது . 
மிகவும் சிதைந்து , பூச்சியரித்து , மடிந்து ஒடிந்துள்ளது அகத்திணை 
யியல் , களவியல் , வரைவியல் , கற்பியல் , ஒழிபியல் என்ற ஐந்து 
இயல்களையுடையது . ஆசு , மதுரம் , சித்திரம் , வித்தாரம் என்னும் 
நாற்கவிகளிலும் வல்லவராயிருந்த நம்பி என்பார் நாற்கவிராசநம்பி 
என்று பெயர் பெற்றார் . இவரே இந்நூலாசிரியரான தால் இந்நூல் 
நாற்கவிராசநம்பி அகப்பொருள் எனப் பெயர்பெற்றது . அருக 
சமயத்தைச் சார்ந்தவர் இவர் . உரையாசிரியர் பெயர் விளங்க 
வில்லை . பதினைந்தாம் நூற்றாண்டினராகிய குலசேகர பாண்டியன் 
காலமே இந்நூலெழுந்த காலமாக இருக்கலாம் எனக்கருத இடமிருக் 
கிறது . 


16 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 1099 


சுவடி எண் . 971 ( b ) 


நன்னூல் - உரையுடன் 


டுகள் : 117 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பூச்சி 
அரித்த நிலை . பக்கத்திற்கு : 12-13 வரிகள் . அளவு : 
38X4 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
10.000 . ஆசிரியர் : பவணந்தி முனிவர் . முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


“ எண்ணிய வெண்ணிய வெய்தும் கண்ணுதல் 
பவள மால்வரை பயந்த 
கவள யானையின் கழல்பணி வோரே . 


-க 


தாமரை புரையுங் காமர் சேவடிப் 
பவளத் தன்ன மேனித் திகழொளிக் 
குன்றி யேய்க்கு முடுக்கைக் குன்றி 
னெஞ்சுபக வெறிந்த செஞ்சுடர் நெடுவேற் 
சேவலங் கொடியோன் காப்ப 
வேம வைக லெய்தின்றாலுலகே . 


.உ 


மலர்தலை யுலகின் மல்கிரு ளகல 
விலகொளி பரப்பி யாவையும் விளக்கு 


முடிவு : 


பழையன கழிதலும் புதியன புகுதலும் 

வழுவல கால வகையி னானே 
என்னின் இந்நூலிற்கோர் புறனடையுணர்த்திற்று . 


இதன் பொருள் : முற்காலத்துள்ள விலக்கணங் 
களுட் சில பிற்காலத் திறத்தலும் முற்காலத்தில்லன சில 
பிற்காலத்திலக்கணமாய் வருதலுங் குற்றமல்லவாங் கால 
வேற்றுமையது வாகலா னென்றவாறு . 


வுருவெட் டொன்ப தாகுந் 
6 - வது தொகுப்பு 

17 
இவற்றிற்கு முதாரண முன்னர் வந்துழி வந்துழிக் 
காட்டினா மாங்காங்குணர்க . 

ஐந்தாவதுரிச்சொல்லியன் முற்றும் . 
இருதிணை மூவிட நான்மொழி 

யைம்பா லறுதொகை யேழ்வழு 


• உக 


தொகாநிலை வாய்ந்த வெச்ச 
மொருபது கொளெட்டு முப்பொழு 

தீரிட மோரி யல்பாய் 
வருமொழி மூன்று முணர்க 

வண்மை யருந்திருவே 


பொருபா னிரண்டெண் ணான்கு வினைபோலுந் தானோ 
ரறுபத் தெட்டிடைதான் மூவேழின் மேலொன்றுவ 
யிருபத்தொன்றாகச் சொற் சூத்திரத்தின் விதி 
யிருநூற் . 

தரவேண்டு . 
சொல்லதிகார முற்றும் . 
நன்னூல் முற்றும் . 


திருமலை கொழுந்து வினாயகன் பாதாரவிந்தமே கெதி . 
அனவரததான நாயகர் பாதாரவிந்தமே கெதி . 

காந்திமதி பாதாரவிந்தமே கெதி . 

குமரன் பாதாரவிந்தமே கெதி . 
முத்துக்குமாரசுவாமி தேசிகன் பாதாரவிந்தமே கெதி . 


காலம் : - ( Colophon ) 


கககக ளு மாசிமீ உயஉ சோமவாரம் புணர்பூச 
நட்செத்திரமுங் கூடின சுபதினத்தில் எழுதி முடிந்தது - 

திருச்சிற்றம்பலம் . 
குறிப்பு : 

இது இலக்கண வகையைச் சாரும் , இது காண்டிகையுரை 
போன்றதெனினும் பதவுரையாக இல்லை : பொழிப்புரையாக உளது . 
இதன் பிற செய்திகள் எமது D64-632- ஆம் சுவடி எண்ணில் . 
உள்ளன . 


3 


18 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1100 . 


சுவடி எண் : 971 ( c ) 


தண்டியலங்காரம் . 


ஏடுகள் : 59 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பூச்சி 
யரித்த நிலை . பக்கத்திற்கு : 12-14 வரிகள் . 

அளவு : 
38 X 4 செ . மீ . எழுத்து : தமிழ் .. கி . எண்ணிக்கை : 
5000 . ஆசிரியர் : தண்டியாசிரியர் ( தமிழ்த்தண்டி 
யாசிரியர் ) 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

அலங்காரம் முதலாவது பொருளியல் . 


“ சொல்லின் கிழத்தி மெல்லிய லிணையடி 

சிந்தைவைத் தியம்புவல் செய்யுட் கணியே 
என்றது சூத்திரம் . இவ்வதிகாரம் என்ன பெயர்த்தோ 
வெனின் அணியிலக்கண முணர்த்தினமையி னணியதிகார 
மென்னும் பெயர்த்து . இவ்வதிகாரத்தின் முதற்கணாத்து 
அணிபெருஞ் செய்யுட்குமொருசா ரணிக்கு மிலக்கண 
முணர்த்தினமையாற் பொதுவிலக்கண மென்னும் ( பொது 
வியலென்னும் ) பெயர்த்து . 


முடிவு : 


அஃதேல் மாலைமாற்றுஞ் சுழிகுளமுஞ் சருப்பதோ 
பத்திரமுங் கோமுத்திரியு நான்குமே யன்றே யாண்டாசிரி 
யனால் வட நூலுரைக்கப்பட்டன . ஒழிந்தன மிறைக்கவி 
யீண்டுரைத்தன . மிகைப்படக் கூறிற்றாம் . 


பிறவெனினாகா . வொழிந்த வொன்றின முடித்த 
மன்னின முடித்த லென்னுந் தந்திரவுத்தியா னுரைக்கப் 
பட்டது . அல்லதூஉம் வடமொழி நூலா தலதனுக்கொரு 
விகற்பம்பட வுரைத்த லிலக்கண மென்பது . முன்னோர் 
நூலின் முடிபொருங்கொத்துப் பின்னோன் வேண்டும் 
விகற்பங் கூறி யழியா மரபினது வழிநூ லாகும் 
என்பதாகலின் ஒழிபியன் முற்றும் . 

-நயஅ 


19 


6 - வது தொகுப்பு 


வேத வரசு தமிழரசு மெய்வடநூற் 
போத வரசு புகழரசு - நீதி 
நெறிமரையின் பேரரசு நீடுலகுக் கெல்லா 
மறிவரசு கச்சியர சு . 
தெண்டியலங்கார முற்றும் . குமரன் துணை . 


குறிப்பு : 


இது இலக்கண வகையைச்சாரும் . இதன் பிற செய்திகளை எமது 
சுவடி எண் . D114-710- ம் எண்ணில் 

காணலாம் , இதில் பாட 
வேறுபாடுகள் காணக்கிடக்கின்றன . 


வரிசை எண் : 1101 


சுவடி எண் : 


971 ( d ) 


இலக்கணக் கொத்து . 


ஏடுகள் : 45. ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பூச்சியரித்த 
நிலை . பக்கத்திற்கு : 12-13 வரிகள் . அளவு : 38X4 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 4000 . ஆசிரியர் 
சுவாமிநாத தேசிகர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


. 


தொடக்கம் : 


இலக்கணக் கொத்து . 


தேக பந்தந் தீர்ந்தருள் பெறவே 
யேக தந்த வீணையடி பணிவாம் . ” 


கற்றைச் செஞ்சடைக் கண்மூன் றுடையானை 
யொற்றைச் செங்கதிர் வேலனை யுள்குவாம் . 
முடிவு : 
இலக்கண மிலக்கிய முரையெனப் பெயர்பட் 
டிருக்குமென் றெண்ணுக செய்யுளி னியல்பே . 

இலக்கணமுமுரையுஞ் செய்யுளாமோவெனிற் சூத்திரங் 
குறித்த யாப்பிற்றாகும் . பலவகைத் தாதுவின் நூற்பா 
வகவலெனப் பலரு மொழிதலானுஞ் சூத்திரமுஞ் செய்யு 


20 


தமிழ்ச் சுவடிகளின் 


ளாதலினென நச்சினார்க்கினியாரெழுதலானும் விதித்தன 
செய்தலும் விலக்கியனவொழிதலும் பொருப்பு வில்லிபால் 
விருப்பமில் லோயென வாசகங்களைச் செய்யுளுறுப்புத் 
தோன்ற வெழுதலானு முண்டான்றின்னானோடினான் பாடினா 
னென வுதாரணங்களை யவ்வுறுப்புத் தோன்ற வெழுதலானு 
மிலக்கணச்செய்யு ளிலக்கியச்செய்யு ளுரைச்சூத்திர மெனப் 
பலரு மாளுதலானும் வடநூலாரு மிவ்வாறு கொள்ளுத 
லானு மின்னும் பலவாற்றானுமென்க . செய்யுளென்னுஞ் 
சொற்குப் பொருளொர்ந்துமுனர்க . 

-சரு 
மூன்றாவதொழிபியல் முற்றும் , 


நமசிவாயமூர்த்தி சகாயம் . பாயிரம் யங . வேற்றுமை 
யியல் ருசு . 

வினையியல் உயஉ . ஒழிபியல் சயரு . ஆக 
சூத்திரம் பகஉ . 


குறிப்பு : 

இது இலக்கண வகையைச் சாரும் . இந்நூலாசிரியர் ஈசான 
தேசிகர் என்ற வேறு பெயர் கொண்டவர் . இதில் வேற்றுமையியல் , 
வினையியல் , ஒழிபியல் , என்ற மூன்று இயல்களும் , பாயிரமும் , 
உள்ளன . 

தமிழிலக்கணம் , இலக்கியம் , அவற்றின் உரைகள் 
இவற்றில் காணப்படும் அரிய பெரிய செய்திகளைத் தொகுத்து 
இயற்றப்பட்டதாகலின் இதற்கு " இலக்கணக் கொத்து " எனப் 
பெயருண்டாயிற்று , இது அச்சிடப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 1102 


சுவடி எண் : 963 


நேமிநாதம் உரையுடன் 
ஏடுகள் : 100. ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பூச்சியரித்த 
நிலை : பக்கத்திற்கு : 10-11 வரிகள் . அளவு : 2004 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 4000. ஆசிரியர் : 
குணவீரபண்டிதர் ( நேமிநாதர் ). முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


21 


6 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


பூவின் மேல் வந்தருளும் புங்கவன் தன் பொற்பாத 
நாவினா னானு நவின்றேத்தி - மேவுமுடி 
வெல்லா முணர வெழுத்தி னிலக்கணத்தைச் 
சொல்லா லுரைப்பன் றொகுத்து , 


என் எனின் எந்நூ லுரைப்பினு மந்நூற்குப் பாயிர 
முரைத்தே நூலுரைக்கப்படு வென்ப ஆகலின் பாயிர 
முரைத்தே நூலுரைக்கப்படுமென்க . 

பாயிரமென்பது 
முகவுரை . அப்பாயிரந்தான் பொதுவுஞ், சிறப்பு மென 

ருவகைப்படும் . அவற்றுள் பொதுப்பாயிரமென்பது 
எல்லா நூன்முகத்தானு மின்றியமையாதது . 


முடிவு : 

இங்காராயப்படாத சொற்கள் வழக்கினில் வந்தன 
வுளவெ லவற்றையும் இந்நூலுளடக்குவா யறிந்தடக்கிச் 
சொல்லுக வென்றவாறு . 
என் , 


-எக . 


“ கிளக்க வல்ல வேறுபிற தோன்றினுங் 

கிளந்த வற்றியா லுணர்ந்தன கொள . " 
வென்றாராகலின் 

- 
ஒன்பதாவது எச்சமரபு முற்றும் . 
தொல்காப் பியக்கடலுட் சொற்றீவிற் சுற்றளக்கப் 
பல்காற்கொண் டோடும் படகென்னப் - பல்கோடி 
கோமிகா மற்புலனை வெல்லுங் குணவீர 
நேமிநா தத்தி னெறி . 

நேமிநாதம் முற்றும் . 
சாலிவாடீசுவர காந்திமதீசுவரி சகாயம் . 
குறிப்பு : 

இது இலக்கண வகையைச் சாரும் . இதில் ஒன்பது அதிகாரங் 
களும் உரையுடன் உள்ளன . இதனைச் சின்னூல் என வழங்குவர் . 
இதன் ஆசிரியராகிய குணவீரபண்டிதருக்கு நேமி நாதர் என 
மற்றொரு பெயரும் உண்டு . தொண்டை நாட்டுக் களந்தையம்பதி 


22 


தமிழ்ச் சுவடிகளின் 


யைச்சேர்ந்தவர் . அமண் சமயத்தினர் . இவரது ஆசிரியர் வச்சணந்தி 
தேவராவர் . காலம் 12 - ஆம் நூற்றாண்டு . வெண்பாப்பாட்டியலையும் 
இவரே இயற்றியுள்ளார் . இது உரையுடன் அச்சிடப்பட்டுள்ளது . 
இச்சுவடி தொடர்ந்து படிக்க இயலாதவாறு பூச்சிகள் அரிக்கப் 
பட்டுளது . பாடவேறுபாடுகள் உள்ளன . 


கணிதம் 


வரிசை எண் : 


1103 


சுவடி எண் : 734 


கணக்கதிகாரம் 


ஏடுகள் : 73 . ஏட்டின் நிலைமை : சில ஏடுகள் 
பூச்சியரித்துக் காணப்படுகின்றன . பக்கத்திற்கு : 6 வரிகள் 
அளவு : 34 X 3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
எண்ணிக்கை : 1300 . 

ஆசிரியர் : காரி . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
இக்கணக்கி லொன்று மிடையூறு வராமற் 
பொர்க்கணவன் பெத்த புதல்வனே - யிக்கணக்கில் 
நேரே விளங்கி நிகரன்றி நிற்குமாம் 
பாரே விளங்குமாம் பார் . 


தவளத் தாமரைத் தாதார் கோவி 
லவளைப் போற்றுது மருந்தமிழ்க் குறித்தே 


சீர்படைத்த வுந்திச் செழுங்கமலத் தயவாகப் 
பார்படைக்க வென்று படைத்தருளுங் - கார்படைத்த 
வோ தமா மேனி யுறுவோ னுலகளந்த 
பாதமே யாங்கெமக்குப் பற்று 
ஆதி மூற்தி அனந்த சயனன் புண்டரீக புருஷோத்தமன் 
பற்மனாபன் பவித்திர மூர்த்தி சாரங்கபாணி ஸ்ரீபாத 
பங்கயங்களை நமஸ்கரித்தோ மென்றவாறு . 


6 - வது தொகுப்பு 


23 


முடிவு : 

சந்திரகிரி ஆணிக் கோர்வை ஆனி ச ளுக புள்ளி 
டிசவ க்கு மாத்து புள்ளடியும் மேல்ப்புள்ளியும் கசுளு 
புள்ளடியு மேல்புள்ளியும் உசளு மாத்துக்கு ரு புள்ளடியும் 
மேற்புள்ளி நருவ மாத்துக்கு ரு வெட்டு மாத்துக்கு ரு 
வெட்டு மேற்புள்ளிகக்கு மாத்துக்கு கரு வெட்டும் மேற் 
புள்ளி உருளு மாத்துக்கு ரு வெட்டும் மேற்புள்ளி நசு 
மாத்துக்கு 


குறிப்பு : 
இந்நூல் கணித சாத்திரங்களில் ஒன்றாகும் . 

ஆரிய மொழியி லந்தண னுரைத்த 
சீரிய லிலக்கத் திண்ணிய கணக்கைப் 
பாரினில் தமிழா ( ற் ) பரிவுட னுரைப்பத் 

துரியறக் கெதிரே சுடர்விடு விளக்கே 
என்ற நான்காவது செய்யுளால் பிரம்மாவினால் ஆரிய மொழியில் 
இயற்றப்பட்டதைக் கணக்கதிகாரமென்ற பெயரால் தமிழில் காரி 
என்பார் இயற்றியுள்ளார் என்பதாகிறது . காரி என்பார் பொன்னி 
நாட்டில் முகரியம்பதியில் பிறந்தவர் . கொறுக்கையர் மரபினர் . 
பிழைகள் மலிந்து கிடக்கின்றன . 


வரிசை எண் : 


1104 . 


சுவடி எண் : 


736 ( a ) 


கணக்கதிகாரம் . 


ஏடுகள் : 148 ( 1-148 ) . ஏட்டின் நிலைமை : பூச்சி 
யரித்த நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு 5 - 7 வரிகள் . 
அளவு : 45 X 3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண் 
ணிக்கை : 4000 . ஆசிரியர் : காரி நாயனார் . முழுமை : 
முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 

விசுமில்லா கிற்றகிமா னிற்றகீம் . 
யிக்கணக்கி லொன்று மிடையூறு வாறாமற் 
பொக்கணவன் பெற்ற புதல்வனே - யிக்கணக்கில் 


24 


தமிழ்ச் சுவடிகளின் 


நேரே விளங்கி நிகரன்றி நிற்குமாம் 
பாரே விளங்குமாம் பார் . 


" சீர்படைத்த வுந்தி செழுங்கம லத்தயனை 
பார்படைக்க வென்று படைத்தருளுங் - கார்படைத்த 
வேதமா மேனி யுரவோ னுலகளந்த 
பாதமே யாங்கெமக்குப் பற்று . ” 


முடிவு : 

ஆச்சரியம் தென்னமரம் அத்தனையும் குத்துமுலை 
காச்ச தென ( க் ) குடந்தைக் காராளா - வாச்ச தமிழ் 
கும்பையா நீவந்து கூடாத னாளெல்லாம் 
தக்குமே காம சாரம் . 


" மகப்பட்ட தண்டலையின் வெண்பருந்தின் காலில் 
அகப்பட்ட கோழிக்குஞ் சானேன் - மிகப்பெருத்த 
கல்லையோ கைதொழுதோம் காக மணுகாமல் 
யில்லையோ ரத்தினகிரி யீசா . 


ஏசுமுற வில்யிடா நின்று யெதிர் நின்று 
பேசு மனயாளின் பேயி நன்று நேகமுல்லா 
வங்கணத்தில் நன்று வலியபவை வாழ்குவில்லாச் 
சங்கடத்தில் சாறுவதே நன்று . 


குறிப்பு : 

இது கணித சாத்திரங்களில் ஒன்று . 
சுவடியைப் போன்றது . 


து 734 - ம் எண் உள்ள 


வரிசை எண் : 1105 

சுவடி எண் : 736 ( b ) 
வருஷ பலன் . 


ஏடுகள் : 5 ( 149 - 153 ) . ஏட்டின் நிலைமை : பூச்சி 
யரித்த நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 5 - 7 வரிகள் . 
அளவு : 45X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 


25 


6 - வது தொகுப்பு 


கி . எண்ணிக்கை : 150 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 

பிரமாதி வருஷம் விசேஷமாயி மரணமுண்டு . ராசாக் 
களுக்குச் சாவுண்டு . பண்டங் குரையும் . மழை மத்திபம் . 
யெல்லாங் கெடும் . சறுவ வார்த்தையுமுண்டு. துக்கங்க 
ளுண்டு . 


விக்கிரம வருஷம் கலகமுண்டு. மழையற்பம் . 
யெல்லாப் பிராணிகளுக்கும் உப்பசமாம் . ராச்சியத்துக்குப் 
பயமுண்டு. 


முடிவு : 

ஷெய வருஷம் இரண்டுகால்ச்சீவன் நாலுகால்ச்சீவன் 
இதுக்குள்ளானதெல்லாம் பிறக்கும் . 

சறுவ சபைக்குங் 
கேடு . பூமியிலுள்ள தானியத்துக்கும் அன்னமரிதாய் 
முறத்திலடங்கும் . வேடுமீலுங்கு மகள்ள பண்டாயெழுந் 
திருந்து கலப்பையாயடங்கும் . கோபமும் விரோதமுந் 
துக்கமும் மனசிலே காட்டும் . கறுவகெடும் . ஷய வருஷம் 
காட்டும் . இப்படி வருஷகாலம் அறிந்து கொள்ளுவது . 

யி வருஷபலம் முற்றும் . 


குறிப்பு : 

பிரபவ முதல் பகுதான்ய முடிய உள்ள இவ்வருடங்களுக்குப் 
பலன் கூறப்படவில்லை . பிரமாதி முதல் அக்ஷய முடிய உள்ள 
ஆண்டுகளின் பலன்கள் கூறப்பட்டுள்ளன. இடையில் , 
பராபவ , 
பிலவங்க ஆகிய இரண்டு வருடங்களின் பலன் கூறப்படவில்லை . 

G 


, 


வரிசை எண் : 1106 


சுவடி எண் , 


930 


கணக்கதிகாரம் - உரையுடன் 


ஏடுகள் : 118 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 

. 
ஓரங்கள் சிறிது எலி கடித்துள்ளன . பக்கத்திற்கு : 5-6 


4 


26 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிகள் . அளவு : 26X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 1600 . 
1600. ஆசிரியர் : காரி . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


அரிஓம் நன்றாக குருவே துணை . 
இக்கணக்கி லொன்று மிடையூறு வாராமல் 
முக்கணற்தம் பெற்ற முதல்வனே - இக்குமொழி 
கானக் குறவள்ளி காவலர்க்கு முன்வந்த 
ஞான முகனே அருள் . 
நந்தி முகன்றனை ஞானக் கொழுந்தனை 

புந்தியில் வைத்தடி போற்று கின்றோமே . 
இந்தக் கணக்கதிகாரம் திருவடி தேசத்திலே பிறந்து 
பெரியோர் , சிறியோர் , யாவரும் பாற்க வேணுமென்று 
பொற்கணவனென்று ஒரு ஞானியாருடம் பிச்சது ... 


முடிவு : 

குருக்கமது மூணுக்கு கொற்றவனே தீப்பணம் 
பெருக்கமுடன் ஏழாகும் பின்னுமதில் - சுருக்கமா 
ஒண்ணே அரைக்கால் குருக்கல் உழுபவர்க்கு 
திண்ணமுடன் இன்னதென்று செப்பு .. 
குப்பமொன்றில் நாலு குடிா உயப தாகும்பொன் 
செப்பமுடன் பங்கிடுதல் செப்பென்றால் - தப்பறவே 
இரண்டி லொன்று நாலு யெட்டிலொன்று ஆரு 
திரண்டபொன்னை நீதெளியச் செப்பு . 


குறிப்பு : 

இது கணித சாத்திரங்களில் ஒன்று . பிற கணக்கதிகாரத்திற்கும் 
இதற்கும் வேறுபாடு காணப்படுகின்றது . பல நல்ல கணக்குகள் 
உள்ளன . இந்நூல் இதில் முற்றுப்பெற்றதாகத் தெரியவில்லை . 


6 -வது தொகுப்பு 


27 


நீதி நூல்கள் 


வரிசை எண் : 1107 


சுவடி எண் : 859 


உலகநீதி 


ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 

37 X 2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . ஆசிரியர் : 
உலகநாதன் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


காப்பு 


உலக நீதிப் புராண முரைக்கவே 
கலைக ளாயிரங் கணபதி காற்பையே 
அலைவி லாமல் அடியனை யாட்கொள்வாய் 
மலைவள ரிளமுலை வள்ளிபங் காளனே . “ 


நூல் 


ஓதாம லொருநாளு மிருக்க வேண்டாம் 
ஒருவரையும் பொல்லாப்புச் சொல்ல வேண்டாம் 
மாதாவை புறங்கணித்து வாழ வேண்டாம் . 
வஞ்சனைகள் செய்வாரோ டிணங்க வேண்டாம் , 


முடிவு : 

வேதனுக்கும் நாதனுக்குங் குருவான மூர்த்தி 
வெள்ளானை யுவந்தளித்த தெய்வானை கேள்வன் 
மாதவர்க்கு மருமகனாம் வள்ளி பங்கன் 
மயிலேறும் பெருமாளை . வாழ்த்த வேண்டி. 


ஓதி வைத்த வாத்தியா ருலகநாதன் 
உண்மையாய்ப் பாடிவைத்த உலக நீதி 
காதலுற்று கருத்துடன் கேட்டிருக்க வல்லோர் 
கருத்துடனே கயிலாசம் பெறுவார் கண்டீர் . -யக 


28 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : ( Colophon ) 

க 0 அய ய விசுவாவசு ) சித்திரை மாதம் உசதேதி 
முற்றிற்று . 


குறிப்பு : 
காப்புச் செய்யுளை அடுத்து 

அருணாசலபிள்ளையவாள் " 
குமார்த்தி தங்கம்மாள் வாசித்து வருகிற சுவடி . நன்றாக என்றுளது . 
சுருக்கமாக நீதிகளைப் புகட்டும் இந்நூல் முருகக் கடவுளை முன்னிலைப் 
படுத்திக் கூறும் 

கூறும் ஈற்றடிகளையுடையது . பத்துப் பாடல்களைக் 
கொண்டது . அச்சிடப்பட்டுள்ள நூலுக்கு மிதற்கும் பாட வேறு 
பாடுகள் பல காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1108 


சுவடி எண் : 762 


கொன்றைவேந்தன் 


ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : மிகமிகச்சிதிலம் 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 37 x 2 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 60 . ஆசிரியர் : 
ஔவையார் . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

ஹரி ஓம் . நன்றாக . குறுவாழ . 
கொன்றை வோதம் செல்வ நடியினை 

யென்றே மேத்தித் தொளுவோம் நாமே . 
அன்னையும் பிதாவும் முன்னிறு தெயிவம் 
ஆலையந் தொளுவது சாலவு நன்று 
இல்லற மல்லது நல்லற மல்லா 
ஈய்யார் தோட்டம் தீய்யார் கொள்வார் 


முடிவு : 

வொத்த விடத்தில் நித்திரைக் களகு 
வோ தார்க் கில்லை வுணர்விடை யொழுக்கும் . 
அறகறா அவயர் அறளிச்செய்தல் நீதிச்சொல் 

மூஞ்சது முஸ்த்தது 


29 


6 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

இது நீதி நூல்களுள் ஒன்று . ஒளவையார் இயற்றிய நீதி நூல் 
களுள் இது ஒன்றாகும் . இது உரையுடன் அச்சிட்டிருப்பினும் பாட 
வேறுபாடுகளும் பிழைகளும் அதிகம் காணப்படுகின்றன . 


இதன்பின் ஆத்திச்சூடி எழுதிய ஏடுகள் 5 சேர்க்கப்பட்டுள்ளள , 
அது மிக மிகச் சிதிலமாக உள்ளது . இந்நூலும் ஔவையார் 
இயற்றிய நூல்களில் ஒன்று . இதுவும் உரையுடன் அச்சிடப் 
பட்டிருக்கிறது . இதிலும் 

வேறுபாடுகளும் பிழைகளும் 
மலிந்து கிடக்கின்றன . 


UITL_ 


வரிசை எண் : 1109 

சுவடி எண் : 735 
திருக்குறள் ( மூலம் ) 
ஏடுகள் : 67 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் , 
சிதிலமாகவும் உள்ளது . பக்கத்திற்கு : 10 வரிகள் . 
அளவு : 27 x 3.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 1600 . ஆசிரியர் : திருவள்ளுவர் . 
முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
ஒள்ளியசீ ரைந்துகரத் தொற்றைக்கொம் பாவெனவே 
வள்ளுவர் நூ னன்றாய் வரும் ” . 


ஆயிரத்து முன்னூற்று முப்ப தருங்குறளும் 
பாயிரத்தினொடெ பகர்வீரேற் - போயொருத்தர் 
வாய்க்கேட்க வேண்டுமோ மன்னு தமிழ்ப்புலவ 
ராய்க்கேட்க வீத்திருக்கலாம் ” . 

வாலசரசுபதிமுன் நிற்க . 


நூல் 


அகர முதல வெழுத்தெல்லா மாதி 
பகவன் முதற்றே யுலகு 


30 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

ஊடுக மன்னோ வொளியிழை யாமிரப்ப 
நீடுக மன்னோ விரா . 
ஊடுதல் காமத்துக் கின்ப மதற்கின்பங் 
கூடி முயங்கப் பெறின் . 
திருவள்ளுவர் குறள் முடிந்தது . 

சிவமயம் . 
குறிப்பு : 

இது பதினெண்கீழ்க் கணக்கு நூல்களுள் ஒன்று . 
“ திரு ” என்னும் அடைமொழியோடு குறட்பாவால் 
இயற்றப்பட்டிருப்பதால் இதற்குத் திருக்குறள் என்னும் 
பெயருண்டாயிற்று. நீதிகளைக் கூறும் இந்நூலை இயற்றிய 
வர் திருவள்ளுவர் . தெய்வப்புலவராகிய இவருக்குப் பத்துப் 
பெயர்கள் உண்டு . இந்நூலுக்கும் பத்து வேறு பெயர்கள் 
உண்டு . அதிகாரத்துக்குப் பத்துப் பாக்கள் வீதம் 133 
அதிகாரங்களைக் கொண்ட இந்நூல் 1330 குறட்பாக்களை 
யுடையது . அறத்துப்பால் , பொருட்பால் , காமத்துப்பால் 
என மூன்று பகுதிகளாகவுடையது . இல்லறவியல் , துறவற 
வியல் , அரசியல் , அங்கவியல் , ஒழிபியல் , களவியல் , 
கற்பியல் என்ற ஏழு இயல்களையுடையது . 

திருவள்ளுவர் , திருமயிலையில் வள்ளுவர் மரபிற் 
பிறந்து , வாசுகியம்மையாரை மணந்து நெசவுத்தொழில் 
செய்து இல்லறம் நடத்தி வந்தார் . இவர் சங்க காலத்த 
வர் என்று கூற இடமிருக்கிறது . இவர் நூலுக்குப் பத்துப் 
பேர் உரை செய்திருப்பினும் அவற்றுள் பரிமேலழகர் 
உரையே மிகச் சிறந்ததாகக் கொள்வர் பலர் . 
அச்சிடப்பட்டிருக்கிறது . சற்று சிதிலமாக 
இந்நூல் ஒரு பக்கத்திற்குப் பத்து குறட்பாக்களாக எழுதப் 
பட்டுள்ளது . 


உள்ளது . 


பு 


6 - வது தொகுப்பு 


31 


வரிசை எண் : 1110 . 


சுவடி எண் : 902 . 


திருக்குறள் - உரையுடன் . 


ஏடுகள் : 115 . ஏட்டின் நிலைமை : நல்லநிலை : 
பக்கத்திற்கு 9 - 10 வரிகள் . 

அளவு : 32 X 3 செ , மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 4,000 . ஆசிரியர் . 
திருவள்ளுவர் . முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

அகர முதல வெழுத்தெல்லா மாதி 

பகவன் முதற்றே யுலகு ." 
என்பது அகரனாதமே உயிரெழுத்துப் பனிரெண்டு , மற்ற 
எழுத்துக்கெல்லாம் நிறைந்திருக்கு முரைமைபோலே அதிக 
பகவானான திருவுளம் சகல உயிர்கள் சராசரங்கள் உலக 
முதலானவைக் கெல்லாமொருதனே நிரம்பிப் பூரணமா 
யிருப்பானென்றவாறு . 


-க 


முடிவு : 

பெரும் பொருளாற் பெட்டகத் தாகி யிருங்கெட்ட 

நாற்றம் விளைவது நாடு . ” 
என்றது குடிகளுக்கு ஏதேனுமகலாபவந்துகெட்டபோதி 
னும் அதிக செல்வம் பெருவதாக முழு விளைச்சல் 
எக்காலமும் கொடுக்கும் , நாடு குடி நாட்டார் செல்வ 
நாடு என்றவாறு . 

எ 


குறிப்பு : 

இந்நூலில் மொத்தம் 737 குறட்பாக்களே உரையுடன் உள்ளன . 
உரை இன்னாருடையதென அறியக்கூடவில்லை . அச்சிடப்பட்டிருப்ப 
தாகவும் தெரியவில்லை ; கடைசியில் ஒரு ஏட்டில் திருவள்ளுவ மாலை 
எழுதப்பட்டுள்ளது . கயிலாசசுந்தரந் துணை என்று கூறப்பட்டுள்ள 
தால் இது சைனர் உரையினும் வேறாயது எனக்கருத இடமுளது . 
குறட்பாக்கள் இடம் மாறியுள்ளன ; பாடபேதங்கள் மிகுந்து காணப் 


படுகின்றன . 


32 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


1111 


சுவடி எண் : 891 ( a ) 


நீதிசாரம் ( உரையுடன் ) 
ஏடுகள் : 30 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது , 
ஓரங்கள் ஒடிந்துள்ளன . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 
அளவு : 22X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
900 . ஆசிரியர் : மூக்கப்பன் . முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 
அனைத்துல கெங்குந் தானாய் மாரதன் தேவனாகி 
நினைத்தவ ருளத்தில் நித்தம் நெஞ்சமாய் நெடுமால்பாக 
மனத்தினி லிருத்தி முன்ன மறைவல்லோ ருரைத்த நீதி 
யினத்தினில்த் திரட்டி யுள்ள சாரம்நா னியம்ப 

லுற்றேன் , ” -க 


முடிவு : 
“ ஏர்பெறு நீதி சார வியல்பினைக் கற்போர் கேட்போர் 
பார்பெறு மன்ன ராகிப் பரிவுடை மனத்த ராகித் 
தார்பெறு மடவார் மைந்தர் தம்முடன் தளைத்தென் - 

னாளுஞ் 
சீர்பெறு செல்வ முண்டாய்த் தினந்தோறும் வாள்வர் 


தாமே . ” 


கூஅ 


நீதிசார முற்றும் . 
தேவி சகாயம் . 


குறிப்பு : 

எமது சுவடி எண் 354- நீதிசாரத்தினின்றும் சிறிது வேறுபட்ட 
தாகத் தெரிகிறது . நீதிநெறிகளை விருத்தப்பாவினால் உரைப்பது . 
98 செய்யுட்கள் உள்ளன . 100 செய்யுட்களுடன் இதேநூல் வேறு 
சில மாற்றங்களுடனும் இருப்பதாகத் தெரிகின்றது . 


6 - வது தொகுப்பு 


33 


வரிசை எண் : 1112 

சுவடி எண் : 891 ( b ) 
ருது சாத்திரம் 
ஏடுகள் : 6. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் , முரிந் 
தும் உள்ளது . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
22X 3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

பட்டது ஒரு துளி ரெத்தம் பட்டிருந்தால் பெண்ணே 
பெருவாள் . ரெண்டு துளி பட்டிருந்தால் ஆணே பெரு 
வாள் . சிதறியிருந்தால் மலடியாவள் . வெறுவயத்தில் 
கண்டால் வெகு தரித்திரத்தையடைவாள் . அசனம் 
பண்ணினபிறகு கண்டால் நன்றாய் வாழ்ந்துண்டிருப்பாள் . 


முடிவு : 

ராசி பலன் 
மேஷம் , ரிஷபம் , மிதுனம் , மகர , கடகம் வாழ்ந்துண் 
டிருப்பாள் . சிங்கம் , கன்னி பல புருஷரை இச்சிப்பவள் . 
துலாம் அனேகம் பிள்ளைப் பெறுவள் . விரிச்சிகம் , பலத்திரி 
யாவள் . தனுஷ , மகர , கும்ப , மீனம் பத்தாவை வேண்டி 
நெறுமையாயிருப்பள் . 

ராசி பலன் முற்றும் . 

வீரவினாயகன் துணை . 
குறிப்பு : 
இது 

து பெண்கள் பூப்பெய்தும்போது உண்டானவைகளைக் 
கொண்டு கூறும் சோதிட நூல் . சிறந்த 

நூலாகக் காணப் 
படுகின்றது . பிழைகள் அதிகம் . 

* G 


வரிசை எண் : 1113 . 

சுவடி எண் : 968 . 
நீதி வெண்பா ( அ ) நீதிசாரம் (உரையுடன் ) 

ஏடுகள் : 23 . ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சி 
யரித்தநிலை ; ஏடுகள் முறிந்துள்ளன . பக்கத்திற்கு 9 - 10 


5 


34 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிகள் . 

அளவு : 25 x 3 செ . மீ . எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 800 . 

ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : முழுவதும் இருக்கிறது . 


தொடக்கம் : 
மூதுணர்ந்தோ ரோ துசில மூதுரையைப் பேதையேன் 
நீதிவெண்பா வென்று நிகள்த்தினேன் - நாதிபரம் 
வாமான் கனதன் மணியுதரம் பூத்த முதல்க் 
கோமான் பெருங்கருணைக் கொண்டு . ” 
தாமரைபொன் முத்துச் சவரங்கோ ரோசினைபால் 
பூமருதேன் பட்டு புழுகுசவா - தாமழல்மற் 
றெங்கே பிறந்தனவென் றெண்ணீரோ நல்லோர்கள் 
யெங்கே பிறந்தாலு மென் . 
என்பது சேத்திலே உற்பத்தியாகிய தாமரையும் , பூமியிலே 
உற்பத்தியாகிய பொன்னும் , சிற்பியிலே உற்பத்தியாகிய 
முற்றும் , கமரிமான் மயிராகிய சவரமும் , மாட்டின் வயத்தில் 
உற்பத்தியாகிய கோரோசினையும் , பசுவின் வயத்திலுற்பத்தி 
யாகிய பாலும் , தாளையிலுற்பத்தியாகிய பூவும் , இய்க் 
கூட்டிய தேனும் , வண்டு சுத்திய நூல்ப்பட்டும் , நாவிப் 
பிள்ளை பீசத்தில் யளிக்கப்பட்ட புழுகும் , சவாதுப்பிள்ளை 
பீசத்தில் அளிக்கப்பட்ட சவாதும் , காட்டகத்திலே பிறந்த 
அக்கினியும் யிதுகளெல்லாம் 

நசித்தமான யிடத்திலே 
பிறந்து மேன்பாட்டை யடைதல் போலே பெரியோர்க 
ளெங்கே 

பிறந்தாலு மேன்மையன்றி தாள்வுபடார்க 
ளென்றவாறு . 


முடிவு : 
வானிருந்த யொனமதித ... விரும்புமே 
தேனிருந்த 

முலவிரும்பாரே நீடுபல 
யோசினை தூ ரத்திருந்தா லும் 


நேசனை 


என்பது 


நல்லோர்கள் 

ஒருதனுடனே சினெகிற்றால் அந்தச் 
சினேகிதம் பிராண பரியந்தம் விடார்கள் . 

அதென் 


6 - வது தொகுப்பு 

35 
போலேவே தாமரைக்குஞ் 

செங்கழு நீருக்கும் சூரிய 
பகவான் மண்டலத்துக்கும் , சந்திர பகவான் மண்டலத்துக் 
கும் வெகு தூரம் . சூரியகாந்தியுஞ், சந்திரகாந்தியுங் கண்ட 
வுடனே தாமரைப்பூவும் செங்கழுநீர்ப் பூவும் மலரும் . 
அப்படி போலே நல்லோர்கள் யெங்கேயிருந்தாலும் 
எத்தனை குத்தஞ்செய்தாலும் நட்பு விடார்களென்ற 


பாக 


வாறு . 


குறிப்பு : 

ஏட்டு எண்ணிக்கை தெரியாவண்ணம் ஓரங்கள் ஒடிந்தும் , 
ஏடுகள் மிகமிகச் சிதிலமாகவும் உள்ளன . இது எமது 376 - ம் எண் 
சுவடி போன்றது . இதில் 101 செய்யுட்களும் உரையுடனிருப்பினும் 
பாடவேறுபாடுகளும் , பிழைகளும் மலிந்து காணப்படுகின்றன .. 
உரை வேறுபாடு காணப்படுகிறது . உரையாசிரியர் பெயர் 
முதலியன தெரியவில்லை . 


வரிசை எண் : 1114 . 


சுவடி எண் : 815 ( a ) 


வாக்குண்டாம் (உரையுடன் ) 
ஏடுகள் : 28 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 27X2.5 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 600 . 
ஆசிரியர் : ஔவையார் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


காப்பு 


வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமலரா 
நோக்கொண்டா மேனி நொடுங்காது - பூக்கொண்டு 
துப்பா திருமேனித் தும்பிகை யான்பாதம் 
தப்பாமற் சார்வார் தமக்கு . 


முடிவு : 

சாந்தனையுந் தீயனவே செய்திடினுந் தாமவரை 
ஆந்தனையுங் காப்ப ரறிவுடையோர் - மாந்தர் 


36 


தமிழ்ச் சுவடிகளின் 


குரைக்குந் தனையுங் குளிர் நிழலைத் தந்து 

மறைக்குமாங் கண்டீர் மரம் . 
என்றது யெழுவாய் - அறிவுடையோர் . ப - லை - காப்பர் - 
சௌ அவரை 

செய்திடினும் . இதினுள்ள உம்மை 
இறந்தது தழீ இயதனோடு இழிவு சிரப்பும் ஆம் . சாந்தனை 
யும் , ஆந்தனையும் , குரைக்குந்தனையும் இவற்றிலுள்ள 
உம்மை முற்றுப்பொருளோடு உயர்வு சிரப்பும் ஆம் - 
ஏ- பிரிநிலை . ஆம் , கண்டீர் என்னும் இரண்டசை நிலைகளில் 
பின்னது முன்னிலைக்குறியது . 

வாக்குண்டாம் பதவுரை முற்றிற்று . 


குறிப்பு : 

இந்நூல் ஔவையார் இயற்றிய நூல்களில் ஒன்றாகும் . இது 
மூதுரை எனவும் வழங்கப்படும் . 30 செய்யுட்கள் உரையுடனும் 
இலக்கணக் குறிப்புடனும் காணப்படினும் பிழைகள் மலிந்து காணப் 
படுகின்றன . 


வரிசை எண் : 


1115 


சுவடி எண் : 815 ( b ) 


ஔவையார் சரித்திரம் 


உள்ளது . 


ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 

சிறிது பூச்சியரித்துள்ளது . பக்கத்திற்கு : 
5 வரிகள் . அளவு : 

27 X 2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 120 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

முறுக்கையன் துணை . 

ஒளவையார் சரித்திரம் 
பாண்டியர் அரசாட்சி 

செய்து கொண்டு வந்த 
மதுரைமா நகரில் கடைச்சங்கமிருந்த காலத்தில் ஔவை 
யார் சோழ தேசத்தில் உறையூரென்னும் பட்டணத்தில் 
ஓர் சாவடியில் ஆதி என்பவளுக்கும் , பகவனென்பவருக்கும் 


37 


6 - வது தொகுப்பு 


4 


முதற்புத்திரியாகப் பிறந்து , அத் தாய் தந்தையர்களுக்குள் 
ஏற்பட்டிருந்த உறுதிமொழிப்படி பிறந்த குழந்தையைத் 
தாய் விட்டு நீங்க மனம் பொறாமல் வருந்திய போது 
சொல்லிய வெம்பா . 

இட்டமுட னென்றலையி லின்னபடி யென்றெழுதி 
விட்டசிவ னுஞ்செத்து விட்டானோ - முட்டமுட்டப் 
பஞ்சமே யானாலும் பாரமவனுக் கண்ணாய் 

நெஞ்சமே லஞ்சாதே நீ . 
முடிவு : 
மதுர மொழிநல் லுமையாள் புதல்வன் மலர்ப்பதத்தை 
முதிர நினையவல் லார்க்குமுண் டோமுகில் போன் முழங்கி 
அதிர நடந்திடும் யானையும் தேரும் தன்பின் வருங் 
குதிரையுங் காதங் கிழவியுங் காதங் குலமன்னனே . 

ஔவையார் சரித்திரம் முற்றிற்று. 

வினாயகர் துணை . சிவமயம் . 
குறிப்பு : 

ஒளவையைப் பற்றிய பல கதைகள் பரம்பரையாக நமது 
நாட்டில் வழங்கி வருகின்றன . அதிக அற்புத சக்தி வாய்ந்த ஒரு 
நெல்லிக்கனியைத் தின்று அவள் நெடுங்காலம் வாழ்ந்தாள் என்றும் , 
மற்றும் கதைகள் இருக்கின் றன . இவர் ஆத்திசூடி , கொன்றை 
வேந்தன் , மூதுரை , நல்வழி என்னும் நீதிச் செய்யுள் நூல்களை 
இயற்றியுள்ளார் . இருப்பினும் இவரைப்பற்றி பல விவாதங்கள் 
இன்றும் இருந்துகொண்டுள்ளன . இந்நூல் இப்பிரதியில் முழுவ 
தும் உள்ளது . 

அச்சிடப்பட்டுள்ளது . இதன் பின்னர் 
இரண்டு ஏடுகள் உள்ளன . ஒன்று நீதி சதகம் , ஒன்று தேவி ரூப 
வலங்காரம் என்றுளது . 


வேறு 


பிரசித்த காவியங்கள் . 
வரிசை எண் : 1116 

சுவடி எண் : 749 


அரிச்சந்திரன் கதை - மயான காண்டம் 
ஏடுகள் : 30. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் உள்ளது . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 1973 செ.மீ. 


38 

தமிழ்ச் சுவடிகளின் 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500. ஆசிரியர் : 
தெரியவில்லை. 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
வல்லியு மகனு மந்த மறையவன் மனையிற் சேர்ந்து 
சொல்லிய பணிக ளெல்லாஞ் சோர்வறச் செய்த பின்ன 
ரெல்லியோர் சாம மென்ன எழுந்திருந் தெவ்வ முற்றி 
யல்லிரண் டியாமஞ் சென்றா லளித்தகூளுண்டு றங்கும் . - க 


முடிவு : 

முன்ன வினையா லும்வினை முற்றுவதி னாலு 
மென்ன பலபே சுவதிவ் வேளை யடிமீதே 
பின்னை யடிவந்த துளவோ பிறுதி யென்ன 
இன்னொடி யில்வந் திடுமெனச் சிலரை விட்டான் . - கூக 


குறிப்பு : 

அரிச்சந்திரன் கதை ; மயானகாண்டம் எனும் இந்நூல் அபூர்த்தி 
யாயுள்ளது . 36 செய்யுட்களைக்கொண்ட 10 ஏடுகளும் , 91 செய்யுட் 
களைக்கொண்ட 20 ஏடுகளுமாயுள்ளன . முன்னைய 36 செய்யுட்களும் 
பின்னருள்ள தில் 36 செய்யுட்களாக இருக்கின்றன . பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 1117 

சுவடி எண் : 816 
நளவெண்பா . 
ஏடுகள் : 47. ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் எலி கடித் 
துள்ளன . பக்கத்திற்கு : 5 - 6 வரிகள் . அளவு : 26 x 2.5 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 750 . 
ஆசிரியர் : புகழேந்திப் புலவர் . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 

முன்னம் நழன்கதையை முன்னூற் கலையிலிடப் 
பொன்முகனைக் கைமுகனைப் போற்றிடு - முன்னம் 
வருகாலஞ் செலகாலம் நீள்கால மூன்று 
மொருகாலம் வாரான் கலி . " 


6 - வது தொகுப்பு 


39 


முடிவு : 
" தீது கலிமுன்னஞ் ( செய்) தவனைச் சென்றுணர 
யேது னைய மியம்பென்னச் - சூதாட 
மையாளி யிற்றுயிலும் ( மா ) னையரன் வன்மையுடன் 
கைய்யாளி வைய்த்தான் களித்து . 


-சாஉஎ 


காலம் : - ( Colophon ) 

ஆவணிமீ 14 - ந் தேதி நாயிற்றுக்கிழமையும் 
ஆதித்த சுராமும் பெற சுபயோக சுபதினத்தில் நளன் 
சரிதம் எழுதி முகித்தென எளுதியது . 
குறிப்பு : 

இந்நூல் மிகவும் ஓரத்தில் சிதைந்தும் , பூச்சியரித்தும் உள்ளது . 
18 - ஆம் ஏட்டிற்குப்பின் 39 - ஆம் ஏடு காணப்படுகின்றது . இடையில் 
20 ஏடுகள் காணப்படவில்லை . அச்சிடப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 1118 . 


சுவடி எண் : 904 


நைடதம் ( உரையுடன் ) 


ஏடுகள் : 235 

ஏட்டின் நிலைமை : சற்றே பூச்சி 
யரித்துளது . பக்கத்திற்கு : 9 - 10 வரிகள் .. 

அளவு : 
32 X 3 செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 
10,000 . ஆசிரியர் : அதிவீரராமபாண்டியர் . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

காப்பு 
தளைவிரி கடுக்கை மாலை தனிமுதற் சடையிற் சூடுங் 
குழவிவெண் டிங்க ளிற்ற கோட்டது குறையென் 

றெண்ணிப் 
புளைநெடுங் கரத்தாற் பற்றிப் பொற்புர விளைத்து நோக்கு 
மனைமத களிற்றின் செய்ய மலரடி சென்னி வைப்பாம் . 

என்றது தளைந்து விசாலம் பொருந்திய கொப்புகளை 
யுடைத்தான கொன்றைமாலையை யணிந்த வொப்பில்லாத 


40 


தமிழ்ச் சுவடிகளின் 


வஷ்துவாகிய சிவனுடைய சடாமகுடத்திலே தரித்த 
விளமை பொருந்திய வெள்ளை நிறமான சந்திரனை முன்பு 
பாரத கதை யெழுதுகிர 


முடிவு : 
விரியிருள் சீய்க்குங் கற்றை வெண்ணிறக் கவரி வீச 
வெரிமணி அடப்பை தாங்கி இன்னமை மகளீற் பெற்ற 
பரிசிலைத் துணியொழவர் கெடகம 

பாா 


குறிப்பு : 
இது எமது 177 - ம் எண்ணுள்ள சுவடி போன்றது . 

இதில் 
தொடக்கமுதல் சுயம்வரப் படலத்தில் 107 - ம் செய்யுள் முடிய உரை 
யுடனிருக்கின்றன . பாடவேறுபாடுகள் காணக்கிடக்கின்றன , பிற 
செய்திகளை எமது விவர அட்டவணைத் தொகுதி 1 ; பக்கம் 125 - ல் 
காண்க . 


பிரபந்தங்கள் 


வரிசை எண் . 1119 


சுவடி எண் . 966 


திருவாரூர்க் கோவை 


ஏடுகள் : 78 . 

ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பூச்சி 
யரித்த நிலை . பக்கத்திற்கு : 8 - 9 வரிகள் . அளவு : 
40X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 3500 . 
ஆசிரியர் : எல்லப்ப நயினார் . முழுமை : 

முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

காப்பு 
வீறுதியா கப்பெருமாள் வீதிவிடங் கப்பெருமாள் 
கூறுமரு மைப்பெருமான் கோவைக்குப் - பேறுடனே 
வாக்குதவு மைந்துகர வாரணமும் வானவரை 
காக்குமயி ராவதமே காப்பு . 


41 


6 - வது தொகுப்பு 


காட்சித்துறை 
தேர்கொண்ட காமன் கவிகையும் வேழமும் செஞ்சிலையும் 
போர்கொண் டவம்பு யக்குடமுங் கொண்டொரு 

புற்றிடத்தே 
வேர்கொண் டிருப்பவ ராரூரர் வீதி விடங்கர் வெற்பில் 
கார்கொண்ட காவி லொருபசுந் தோகையென் 

கண்ணுற்றதே ! 
வாகை மாரன் வரிசை கொளங்க 
தோகையைக் காவிற் றோன்றல் கண்டது .. 


-க 


முடிவு : 

தலைவன் மனையின்கண் வந்து தலைவியைப் 
புணர்ந்து கார்ப்பருவங்கண்டு மகிழ்தல் 


சேலே வயற்றிரு வாரூரர் செம்பொன் றியாகர் தண்டைக் 
காலே யெனப்பொற் சிலம்பிடையார்த்துக் கரியகண்டம் 
போலே விளங்கிச் சடைபோல் மின்னியப்பொற்சடையின் 
மேலே யிருக்கு நதிபோல வாழ்கவிம் மேகங்களே . 
புலந்த தலைவன் றலைவிமெய்ப் போகங்கலந்து 

கார்ப்பருவங் கண்டு மகிழ்ந்தது . 


சகூகூ 


புற்றிடங் கொண்டபுய பூதர னெல்லன் மானிலத்தே 
கற்றிடங் கொண்ட புலவோர்கள் யாருங் களிக்கவுமை 
யுற்றிடங் கொண்டதியா கேசர் பரத்துக் கும்பர் தொழும் 
புற்றிடங் கொண்ட திருவாரூர்க் கோவை புகன்றனனே . 
திருவாரூர்க் கோவை புகன்றோ னெல்லப்ப 
நயினாரென் றியம்பியது . 

- ருள 
முற்றும் . 
குறிப்பு : 

இது தொண்ணூற்றாறுவகைப் பிரபந்தங்களுள் ஒன்றாகும் . 
அகப்பொருட் கோவையின் பாற்படும் . ஆரூர்க்கோவை எனவும் 
பெயர்பெறும் . கோவை , நானூறு செய்யுட்களால் பாடப்பெறுவது . 
இது 500 செய்யுட்களைக் கொண்டுள்ளது . 

கட்டளைக் கலித்துறை 


யாலானது . 


6 


42 


தமிழ்ச் சுவடிகளின் 


திருவாரூர்க் கோவை என்பது திருவாரூரில் கோயில்கொண் 
டெழுந்தருளியுள்ள தியாகராசக் கடவுளைப் பாட்டுடைத் தலைவரா 
கக் கொண்டு பாடப்பட்டதாகும் . சொற்சுவை , பொருட்சுவை 
நிரம்பப் பெற்றது . சைவ எல்லப்ப நாவலரால் பாடப்பெற்றது . 
இச்சுவடி மிகவும் சல்லடை க்கண்ணாக உள்ளது . பிறசெய்திகளை 
எமது தமிழ்க் காட்டலாக்கு Vol . I. பக்கம் 140 - ல் காண்க . 


-- 


அந்தாதி 


வரிசை எண் : 1120 


சுவடி எண் : 910 


அருணகிரியந்தாதி 


ஏடுகள் : 

26 . ஏட்டின் நிலைமை : சிறிது எலி 
கடித்தது . பக்கத்திற்கு : 4 வரிகள் . அளவு : 35x 2.5 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 350 
ஆசிரியர் : குகை நமச்சிவாயர் . 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

காப்பு 
சத்திதரு முத்தி தருஞ் செந்திருவைச் சேரவைக்கும் 
பத்திதரு மெஞ்ஞானம் பாலிக்குங் - கொத்தி 
அரிமகனைக் காய்ந்த அருணேசன் தந்த 
கரிமுகனைக் கைதொழுதக் கால் . " 


வீர வினாயகன் துணை . 


நூல் 
கார்கொண்ட மேனியெனுங் கஞ்சனுங்கா னப்பெருமை 
ஆர்கொண் டுரைசெய்வா ரம்புவியில் - சீர்கொண்ட 
அருணைகிரி மேவுகின்ற அய்யா நீ வேண்டி 
கருணைபுரி யாதிருந்தக் கால் . " 


43 


6 - வது தொகுப்பு 


முடிவு : 
உரையெனும் வஞ்செழுத்தை உள்ளபடி யுன்னி 
லுரையாக நீய் தருவை உண்மை கரையெனலெ 
யென்னார் புரமெரித்த யீசா அருணகிரி 
கண்ணா ரமுதே கார் . 
அருணகிரி அந்தாதி சங்கரலிங்கம் படித்தது . 

முற்றும் . 
வீரவினாயகன் துணை . 
குமரன் துணை . 


குறிப்பு : 

இது எமது 135 , 136 , 137 , 480-4 போன்றது . இதில் பாட வேறு 
பாடுகள் மலிந்து காணப்படுகின்றன . கடைசிப்பாடல் முற்றிலும் 
வேறுபட்டுக் காணப்படுகின்றது . முதலேட்டில் சங்கரலிங்கம் படிக் 
கிற அருணகிரி அந்தாதி என்றுளது . இது எமது சரசுவதி மகாலில் 
வெளியிடப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 1121 . 


சுவடி எண் : 843 . 


ஆறெழுத்தந்தாதி அல்லது 
சடாட்சர அந்தாதி 


ஏடுகள் : 32. ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் பூச்சியரித் 
துள்ளன . பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

அளவு : 

17 X 2 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 300 . 
ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
ஆனந்த மாறெழுத் தாலய மாமென தவுகமெல்லாந் 
தானந்த மாதி முதற்பொரு ளாவிசத் தாங்கமும் நீ 
மோனந்த முன்னுள தென்னுள துன்னுள தென்னுளதாம் 
ஈனந்தம் போக்கி யெனை நீய தாக்கிய தென்குருவே . 


44 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 
“ வை ( யஞ்) ( ச ) லமங்கி கா ( ல்வான் ) பலவுயிர் ( வான ) 


முடி ( )ேவட் 


டெய்யும் பாமுதலி சார்வதெல் லா மெம்பி ரான்முருகோன் 
தெய்யென நின்றாட நின்னாற் சிலம்போசை திருவிளையாட் 
டைய நின் னங்கம தென்னங்க மாய்நின்ற தானந்தியே . " 

வாஉ 
சடாட்சர வந்தாதி முற்றும் . வேலுண்டு வினையில்லை . 


குறிப்பு : 

சடாட்சரம் எனப்படும் ஆறெழுத்தின் புகழைக்கூறும் இந்நூல் , 
பூச்சியரிக்கப் பெற்றுளது . 102 பாடல்களைக் கொண்டது . கட்டளைக் 
கலித்துறையினாலாயது . அச்சு நூலுக்கும் இதற்கும் பாட வேறு 
பாடுகள் மிகுதி . இறுதியில் 

சில்லரை ஏடுகள் 

4 சேர்க்கப் 
பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


1122 


சுவடி எண் : 825 


செளுவையந்தாதி . 


ஏடுகள் : 49. ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துள்ளது . பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 32 X 2 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
“ பாலுங் கனிமொழி பாகர் கேட்கப் பயின்றயிசை 
நாலும் பரவுஞ் செளுவையந் தாதியை நானுரைக்க 
வேலும் பருமயி லும்வள்ளி நாயகர் வேளுந்தண்டைக் 
காலுங் குமரன் வடிவுமெப் போதுமென் கண்ணிற்குமே. " 


செளுவையந்தாதி . 
* திருந்தும் பரிபுர செந்தா மரையையென் சென்னிவைக்க 
பொருந்துந் திருவுள நாளெந்த நாள் புவி மேற்பரந்து 
வருந்தும் படி வரும் வெங்காள கோபத்தை வாரியமு 
தருத்துங் கருணைக் கடலே செழுவைக் கதிபதியே . 


45 


6 - வது தொகுப்பு 


முடிவு : 


புதிய வரிமன்றப் பாவைமைக் கொலியமு 
தங்க .. மணிச்சங்கு காளுள் ளுடைந்துமலர் 
நறும்புன்னை யார்செளு வேசர்சொற் பாடியுந்தா 
சுரும்பினங் காளனங் காளெ னருகிருமே . - கூஅ 


குறிப்பு : 

இது செழுவை நகரில் வீற்றிருக்கும் கடவுள்மீது பாடியதாகும் , 
ஆசிரியர் முதலியன அறியக்கூடவில்லை . கட்டளைக் கலித்துறையா 

கடைசி ஏடுகள் இல்லாததால் முழுவதும் இல்லை . செய்யுள் 
நடை சிறந்தது . பிழையதிகம் . 


லானது . 


வரிசை எண் : 1123 

சுவடி எண் : 975 
புகலூரந்தாதி . 
ஏடுகள் : 17 . ஏட்டின் நிலைமை : எலி கடித்து , 
சிதைந்த நிலை . பக்கத்திற்கு : 8 - 9 வரிகள் . 

அளவு : 
23 X 3 . எழுத்து : தமிழ் .. கி . எண்ணிக்கை : 500 . 
ஆசிரியர் : நெற்குன்றைவாணர் . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 

காப்பு . 
உரைசெய் மறைக்குந் தலைதெரி யாவொரு கொம்ப 


னென்றே 


பரசு மவர்க்குப் பருநிழ லாகும் பழனமெல்லாந் 
திரைசெய் கடற்றுறைச் சங்க முலாவுந் திருப்புகலூர் 
அரசி னிடத்து மகிழ்வஞ்சி யீன்றதோ ரத்திநின்றே 


நூல் . 


பூக்கம லத்து விழிவளர் வானென்றும் போற்றியவூர் 
மாக்கம லத்து மகிழ்கின்ற வூர்மது வானிறைந்த 
தேக்கம லத்து வழியே பரக்குந் திருப்புகலூர் 
நோக்கம லத்துயர் சோதிநெஞ் சேயெம்மை 

நோக்குதற்கே. 


46 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 
அடைக்கல நாய னடித்தா மரைக்குல ( த் ) தஞ்செழுத்தாம் 
படைக்கல நாவிலுண் டஞ்சே னெவற்கும் பனிமொளியா 
ருடைக்கல நாணல முள்ளம் பலியோ டுகந்துகொள்ள 


குறிப்பு : 

இது சிற்றிலக்கிய வகையைச்சாரும் . அந்தாதித் தொடையால் 
பாடப்படுவது . இந்நூலில் 98 பாடல்களே முழுமையாகக் காணப் 
படுகின்றன . 99 - வது பாடல் 3 வரிகளே உள்ளன . இதன் பிற 
செய்திகளை எமது கவடி எண் 158 - இல் காணலாம் . 


வரிசை எண் : 


1124 


சுவடி எண் : 747 


மருதூரந்தாதி உரையுடன் 


ஏடுகள் : 33 . ஏட்டின் நிலைமை : மிகமிகச் சிதிலம் 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . 

அளவு : 31X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1000 . ஆகிரியர் : 
தலைமலைகண்ட தேவர் . முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
(திருப்பரங் கையத்தன மாதுக் களித்தவன் செந்துவர் 

வாய்த் 
திருப்பங் கையத்தன்பு கூர் மரு தூர ( ன்றி ) ரையெழுந்த 
திருப்பங் கயத்தன்ன வாகத்த னான்முகன் றெம்முன்மழுத் 
திருப்பங் கயத்த னிருப்ப ) னென் னெஞ்சிற் றிருக்கறவே . 

என்றது , திருப்பங்கையத்தன மாதுக்களித்தவன் 
அழகிய திரு ( மே ) னியி லொரு பாதியை யழகிய தனமுடைய 
மா தாகிய பார்பதியாருக்குக் கொடுத்தவன் , செந்துவர் 
வாய் = சிவந்த பவள ( நிறத்திளை ) யுடைய , திருப்பங்கைத் 
தன்புகூர் மருதூர் = ( லட் ) சுமியானவள் அன்பு கூர்ந் . 


6 - வது தொகுப்பு 


47 


. 


முடிவு : 
என்னுடைய உயிர்போம் வேளையிலே 

ருந்திய 
அலையினுடைய புனல்சூழ்ந்த மருதூரிலே வாழ்ந்திருக்கு 
முக்கண்ணுடை ஈஸ்பரனே யெனக்கு 
குறிப்பு : 

இந்நூல் மருதூரில் கோயில்கொண்டெழுந்தருளியுள்ள சிவ 
பெருமான்மீது தலைமலை கண்ட தேவர் எனும் புலவர் பாடிய யமக 
வந்தாதி . மருதூர் , பாண்டி நாட்டில் உள்ளது . அது தற்போது 
நயினார் கோயில் என்றழைக்கப்படுகின்றது . இந் நூலாசிரியர் சேது 
நாட்டைச் சேர்ந்தவர் . கல்வியிற் சிறந்த இவர் மறவர் குலத்தினர் . 
இவர் மணம் செய்து கொள்ளுவற்காகப் பொருள்வேண்டி திருப்பூ 
வணத்திலுள்ள ஒரு தாசி வீட்டில் களவு செய்வதற்காக அவளது 
படுக்கை அறைக்கண் இருந்த கட்டிலடியில் பதுங்கியிருந்தார் . 
அந்தத் தாசி திருப்பூவணநாதர்மீது செய்யுளொன்று பாடிமுடித்துப் 
பின் உறங்கும் வழக்கமுடையவள் . அன்று வழக்கம்போல் அவள் 
பாடத்தொடங்கிய செய்யுள் முடிவுபெறவில்லை . அதனால் அவள் 
மயங்குகையில் கீழே ஒளிந்திருந்த தேவர் அதனைப்பாடி முடித்தார் . 
திடுக்கிட்ட தாசி அவரை நோக்கி “ நீ யார் ? " என வினவ , அவர் 
தன் வரலாற்றினைக் கூறிப் பொன் பெற்று வந்து மணமுடித்துக் 
கொண்டார் . மிகமிகச் சிதிலமாயுள்ள இந்நூல் முமுமையின்றியும் , 
எலிகடித்தும் , முறிந்தும் , சிதைந்தும் இருக்கிறது .. முன் பகுதி 
இல்லாமையால் ஏடுகள் தலைதடுமாற்றமாயுள்ளன . இந்நூல் 
அச்சிடப்பட்டுள்ளது . சுவடி நல்ல நிலையில் இல்லாததால் தெளிவா 
கக் கூறமுடியவில்லையாயிலும் இது , சுவடி எண் 141 ஐ ஒத்திருக் 


கின்றது . 


இத்துடள் ஞானானுபூதியில் இரண்டேடுகள் கோக்கப்பட்டுள் 
ளன . மிகவும் சிதைந்துள்ளன . தெளிவாக இல்லை. 


வரிசை எண் : 1125 

சுவடி எண் : 973 
திருமுருகாற்றுப்படை - நச்சர் உரை . 


ஏடுகள் : 25 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பூச்சி 
யரித்த நிலை . பக்கத்திற்கு : 10-11 வரிகள் . அளவு : 
29X3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1300 
ஆசிரியர் : ( மூலம் - நக்கீரர் ) உரை - நச்சினார்க்கினியர் .. 
முழுமை : முழுவதும் உள்ளது . 


48 


தமிழ்ச் சுவடிகளின் 


- 


தொடக்கம் : 

உலகமுவப்ப - உலகமென்பது முதற்கணவனெனுந் 
துணையுமொரு தொடர் . உலகமென்பது 

பலபொரு 
ளொரு சொல்லாய் நிலத்தையு முயிர்களையு மொழுக்கத் 
தையுமுணர்த்திநிற்குமேனு மீண்டுவப்ப வென்றதனான் , 
மண்ணிடத்து வாழுஞ் சீவாத்துமாக்களை யுணர்த்துத 
நுதலிற்று . ஏர்புவலன்றிரிதருவென்பது எழுந்து மக 
மேருவை வலமாகத் திரிதலைச் செய்யும் , பலர் புகழ் 
ஞாயிறு - எல்லாச் சமயத்தாரும் புகழும் ஞாயிற்றை , 
கடற்கண்டாங்கு கடலிடத்தே கண்டாற்போல . இது 
வினையெச்சவுவமம் ‘ விரவியும் வரூஉ மரபினனென்ப 
என்பதனாற் தொழிலுவமமும் பற்றி வந்தது . 


முடிவு : 

தத்துவங் கடந்தபொருள் யென்பது சார்பிலனாற் 
தானருவாயமைதீர் சுடரென்பதா ..... யுற்றவாறாகையிலுறு 
பொருணறுமலதாழு . 

தரு நாற்றம் போற்யற்ற 
லாவதோர் நிலையாய் பொருளென்பதனையுணர்ந்தோர் 
கூறியவாற்றானுணர்க . முருகாற்றுப்படையே 
பெறுதற்குச் சமைந்தானோரிரவலனை வீடு பெற்றானொருவன் 
முருகனிடத்தே யாற்றுப்படுத்ததென்று பொருள் கூறுக . 

திருமுருகாற்றுப்படைக் காசிரியன் 
நச்சினார்க்கினியாரெழுதிய வுரை முற்றும் . 


வீடு 


குறிப்பு : 

இது No. 227 சுவடியைப் போன்றது . திருமுருகாற்றுப்படை , 
பத்துப்பாட்டுள் முதற்பாட்டாகும் . இதனை யியற்றியவர் நக்கீரர் . 
உரைகண்டவர் நச்சினார்க்கினியர் . இதன் விளக்கம் எமது சுவடி 
எண் 227 - ல் காணலாம் . 

இந்நூலின் இறுதியில் ஆவரண பூசைமந்திரம் , பதமந்திரம் 81 , 
ஆகியவை எழுதிய சில ஏடுகள் இணைக்கப்பட்டுள்ளன . முதல் 
முகப்பேட்டின் கடைசியில் 

நெஞ்சி நெருப்பிட்டிருப்பா ரடுப்பிநெருப்பில்லையே 
என்றெழுதப்பட்டுளது . 


49 


6 - வது தொகுப்பு 


ஏசல் 


வரிசை எண் : 1126 


சுவடி எண் : 892 


திருப்பரங்குன்றத்து ஏசல் . 
ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 22 x 2 செ . மீ 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 150 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் இருக்கிறது . 
தொடக்கம் : 
திருவான் பரங்கிரி சேந்தன் குமரன் 
வருவாள் மகள் தனைத் தாயேசு மேச 
குருவாம் விகட தடமே ருவையொரு கொம்பனைமே 
யுருவாம் பறங்கிரிக் கற்பகன் பாத முரைக்குது மே ” 


முடிவு : 
“ பாலிலது பழம் நழுவி விழுந்தாப் போலாச்சுதடி 

மகளே உன் 
பாக்கியம் வாசித்தமடி பரங்கிரி சண்முக ரிடத்தில்க் 

குடியாய் நீயுங் 
கோலமுடன் மங்களமாய்க் கூடியிருந் தென்னாளும் 

வாழிப்பின்னும் 
குவலயத்தி லதிகமழை பெய்துகுடி தளைத்தோங்கும் 

வாழி . -யக 

முற்றும் . 
குறிப்பு : 

சிற்றிலக்கிய வகையைச்சாரும் இந்நூல் தாய் மகள் ஏசல் 
என்னும் பெயரால் சண்முகப் பெருமானுடைய புகழைக் கூறுவது . 
11 செய்யுட்கள் உள்ளன . இதன் பின்னரும் ஒரு நூல் ஏசல் 
போலக் காணப்படுகின்றது . 12 ஏடுகளில் 

12 ஏடுகளில் உள்ளது . நீதியையும் 
போதிப்பது . முழுமையும் இல்லை . இன்ன ஏசல் 

என்று 
விளங்கிற்றிலது . 

SE 


7 


50 


தமிழ்ச் சுவடிகளின் 


காதல் 
வரிசை எண் : 1127 . 

சுவடி எண் : 858 . 
கூளப்பநாயக்கன் காதல் . 
ஏடுகள் : 28 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . அளவு : 38x 2 • 5 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 400 
ஆசிரியர் : சுப்பிர தீபக் கவிராயர் . 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 
தொடக்கம் : 

காப்பு 
பேராரும் பெஞ்சைப் பெரியநா கேந்திரன் மேற் 
சீராருங் காதலென்று செப்பவே - வேரி தரும் 
அக்கனித ரச்சொலிமுன் னப்பனைவ லத்தில்வறு 
கைக்கெசமு கக்கடவுள் காப்பு . " 


நூல் 


" பொன்மாது மேவுதிம்ம ராயனருள் பூண்டிருக்கும் 
நன்மா னிதிபெரிய நாகயன் மேற் காதலுக்கு 
வந்துதவுஞ் கோலமதுர வாக்கு தவி யெப்பொருளுந் 
தந்துதவ வேணுமெங்கள் தந்திமுகத் தோனே . 


-உ 


-உாசுகூ 


முடிவு : 
தண்டையொலி மேளந் தளங்கள் நெகிள் ந்தகுறல் 
வண்டு கரும்புருவ மாற்றலார் போற்பாற்க 
வெம்பியெனைப் பாய்ந்தடர விட்டதன் பாரமெனுங் 
கம்பமத வாளை தனைக் கைப்பிடியா கப்பிடித்து . " - உள உய 
குறிப்பு : 

நாமக கூளப்ப நாயக்கனைப் பாட்டுடைத் தலைவனாகக்கொண்டு 
பாடிய காதல் பிரபந்தமாகுமிது . இது தொண்ணூற்றாறுவகைப் 
பிரபந்தங்களுள் ஒன்று . அச்சிடப்பட்டுள்ளது . இந்நூல் பற்றிய 
விபரங்களை எமது 95 - வது எண் சுவடிக் குறிப்பில் காண்க . 
இந்நூலின் இறுதியில் அருணாசலேசுவரர் பதிகம் முதலியன ஆறு 
ஏடுகளில் காணப்படுகின்றன . இவ்வேடுகள் மிகச் சிதிலம் . 


6 - வது தொகுப்பு 


51 


குறவஞ்சி 


வரிசை எண் : 1128 


சுவடி எண் : 821 


ஞானக் குறவஞ்சி 
ஏடுகள் : 42. ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் எலிகடித் 
தும் , பூச்சியரித்தும் உள்ளன . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் , 
அளவு : 23X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
900 . ஆசிரியர் : குமரகுருபரன் & பீருமுகம்மது . 
முழுமை : முழுவதும் இருக்கிறது . 
தொடக்கம் : 
“ சீரிலங்கும் வழந்தோங்கும் திருப்புகள்க்கு 

விருப்ப மளித்துப் பரவும் 
தாரிலங்கும் கடம்புபுனை சண்முக 

சிகாமணிமேல்த் திகழு ஞானத் 
தேரிலங்கும் குறவஞ்சி மதுரமொளி 

விஷ்த்தாறம் எனுஞ்சீர் பாடக் 
காரிலங்கும் கற்பகத்துக் கணபதிபொற் 

சரணமலர் கறுத்தில் வைப்பாம் . 
முடிவு : 

சத்தலி சென்ம யித்தனையார் சொன்னாரடி -சிங்கி - அது 
புத்தியாய் பீறு முகம்மது சொன்னது - சிங்கா . 

ஆகக்கண்ணி 

அயகா 
இன்பமத்த யோகிக்கி யிருளு வந்து மூடுமோ 

வுனவாச மொப்பி 
ஒப்பி . 

அப்படி ஒப்பியாகுருந்தால் ரொம்பவும் 
அபகாரம் வந்து நேரும் . இது அறியவும் . 

சிவமயம் . வேலுண்டு வினையில்லை . 

மயிலுண்டு பயமில்லை . 
குறிப்பு : 

ஏடுகள் மிகமிகச் சிதிலமாகவும் சிதைந்தும் காணப்படுகின்றன . 
குறவஞ்சி என்பது குறத்திப் பாட்டு . தலைவன் பவனி வருதல் 
முதலான செய்திகளைக் கூறுவது . இதில் சிங்கன் - சிங்கி தருக்கம் 


52 


தமிழ்ச் சுவடிகளின் 


போலவே ஞானமார்க்கம் போதிக்கப்பட்டுள்ளது . இது மூன்று 
பகுதிகளாக உள்ளது . முதலிரண்டும் குமரகுருபரன் என்பவரால் 
இயற்றப்பட்டதாகத் தெரிகின்றது . எளிய நடையில் உள்ள இத் 
தத்துவ நூல் மிகவும் பயனுடையதாகும் . சிங்கன் , சிங்கி தருக்கம் 
மட்டும் உள்ள மூன்றாவது, பீருமுகம்மது என்பவராற் செய்யப்பட்ட 
தாகும் . தலைவன் பவனிவரல் முதலானவைகள் இதில் இல்லை . 
இது எமது சரசுவதி மகால் நூலக வெளியீடாக வெளிவந்துளது . 


தூது 


வரிசை எண் : 1129 . 


சுவடி எண் : 799 


நண்ணாவூர் சங்கமேசுவரிமேல் 

விறலிவிடு தூது 


ஏடுகள் : 62 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் எலி 
கடித்தும் , சிதைந்தும் உள்ளன . பக்கத்திற்கு : 7-11 வரிகன் 
அளவு : 40 X 3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1200 . ஆசிரியர் : வரத பாரதி முத்தையர் ( போலும் ) 
முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

பொன்மா தருமைமிஞ்சு பூமாத ருட்குலவு 
தென்மா தவன் மகிமை சீராமன் - நன்னயமாய் 
அன்னாள்ப் படியளந்த தல்லாம லெவ்வுயிர்க்கும் 
இன்னாள்ப் படியளக்கும் எம்பிரான் - முன்னாளில் 


-க 


-2 . 


முடிவு : 

சின்னி விறலி சொல்ல பாவலறும் யேதுசொல்வார் 
மின்னாற் மறுங்கின் விறலியே -உன்னாலே - காருகூ 
ஊடல் விலக்க உபாயமிலை யோவுனக்கோர் 
சாடை சொல்லிச் சேற்க சமத்திலையோ - னாடோறும் 

-காசுய 


6 -வது தொகுப்பு 


53 


குறிப்பு : 

சுவடி ஓரத்தில் மிகச் சிதிலமாக உள்ளது .. மனைவியிடம் 
ஊடல்கொண்ட கோபத்தோடு வெளியூர் சென்று , வேசை வசப் 
பட்டுக் கெட்டு மீண்டு , சங்கமேசுவரர் சங்கமேசுவரி ஆகிய கடவுளை 
அடைந்து , பொருள்பெற்று மீண்ட சோடச அவதானி என்பான் 
மீண்டும் தன் மனைவியின் ஊடலைத் தீர்க்குமாறு விறலியை வேண்டி 
அவளைத் தூது விடுத்த விறலிவிடு தூதாகும் இது . இது சொல் நயமும் , 
பொருள் நயமும் நிரம்பப்பெற்றது . கர்நாடக இராகங்களைக் 
கொண்டு சிலவரிகளில் சிலேடை நயம்படப் பாடியுள்ளது பாராட்டத் 
தக்கது . இது எமது சரசுவதி மகாலில் அச்சாகியுளது . 


சதகம் . 
வரிசை எண் : 1130 . 

சுவடி எண் : 805 . 
குமரேச சதகம் . 
ஏடுகள் : 

41. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 6 - 7 வரிகள் . 

அளவு : 42X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 1000 . ஆசிரியர் : 
குருபாத தாசர் . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
" பூமேவு புல்லைப் பொருந்துகும் ரேசர்தம்மேல் 
தேமே வியசதகஞ் செப்பவே - கோமேவிக் 
காக்குஞ் சரவணத்தான் கம்பகும்பத் தைந்துகரக் 
காக்குஞ் சரவணத்தான் காப்பு . 

அவையடக்கம் . 
மாரிக்கு நிகரென்று பனிசொரிதல் போலவு 

மனைக்கு நிகரென்று சிறுபெண் 
மணல்வீடு கட்டுவது போலவுஞ் சந்திரன் முன் 

மருவு மின்மினி போலவும் , 
முடிவு : 
நன்னயம தாகப் படித்தபேர் கேட்டபேர் 

நாடோறுங் கற்ற பேர்கள் 
ஞானயோ கம்பெறுவர் பதவியா வும்பெறுவர் 

நன்முத் தியும்பெ றுவரே ! 


54 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : - ( Colophon ) 

விசுவாவசுஹ சித்திரைமீ கசு s சோமவாரமும் 
உத்திரட்டாதி நட்சத்திரமுங் கூடிய சுபதினத்தில் சுடலை 
முத்தம்மாள் வாசித்துவந்த குமரேச சதகம் முற்றுப் 
பெற்றது . 

கடவுள் துணை . நீடூழி வாழ்க . 
மெய்கண்ட தேசிகன் திருவடி வாழ்க . 


குறிப்பு : 

குமரேசர் மீது பாடிய நூறு செய்யுட்களைக் கொண்டது . சதகம் 
என்பது நூறு செய்யுட்களைக்கொண்ட 

நூலாகும் . புல்வயல் 
என்னும் தலத்து முருகவேளைப் பாட்டுடைத் தலைவனாகக்கொண்டு 
பாடிய பாடலாகுமிது . நீதிகளைப் போதிப்பது . அச்சிடப்பட்டுளது . 


வரிசை எண் : 1131 


சுவடி எண் : 


908 


குமரேச சதகம் . 


ஏடுகள் : 48. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . பக்கத் 
திற்கு : 8 - 9 வரிகள் . 

அளவு : 23 X 3.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 800 . ஆசிரியர் : 
குருபாததாசர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


குறிப்பு : 

நீதிகளைப் போதிக்கும் இந்நூல் முன்பிரதி போன்றது . இதில் 
ஒரு ஏடு காலியாக உள்ளதால் 53 - ம் பாடலில் பிற்பாதியும் , 54 - ம் 
பாடலும் , 55 - ம் பாடலில் முற்பா தியும் இல்லை. . அச்சாகியுள்ள 
நூலின் பாடல் வரிசைக்குமிதற்கும் நிறைந்த பாடபேதங்கள் 
காணப்படுகின்றன . 


55 


6 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1132 

சுவடி எண் : 

928 
தண்டலையார் சதகம் 
ஏடுகள் : 48 . 

ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் சிறிது 
முறிந்த நிலை . பக்கத்திற்கு : 4 வரிகள். 

அளவு : 
30X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 . 
ஆசிரியர் : படிக்காசுப் புலவர் . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


. 


தொடக்கம் : 

நீத்தார் பெருமை 
அட்டதிசை யெங்கணும் போய் அலைந்தாலும் பாதாள 

மதில்ச்சென் றாலும் 
பட்டமென வானூடு பரந்தாலு மென்னபதில்ப் 

பலனுண் டாமோ 
பிட்டுவர மண்சுமந்த தண்டலை நீ ணெரியே முன் 

பெரியோ கைய்யில் 
யிட்டபடி யொளிந்துசும் மாயெறாசைப் படிவருவ 

தில்லைத் தானே . " 
முடிவு : 
சற்பமுள்ள மதிபுனலோ டக்கறுகு கொன்றை தும்பை 

தன்னைச் சூடி 
பற்பலசெந் தமிள்வாணர் கவிசொரியத் தண்டலையாற்ப் 

பாதியில் வாழும் 
அற்புவிடை மடந்தையுமை மயிலையொரு பாகம் வைத்தோ 


னருமை பாடல் 


-கூஅ 


கற்பவர் கேட் போர்படிப்போர் கற்பகநா டாசிறுந்து 

கையிலை சேர்வார் . 
குறிப்பு : 

நூறு 

பாடல்களைக் கொண்டது. சதகம் , பிரபந்த 
வகையைச் சார்ந்தது . இதில் 3 - ம் செய்யுள் முதல் 98 - ஆம் செய்யுள் 
முடிய இருக்கின்றன . பாடவேறுபாடுகள் 

காணப்படுகின்றன . 
இறுதியில் சக்கரங்களுடன் கூடிய இரண்டு மந்திர ஏடுகள் 
காணப்படுகின்றன . 


56 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1133 

சுவடி எண் : 989 
தண்டலையார் சதகம் 
ஏடுகள் : 35. ஏட்டின் நிலை : ஏடுகள் புகை படிந்தும் , 
ஓடிந்தும் உள்ளன . பக்கத்திற்கு : 4 வரிகள் . அளவு : 
41 X 3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 
ஆசிரியர் : படிக்காசுப் புலவர் . முழுமை : முழுவதும் 
இல்லை . 
தொடக்கம் : 


நூல் . 


-க 


" வரமளிக் குந்தண் டலையார் திருக்கோவிலுள் 

புகுந்து வலமாய் வந்து 
ஒருவிளக் காகிலும் பசுவிநெய் யுடனே 

தாமரை நூ லொளிவாய் வைத்தால் 
கருவிளக்குப் பிறப்பு மில்லை யிரப்பு மில்லை 

கைலாசங் காணி யாகும் 
திருவிளக் கிட்டார் தமையே தெய்வ மரிந்திடும் 

வினையுந் தீருந் தானே. ” 
முடிவு : 
“ உபகாரஞ் செய்தவற்கு குறிப்பரிந்து செயும் வரிசையுளம் 

நில்லாது 
அபசாரஞ் செய்தவரை அடித்தாலும் வைதாலுமது 

நில்லாது 
சுபமாகுந் தண்டலையார் வளனாட்டில் திருடனுக்குந் 

தொழில் நில்லாது 
விபசாரி யானவளை மேனியெல்லாஞ் சுட்டாலும் 

மெய்நில் லாதே -எய 
குறிப்பு : 

இது முன் பிரதி போன்றது . இதில் 70 பாடல்களே உள்ளன . 
தொடக்கத்தில் உள்ள காப்புச் செய்யுள் , அறப்பளீசுர சதகத்தின் 
காப்புச் செய்யுள் . அடுத்த , ஒடிந்த ஏட்டில் உள்ளது , இந்நூலின் 
காப்புச் செய்யுள் . இதன் இரண்டாவது அவையடக்கப் பாடல் 
இல்லை . இது மதுரைத் தமிழ்ச் சங்கத்தில் அச்சாகியுள்ளது . இதன் 
ஆசிரியர் சாந்தலிங்கக் கவிராயர் என்று திரிசிரபுரம் சபாபதிப் 
பிள்ளை அவர்களால் கூறப்பட்டுளது . அது , இதற்கு முன்பே 
அச்சாகியுளது . அச்சு நூலுக்கும் இதற்கும் மிகுந்த வேறுபாடுகள் 
காணப்படுகின்றன . 


57 


6 - வது தொகுப்பு 


பிள்ளைத்தமிழ் 
வரிசை எண் : 1134 

சுவடி எண் : 943 
மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் 
ஏடுகள் : 49. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 

44 x 2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1000. ஆசிரியர் : 
குமரகுருபரர் . முழுமை : முழுவதும் இல்லை. 
தொடக்கம் : 

விநாயகக் கடவுள் துதி 
கார்கொண்ட கடவுள்மதக் கடைவெள்ள முங்கட் 

கடைக்கடைக் கனலுமெல்லை 
கடவாது தடவுக் குழைச்செவி முகந்தெறி 

கடைக்கா றிரட்ட வெங்கோன் 
போர்கொண்ட வெண்டோட் பொலன்குவடு பொதியும் 
பொடிதுடி யடித்துவைத்துப் 

[ வெண் 
புழுதியாட் டயருமோ ரயிரா ( ன ) வணத்துலவு 

போர்க்களிற் றைத்துதிப்பாம் 
முடிவு : 
வங்கணெடு நிலம்விடர் படக்கிழித் தொடுவே 

ரடி ( யிற் ) பழுத்தபலவி 
னளிபொற் சுளைக்குடக் கனியுடைந் தூற்றுதே 

னருவிபில மேழுமுட்டிப் 
பொங்கிவழி பொழின்மதுர மதுரை நா யகிதிருப் 

பொன்னூச லாடியருளே ! 
புழுகுநெய்ச் சொக்கர் திரு வழகினுக் கொத்தகொடி 

பொன்னூச லாடியருளே !! 
குறிப்பு : 

சிற்றிலக்கிய வகையைச்சாருமிந்நூல் . இதில் ஊசற்பருவத்தில் 
3 - ம் செய்யுள் முடிய இருக்கின்றன . அச்சு நூலுக்கும் இதற்கும் பாட 
வேறுபாடுகள் மிகுந்து காணப்படுகின்றன . பாட்டு வரிசையும் 
மாறுபட்டுக் காணப்படுகின்றது . மதுரையில் கோயில் கொண் 
டெழுந்தருளியுள்ள மீனாட்சியம்மைமீது பாடப்பட்டதாகும் . 


-5 


8 


58 


தமிழ்ச் சுவடிகளின் 


மாலை 
வரிசை எண் : 1135 

சுவடி எண் : 813 ( a ) 
கதிர்காம மாலை 
ஏடுகள் : 9 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துள்ளது . பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 28x3 
செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

காப்பு 
சீரார் கதிர்காமச் செந்தூ ரறுமுகன்மேற் 
பாராரு மாலைதனைப் பாடவர மேயருள்வாய் 
தாரார் குழலுமையாள் தானீன்ற தற்பரமே 
காராரு மேனி கணபதியே காப்பாமே. ”” 


நூல் 


நித்த முனைத்துதித்து நீணிலத்தோர் கொண்டாட 
பத்துலட்சங் கோடிதமிழ்ப் பாடவர மேயருள்வாய் 
அத்த னருள்குமரா ஆயன் மருகோனே 
கத்தனே யெங்கள் கதிர்காம வேலோனே . 


முடிவு : 
மணக்கோல மாகையினால் வந்தீர் மதியாமல் 
இணக்கோ அவளுமக்கு இட்டமருந் தின்பிசகோ 
பிணக்கோஎன் னோடுமக்குப் பேசாமல் மோடிபண்ண 
கணக்கோதான் சொல்லுங் கதிர்காம வேலோனே . ” 
காலம் : 
க o எ ( ய ) • சோபகிருது- u தை- s உயந s 

முற்றிற்று . 
குறிப்பு : 
இது முருகன் தோத்திரப் பாடல்களில் ஒன்றாகும் . 

அச்சிடப் 
பட்டுள்ளது . சுடலைமுத்து சுவடி என்றுளது . 30 சந்த விருத்தங் 
களைக்கொண்டது . 


59 


6 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1136 

சுவடி எண் : 813 ( b ) 
திருச்செந்தூர் மாலை 
ஏடுகள் : 9. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 3-4 வரிகள் . 

அளவு : 28 X 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் உள்ளது .. 
தொடக்கம் : 

காப்பு 
பத்தன் பரமன் பரதேசி காவலன் பன்னுதமிழ்ச் 
சித்தன் திருச்செந்தூர் மாலையைக் கூறிடச் சீர் துளசி 
மத்தன் மருகன் மயிலேறி வேளுக்கு மால் தவிர்த்த 
கத்தன் கறிமுகன் காரானை காப்பே கூறுமே . 


நூல் 


“ கோள் கொண்ட சூரன் கொடுமுடி யானதைக் 

கொத்திக்கொத்தி 
வாள்கொண்டு கூறிட்ட வானவ னேவள்ளல் மால்மருகா 
நாள் கொண்டு நானுந்தன் பாதார விந்தத்தை 

நம்பிக்கொண்டேன் 
ஆள்கொண்டு நீயென்னை யாள்வாய் திருச்செந்தி 

லாதிபனே 
முடிவு : 
“ கூறுந் திருச்செந்தூர் மாலையென் னேரமுங் கூறிநித்தம் 
நீறுந்தரித்து நினைக்கவல் லார்க்குநெடு நாளைக்கெல்லாம் 
பேரும் பலனும் பெருகிய செல்வமும் பிள்ளைகளும் 
ஆறு முகந்தரு வாரெந்த நாளைக்கு மன்புறவே , 
காலம் : ( Colophon ) 
க 0 எ ( ய )கூளு சோபகிருதுளு பங்குனிமீ உக s 

முற்றிற்று . 
குறிப்பு : 

இதுவும் முருகன் தோத்திரப்பாடல்களில் ஒன்றாகும் . காப்புச் 
செய்யுளின் பின்னர் சுடலை முத்து சுவடி என்றுளது . 


60 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1137 

சுவடி எண் : 813 ( c ) 

மூதுரை .. 
ஏடுகள் : 9 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துள்ளது . பக்கத்திற்கு : 3 - 4 வரிகள் . 

அளவு : 28x3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் : ஔவையார் . முழுமை : முழுவதும் உள்ளது .. 

காப்பு . 
ஆதி யனாதி யவையா ருரைத்த தமிழ் 
ஓதுவா ரோதும் பரிசெல்லாம் நீதியாய் 
ஆதிரை யானை யடிபணிந் தேற்ற 
மூதுரை யானது முப்பதும் வருமே . 

நூல் . 
நன்றி யொருவருக்குச் செய்தக்கா லந்நன்றி 
யென்று தருங்கொ லெனவேண்டாம் - நின்று 
தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரைத் 

தலையாலே தான் தருத லால் . 
முரவு : 

முப்பதா மாண்டளவில் மூன்றத் தொருபொருளைத் 
தப்பாமல் தன்கைப்பட் டானாகினால் செப்புங் 
கலையளவே யாகுமாங் காரிகையாந் தங்கள் 
கலையளவே யாகுமாங் காரிகையாந் தங்கள் 
முலையளவே யாகிவிடு மூப்பு . 


காலம் : 
க எயக ளு குரோதி- சித்திரைமீ 22s 

முற்றிற்று . 
குறிப்பு : 

மூதுரை என்பது ஔவையார் என்னும் தமிழ் மூதாட்டியார் 
அருளிய செவ்விய தமிழ் நூல்களில் ஒன்றாகும் . இந்நூல் மூதுரை 
யென்னும் 

பெயரானே தொல்காப்பியவுரை முதலியவற்றில் 
வழங்கப்பட்டுள்ளது . வாக்குண்டாம் 

பெயராலும் 
பிற்காலத்தவரால் வழங்கப்பெறுகின்றது . நீதிகளைக் கூறுவது . 
32 செய்யுட்கள் உள்ளன . அச்சாகியுள்ளது . 


என்னும் 


61 


6 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1138 

சுவடி எண் : 

813 ( d ) 
உலகநீதி 
ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துள்ளது . பக்கத்திற்கு : 3-4 வரிகள் . 

அளவு : 23X8 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் : உலகநாதன் . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
“ ஓதாம லொருநாளு மிருக்க வேண்டாம் 
ஒருவரையும் பொல்லாப்புச் சொல்ல வேண்டாம் 
மாதாவைப் புறங்களித்து வாழ வேண்டாம் 

வஞ்சனைகள் செய்வாரோ டிணங்க வேண்டாம் . ” 
முடிவு : 

ஓதிவைத்த வாத்தியா ருலக நாதன் 
உண்மையாய்ப் பாடிவைத்த உலக நீதி 
காதலுற்றுக் கருத்துடன் கேட்டிருக்சு வல்லோர் 

கருத்துடனே கயிலாசம் பெறுவார் கண்டீர் . ” 
காலம் : 
க 0 எ ( ய ) கூ று சோபகிருது ளு கார்த்திகை மீ கூ s . 

முற்றிற்று . 
குறிப்பு : 

இது முருகப்பெருமானைப் பாட்டுடைத் தலைவனாகக் கொண்டு 
பாடப்பட்டது . இந்நூற் பெயர் 

உலகநீதி என்பதும் , இதனை 
இயற்றியவர் உலகநாதன் என்னும் பெயருடையவரென்பதும் இதன் 
இறுதிச் செய்யுளால் விளங்குகின்றது . இந்நூல் பெரும்பாலும் 
பேச்சு நடையிலே அமைந்திருக்கிறது . இப்பிரதியில் முழுவதும் 
உள்ளது . அச்சிடப்பட்டுள்ளது . பாடபேதங்கள் நிறைந்து காணப் 
படுகின்றன . 


வரிசை எண் . 1139 

சுவடி எண் . 837 ( a ) 
சச்சிதானந்தமாலை 
ஏடுகள் : 18 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 10-11 வரிகள் . அளவு : 13X3 
செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 300 .. 


62 

தமிழ்ச் சுவடிகளின் 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் 
உள்ளது . 
தொடக்கம் : 

காப்பு 
வாக்குண்டாம் நல்ல மன துண்டாம் வாள் மலராய் 
நோக்குண்டா மேனி நுடங்காது - பூக்கொண்டு 
துப்பா திருமேனி தும்பிக்கை யான்பாதந் 
தப்பாமல்ச் சார்வார் தமக்கு . 


நூல் 


முச்சுட ராகி யொன்றாய் முடிந்ததோர் சோதி பாத 
மச்சுத னயனுங் காணா யகண்டமா யளவி லாத 
சட்சிதா னந்த மான சதாசிவ குருவைப் பாட 
மெச்சுட ருதைய மான விளக்கொளி யுண்மை சொல்வாம் . 
முடிவு : 
சிரமகுட முடியிலே கனகமணி யசைவிலே 

சிவஞான தீப மதுபார் 
திருமருவு சிவசோதி பதிபெருகு கெதிவீடு 

தெரிசினங்க ளாக முடியும் 
சரமுமிது பதிசேர்வை சகலகலை யனுராக 

சாயூட்சிய பாத மிதுவே 
தற்பரா னந்தசபை நிட்களா னந்தசிவ 
சச்சிதா னந்த குருவே . 

-உ 
சச்சிதானந்தமாலை முற்றும் . 

குருவே துணை . 
காலம் : 

சுபகிறுதிக காத்திகை t 9 - ந்தேதி புதன்கிளமை 
புந்திவாரமும் ரோகணி நட்செத்திரமும் , சுபயோக 
சுபகரணமும் பெற்ற சுபதினத்தில் எளுதிமுகித்தென் 
திருவாலைப்பதி நாட்டாண்மை சங்கரக் குமார சுவாமியா 
பிள்ளையவர்கள் குமாரன் மந்திர நாதன் . இந்தச் சுவடி 
படித்தவரும் எழுதினவரும் 

கேட்டவரும் 

சிவபதங் 
பெறுவார்கள் . குருவினுட பாதாரவிந்தமே கெதி . 

வினாயகன் துணை . 


63 


6 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

இது வேதாந்த நூலைச் சார்ந்தது . சச்சிதானந்த குருவே 
என்றதனை மகுடமாகக் கொண்ட நூலாகுமிது . காப்புச்செய்யுட்கள் 
இரண்டும் , மாலை 30 - ம் ஆக 32 பாடல்கள் உள்ளன . முதலேட்டில் 
5 வெவ்வேறு காப்புச் செய்யுட்கள் உள்ளன . அச்சிடப்பட்டுளது . 


வரிசை எண் : 1140 . 

சுவடி எண் : 837 ( b ) 
வராகிமாலை 
ஏடுகள் : 19 ( 19-27 ) . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . அளவு : 13X3 
செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 400 . 
ஆசிரியர் : அறியக் கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 
தொடக்கம் : 

காப்பு . 
அலமு சலந்தண்டு யங்கையிற்சங் காளி 
யிலகுமணிப் பூமுடி மெலிந்து 

சிலைநுதலாள் 
மாவடிவுங் கண்ணாள் வராகி யெனுங்குளிகை 
நாவடக்கி யுண்டே நமக்கு . 


நூல் . 


இருகுழை கோமழந் தாள்புட்ப ராக மிரண்டுகண்ணுங் 
குருமணி நீலங்கை கோமே தகம நகங் கூர்வயிரந் 
திருநகை முத்துக் கனிவாய் பவழஞ் சிறந்தவல்லி 
மரகத நாமத் திருமேனி யும்பச்சை மாணிக்கமே " 
முடிவு : 
வருந்துணை யென்று வராகியென யன்னையை வாள்த்தி 


நின்று 


பொருந்தினர் தம்மைப் புரமெரிப் போர்தன் புல்லருடல் 
பருந்துக்கும் பூதப் பசாசுக்கும் நாய்க்கும் பகர்ந்திடவே 
விருந்துண்ணப் பட்டுக் கிடப்பகண் டீருடல் 

வேறுபட்டே 
குறிப்பு : 

இது 833 - a போன்றது . இதில் 79 செய்யுட்கள் மூலம் மட்டும் 
இருக்கின்றன . அச்சாகியுள்ளது . 


-எகூ 


64 


தமிழ்ச் சுவடிகளின் 


உள்ளது . 


வரிசை எண் : 1141 . 

சுவடி எண் : 837 ( C ) 
சூரசங்காரத் திருப்புகழ் 
ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 

பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . அளவு : 13X3 
செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 
உள்ளது . 
தொடக்கம் : 
ஓம் அரகர நமசிவாய ஆனந்தரூபனாய ஆதிகோசாதனாய 
அட்சரப் பிற தெட்சணாய அதிரவுங்கேசனாய 

அதிபுவனாதனாய 
அமராயடமடம் திரிசூலி டமரானந்தி ஆனந்தபயிரவி 
நடன பயிரவிகாலபயிரவி காளகண்ட திரிபுரானந்தப் 
பயிரவி அண்டரண்ட பயிரவி 


முடிவு : 
அப்பனே ஒப்பிலாமணியே சிவசிவமகேசன் சிவஞான 
ரூபனே நித்தனே அத்தனே நீலமயிலேசனே சுத்தனே 
அப்பனே சூரசங்காரனே அகிலபுவனந்தோறும் ஆதியே 
சோதியே அறுமுகப் பெருமாளே . 

செகதீசுபரி பாதாரவிந்தமே கெதி 

திருப்புகழ் முற்றும் . 
சூரசங்காரத் திருப்புகளுக்கு சக்கரம் : 


ச 


69 


ர 


ட 


ம 


வ 


க 


65 


6 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

இது அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டதாக இருக்கலாம் என்று 
ஊகிக்கப்படுகிறது . ஆனால் அருணகிரியாரின் திருப்புகழின் பின்னர் 
சக்கரங்கள் குறிப்பிடும் வழக்கம் இருப்பதாகத் தெரியவில்லை. 
செய்யுள் நடை அருணகிரிநாதருடையது போல் காணப்படுகின்றது . 
அச்சாகியிருப்பதாகத் தெரியவில்லை . 


வரிசை எண் : 1142 

சுவடி எண் : 837 ( d ) 
ஆறுமுகநயினார் அகவல் 
ஏடுகள் : 3 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . 

அளவு : 13x3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 30 , 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

பொன்னிற மேனியும் பொற்பமா முடியு 
மின்னறு முகமும் விழிகள்பன் னிரண்டும் 
நீறணி நெத்தியும் நீணகை வாயும் 
கூறொண் வடிவுங் கூரிய மூக்கும் 


முடிவு : 

நினைந்தது முடிக்கும் நிமலா போற்றி 
ஆனா ரமுதே யரசே போற்றி 
சேனா பதியே சேசே போற்றி 
ஆதி யந்தமும் நடுவுந் தெரியாச் 
சோதிமெஞ் ஞானச் சுடரே போற்றி 
போற்றி போற்றியென் றுன்னை 
சாற்றுவன் றிருத்தாள் தந்தரு ளெமெக்கே . 

திருச்சிற்றம்பலம் 
குறிப்பு : 

இது கேசாதி பாத வருணனையினையுடைய நல்ல சந்தமுடைய 
அகவற்பாவாலாயது . நடை சிறப்பாயுளது . பிழைகள் சற்றேயுள்ளன . 

அச்சிட்டிருப்பதாகத் தெரியவில்லை. 


9 


66 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1143 


சுவடி எண் : 837 ( e ) 


விபூதி தோத்திரம் . 


ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 9 - 11 வரிகள் . அளவு : 13X3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 60 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 
“ கொண்டுகொண் டிட்டவெகு ரூபங்க ளுக்களகு 

கோலஞ் சமைந்த நீறு 
கொடியயெண் ணாயிரஞ் சமணரைக் கழுவினில்க் 

குலைக்களங் கண்ட நீறு 
துண்டகண் டப்படக் கொடுவலிய யசுரரைத் 

துணியவேல் தொட்ட நீறு 
சொல்லரிய பூதப்பி ரேதப் பசாசுபிணி பில்லிவஞ் 

சனைசூனியந் துடரிட் டடிக்கும் நீறு. 


முடிவு : 
முத்துமணி ரத்தினமுடி முத்தண்டை யுங்காலு முளுநீல 

மயிலேறி நித்தமு முன்னிற்க வேணும் முருகா [ மாக 
அத்தனார் பங்கிலுரை நித்திய கலியாணி யகலாம லென் 
மடியவர்க் கருள் தரு கிருபை செய் பழனிமலை 

( னாளு 
யறுமுகவர் தரு திருவெண் ணீரே. " 

-ய 
விபூதி தோத்திரம் முற்றும் . 


குறிப்பு : 

திருநீற்றின் பெருமையினைக்கூற எழுந்த இந்நூல் பல வரலாறு 
களை உள்ளடக்கிக் கொண்டிருக்கின்றது . பத்துப் பாடல்களைக் 
கொண்டது . பிழைகள் அதிகம் . அச்சிடப்படவில்லை. 


67 


6 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1144 . 


சுவடி எண் : 837 ( f ) 


போற்றிக் கலிவெண்பா . 
ஏடுகள் : 9. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் உள்ளது . 
பக்கத்திற்கு : 9 - 11 வரிகன் . 

அளவு : 13X3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

காப்பு . 
நாற்றிக்கும் போற்றும் நதிமதுரைச் சொக்கரையான் 
போற்றிக் கலிவெண்பா போற்றிசெய்யச் - சீற்றமுடன் 
றைக்குஞ் சரமுகைத்தோன் சாயவிழித் தோனுதவுங் 
கைக்குஞ் சரமுகத்தொன் காப்பு . " 
வெண்டா மரையாள் விளங்குமணி நூபுரஞ்சூழ் 
தண்டா மரையே சரணம் . 


நூல் . 


பூமேவுங் கற்பகநா டாளும் புரந்தரனார் 
தீமை விருத்திரனைச் செற்றபழி - போமாறு 
பொற்கமலந் தோய்ந்து விமானமிசை பூசிக்க 
நற்கருணை செய்த நலம்போற்றி - நற்றவத்தோர் 


முடிவு : 
வண்ணங்கேட் டற்சித்த மாமுனிவன் தாள் போற்றி 
தண்ணங்கை யற்கண்ணி தாள் போற்றி - யண்ணலருள் 
போற்றி மதுரை நகர் விண்ணிழிந்த பொற்கோயில் 
போற்றி கருணைமுகப் போது . 

திருச்சிற்றம்பலம் . 

ஞானதேசிகன் துணை . 
குரு வாழ்க . சொக்கலிங்க மீனாட்சி துணை . தனலெட்சுமி துணை . 
சிவன் உமையே துணை . சுப்பய்யன் வள்ளி தெய்வயானை துணை . 


குறிப்பு : 

இது கந்தர் கலிவெண்பாவின் வேறாயது . மதுரை மீனாட்சி 
சொக்கநாதர்மீது பாடிய பாடலாகும் . இதனை இயற்றியவர் பெயர் 


68 


தமிழ்ச் சுவடிகளின் 


அறியக்கூடவில்லை . நடை சிறந்து காணப்படுகின்றது . இறுதியில் 
கல்லாலின் புடையமர்ந்து எனத்தொடங்கும் திருவிளையாடற் 
புராணப் பாடல் 

முதலாக , முளைத்தானை எனத்தொடங்கும் 
தேவாரம் ஈறாகச் சில பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1145 


சுவடி எண் : 837 ( g ) 


கபிலரகவல் . 


ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 10-11 வரிகள் . 

அளவு : 13X3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் : கபிலர் . முழுமை : முழுதும் உளது . 
தொடக்கம் : 

கவுலவரகவல் 
நான்முகத்தோன் கூறிய நானா வளிவகை 
யான சிறப்பி னரும்பொருள் கூறுங்கா 
லாண்முதிதோ பெண்முதிதோ 
யான்ற உரைமுதிதோ 
காள முதிதோ கோள முதிதோ 


முவு : 


யென்னா ளாகிலு மேற்பவர்க் கிட்டுப் 
புலையுங் குலையுஞ் சினமும் 
நிலையறக் களைந்து நிற்பதை யறிந்து 
யானு மல்லது மில்லைப் 
பேணி வகுப்பது பிளையெனப் படுமே ! 

கவுலரகவல் முற்றும் . 


குறிப்பு : 

ஆதிபகவன் என்பார்க்குப் பிறந்ததாகக் கருதப்படும் எழுவரில் 
ஔவையார் திருவள்ளுவர் போல , கபிலரும் ஒருவர் . சாதிவேறு 
பாடுகள் கூடாதெனக்கூறும் இந்நூல் பாடவேறுபாடுகளை மிகுதி 
யாகக் கொண்டுளது . இந்நூல் உலகத்தின் இயல்பினைக் கூறுவது . 


69 


6 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1146 

சுவடி எண் : 837 ( h ) 
திருப்புகழ் 
ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 13X3 
செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் : அருணகிரியார் . முமுமை : இல்லை . 
தொடக்கம் : 

விந்துப் புளகித யின்பத் துறுவது 
சிந்திக் கருவில் நிரம்பிச் சிறுதுளி 

விரித்த தழகொடு தரித்த தொருசுழி 

யிரத்த குளிகையொ டுரத்து ளாவது 
முடிவு : 
தொந்திப் புணர்செயல் கண்டுத் திள நகை 
யிஞ்சொற் சொலியவள் முன்புத் தொருகணை 

தொடுத்த வௌழ்வா யெடுத்த தனிமயில் 

நடத்தி வளர்கிரி தனக்குள் மருவிய - பெருமாளே . -க 
குறிப்பு : 

அருணகிரியார் இயற்றிய இத்திருப்புகழ் திருவருணையில் பாடப் 
பட்டது . அச்சுப் பாடலுக்கும் இதற்கும் பல வேறுபாடுகள் பாட 
பேதமாகக் காணப்படுகின்றன . ஒரே பாடல் தான் உளது . இதன் 
பின்னர் தாருற்ற வேலொருகை நவகோடி பானுமதி , எனத் 
தொடங்கும் பாடல்களும் , வீரப்பிரசண்ட மயிலேறி வருகடவுள் 
எனத்தொடங்கும் பாடலும் காணப்படுகின்றன . இதன் பின்னர் 
சக்கரங்களுடன் கூடிய மந்திர சாத்திர ஏடுகள் 3 காணப்படுகின்றன , 


வரிசை எண் : 1147 . 

சுவடி எண் : 894 
சச்சிதானந்தமாலை . 
ஏடுசுள் : 19 . ஏட்டின் நிலைமை : சிறிது ஏடுகள் 
முறிந்துள்ளன . பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

பக்கத்திற்கு : 6 வரிகள் . அளவு 23X3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 200 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 
இருக்கின்றது . 


70 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 

முச்சுட ராகி யொன்றாய் 

முடிந்ததோர் சோதி பாதம் 
அச்சுத னயனுங் காணா 

வகண்டமா யளவில் லாத 
சச்சிதானந்த மான 

சதாசிவ குருவைப் பாட 
மெய்ச்சுட ருதைய மான 

விளக்கொளி யுண்மை சேர்வாம் . " 


-க 


முடிவு : 
பரமுமிது பொருளுமிது பாசமிது தெளிவுமிது 

பதினாலு லோக மிதுவே 
பாவவினை யாலரவு மோசமிது பாழறிவு 

பாழுதன நடன மிதுவே 
யுபையமிறு காலோசை யிரவுபக லன்றியே 

யுச்சார சார மதிலே 
யொளிவெளியி லொளியாக யுபநிடத நடனமா 

யூழிவிதி வாழி யெனவே 
சிரமகுட முடியிலே கனகமணி யசைவிலே 

சிவஞான தீப மதுபார் 
திருமருவு சிவசோதி பெருகுகதி தருவீடு 

தெரிசினைக ளாகி முடியும் 
சரமுமது பதிசேர்வை சகலகலை யறிவாக 

சாயுட்சிய பாத மருள்வாய் 
தற்பரா னந்தசபை நிற்களா னந்தசிவ 
சச்சிதா னந்த குருவே . 

நய 


சச்சிதானந்தமாலை முற்றும் . 
சுந்தரமூர்த்தி துணை . 
வீரவினாயகன் துணை . 
வீரவினாயகமூர்த்தி துணை . 

சுப்பையா துணை . 
சிவகாமயம்மன் துணை . 


71 


6 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

இது வேதாந்த நூல் . பாயிரத்தில் 4 பாடல்கள் இருப்பினும் 
ஆசிரியர் பெயர் அறியக்கூடவில்லை . சச்சிதானந்த குருவைப் 
போற்றி வணங்கும் பாடல் , தற்பரானந்த சபை நிற்களானந்த 
சிவ சச்சிதானந்த குருவே " என்ற ஈற்றடியினைக் கொண்டது . 
பாயிரம் நீங்கலாக முப்பது செய்யுட்கள் இருக்கின்றன . பாட்டு 
முதல் நினைப்புச் செய்யுளும் காணப்படுகின்றது . பின்னர் வேறு 
பாடல் எழுதிய ஏடு ஒன்று இருபுறமும் முறிந்து காணப்படுகின்றது . 
நிறைந்த பாடவேறுபாடுகள் காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1148 


சுவடி எண் : 893 ( a ) 


சதுர்க்கோண மாலை . 


ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 13X2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 160 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
உத்ததலம் பெருந்துரையு நாடென்னுந் தேசம் 

உள்புகுந்து சங்குநதி தீர்த்த மாடி 
நித்தம்வளம் நாடணுகி வைகுண்ட மேவி 

நெடியோனை யடிபணிந்து நினவு னாலே 
கத்தனையு மந்திசந்தி உச்சி மூன்று 

காலமுநீ தெரிசித்து கவலை தீரப் 
பெத்தனையே நெஞ்சகமே யிந்தப் பேறு 
பெத்தவற்குப் பிரவியுமுன் டென்றென்ன 

லாமோ . -க 
முடிவு : 
தேடறிய திருமேனி அயனு மாலும் 

தேடியரி யாதபளம் பொருளை நீயும் 
தேடியரிந் தாடியகால் சிவந்த பாதந் 

தெரிசித்து சதிர்கோண மாலை பத்தும் 


72 


தமிழ்ச் சுவடிகளின் 


பாடிவிட்டாய் நெஞ்சகமே பற்றுங் கற்று 

படித்தோர்கள் பழவிளைகள் ஒளித்து மேலும் 
பாடிவிட்டாய் சுயவாகுப் பெறுவரின்னூல்ப் 
பயனறியில் மெய்ஞ்ஞானத் தலைவர் தாமே . -யக 

சதுர்க்கோணமாலை . 
காலம் : 

வென்னிமாலை பிரந்த நட்சியெத்திரம் கீலக வரிஷசம் 
வைய்யாசி மாதம் ரெண்டாந்தேதி 

ரெண்டாந்தேதி வெள்ளிக்கிழமை 
பரணி நட்சியெத்திரம் . 
குறிப்பு : 

இந்நூல் 759 ( e ) போன்றது . 11 செய்யுட்கள் இருக்கின் றன . 


வரிசை எண் : 1149 


சுவடி எண் : 893 ( b ) 


ரோமரிசி ஞானம் . 
ஏடுகள் ; 7 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . அளவு : 13 X 2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 100 . ஆசிரியர் : 
ரோமரிஷி . 

முழுமை : முழுதும் இல்லை . 
தொடக்கம் : 
" கண்டுகொள்ளு இப்படியே நீ காய சித்தி 

கருத்தில்வைத்து மனமிரங்க செய்தா யானால் 
உண்டுகொண்டு அமுற்தமதை யிருக்க லாகும் 

ஒருவருசம் ஒருநாள்ப்போல் உனக்குத் தோணும் 
பண்டு செய்த பளவினைக ளல்லாம் போகும் 

பரமகுரு பாதமதைக் காண லாகும் 
திண்டுமுண்டு செய்யாதே மகனே நீயும் 
தீற்கமான சாயுச்சியபதஞ் சார்ந்து நில்லே. " 

- நளதய 
குண்டலிசக்தி துணை . 


73 


6 - வது தொகுப்பு 


முடிவு : 
சொல்லிவிட்டேன் ஞானமது மனத்தி னாலே 

சொலப்பெரிய அரிவதுக்கு அவுள்த மாகும் 
வல்லியெனுந் திரோதாய மாய்கை போச்சு 

மசக்கமென்ற அறிவெல்லா மாண்டு போச்சு 
கொல்லிமலை தனிலேறி யென்ன செய்ய 

குடிகெடுத்த பாசம்வந்து கூடுங் கூடும் 
சல்லியமென் றெண்ணாதே ஞானந் தன்னை 
சார்ந்தாகா லுந்தனுக்குச் சாவு போச்சே . 

- நாசய 
குண்டலி சக்தி துணை . 
குறிப்பு : 
தத்துவத்தைப் போதிக்கும் இந்நூல் 

இந்நூல் 330 முதல் 340 - வது 
பாடல் வரை 11 பாடல்கள் உள்ளன . எளிய நடையில் உள்ளது . 


வரிசை எண் : 1150 . 


சுவடி எண் : 893 ( c ) 


அகத்தியர் யோகம் பதினாறு . 
ஏடுகள் : 13 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

அளவு : 13 x 2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 150 . ஆசிரியர் : 
அகத்தியர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
ஆதிமரை சாஷ்த்திரங்கள் பிறந்த வாறும் 

யடிமுடியு நடுவாகிப் பொருள் மூன் றாகி 
வேதியனு மால்சிவனு நின்ற வாரும் 

வேதமுட னாகமங்கள் பிறந்த வாறும் 
சாதிபலத் தொளிமுரைய ளான வாறுத் 

தன்னுள்ளே அனுஷ்ட்டாங்கம்ஞ் செய்யும் வாறும் 
ஓதிவந்தால் யவரவர்கள் செய்த வாறும் 

ஓம்காரக் கணபதி காப்ப தாமே . " 


10 


74 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 
காணப்பா காவியத்துக் காக யிந்தக் 

கரும்பொருளை பதினாரில் கருதிச் சொன்னேன் 
வீணப்பா வென்று சொல்லி யிந்த நூலை 

வெளிவிட்டா லுந்தனுக்கு யென்மேல் லாணை 
ஆணையப்பா முக்காலு மாணை யாணை 

அறிந்துணற்ந்த ஞானிகளை அடுத்துச் சாறு 
பானப்பால் உண்டிருந்தால் பறத்தைப் போற்றி 

பதினாறு சிவசூட்சம் பொருள் தான் முற்றே ." 
தறிப்பு : 

பதினாறு செய்யுட்களைக்கொண்ட இந்நூல் யேக தத்துவ 
வகையைச் சாரும் . நல்ல நூலாகக் காணப்படுகின்றது . பிழைகள் 
மிகுதி . 

இதன் பின்னர் ஆமப்பா ஏனத்தொடங்கும் பாட 
லொன்று எழுதிய ஏடு ஒன்றுள்ளது . 


வரிசை எண் : 


1151 

சுவடி எண் : 916 
சபாபதி மாலை . 


ஏடுகள் : 50 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் சிறிது 
ஒடிந்தும் முறிந்தும் உள்ளன . 

பக்கத்திற்கு : 4 வரிகள் . 
அளவு : 24X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
400. ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முமுமை : முழுவதும் 


உள்ளது . 


நொடக்கம் : 
" மளைக்கால்ப் பொளிந்து நன்னீர் கதித்தெரி வரையுதிரங் 
குளைத்தோடில் வடசிறத் துண்டங் கலமாரிக் குரையது 

போல 
வளைத்தாதா வு திருத்தா னுகந்து மிகுந்து மென்மேல் 
தளைத்தொங்கு மன்றிக் குரையாது ரற்றின சபாபதியே " 


முடிவு : 
அறுக்கன் மகாதிசை ஆண்டாறு மூன்றில டவற்கெ 
பெறுக்கிய லக்கத்தை முன்போல் நிதமும் பெருக்கிக் 

கண்ட 


75 


6 - வது தொகுப்பு 


திருக்குமறம் வியாழத்தின் புத்தியற மிவையென்பத் 

தொன்றாய்த் 
தறுக்கியந் தத்திசை கொள்வார்கள் ரற்றின 

சபாபதியே . - 
குறிப்பு : 

தோத்திரப் பாடல் வகையைச் சேர்ந்தது . இந்நூல் “ இரத்தின 
சபாபதியே " என்ற முத்திரை அடியினைக் கொண்டது . 

நூறு 
பாடல்களுக்கும் அட்டவணை எழுதிய மூன்று ஏடுகள் முதலில் 
கோர்க்கப்பட்டுள்ளன . சோதிடம் எனத்தகு பாடல்களும் இதில் 
காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1152 . 


சுவடி எண் : 849 


சுப்பிரமணியர் மாலை 


ஏடுகள் : 16. ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சியரித் 
துள்ளது . பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 43 X 3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 200 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் 
இல்லை. 


தொடக்கம் : 
“ சிர்பெருகுந் தென்பழனிச் சண்முகவேழ் 

சுப்பிர மன்னியர் மாலைபாடக் 
கார்பெரு குங்கரி முகவேழ்க் 

கணபதியை அனுதினமுங் கருத்திலுன்னிப் 
பார்பெருகும் பழனிமலைக் கதிபதிமேல் 

பைந்தமிளால் மாலை பாட 
ஆர்பெருகும் ஆனைமுகத் தைங்கரனே 

அனுதினமும் அருள்செய் வாயே . ” 


முடிவு : 
அருகோணச் சக்கரம் அடவுடன் செய்து 

அட்சரச் சூலமு நிரைத்து 


76 


தமிழ்ச் சுவடிகளின் 


விரசுடன் வீர வாகுவா பீஷம் 

விட்டு நால் வாசலு நிரைத்து 
சுருதியாய் அருமுக பீஷமும் விட்டு 

சோதியே பவாவெனச் செவித்து 
உருதியாய் அருமுக தெரிசினை கொடுப்பார் 

உயிர்குறு சுப்பிர மன்னியனே . 


- நயஉ 


குறிப்பு : 

பழனிமலைமீது எழுந்தருளியுள்ள முருகப்பிரான்மீது 
பாடி 
யருளிய மாலையாகுமிது . முற்றுமில்லாததால் செய்யுள் எண்ணிக்கை 
இத்தனை என்பது தெரியவில்லை . 32 செய்யுட்கள் இருக்கின்றன . 
அச்சாகியுள்ளதாகத் தெரியவில்லை . 


வரிசை எண் : 1153 . 


சுவடி எண் : 924 


தவுகீது மாலை . 


ஏடுகள் : 28 . ஏட்டின் நிலைமை : நல்லநிலை .. 
பக்கத்திற்கு : 6 வரிகள் . அளவு : 17 x 3.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 

கி . 1600 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

காப்பு . 


“ எல்லா வுயிர்க்கு மிரணமிக வேகொடுக்கும் 
வல்லானைக் கண்டு மகிள்வதற்கு நல்லவர்கள் 
தவுகீது மாலை தனைச் சாற்றினேன் தாரணியில் 
அவமேது மில்லா தவற்கு . 


நூல் . 


பூரணமா யகத்தைச் சமதாய் பொங்குமீ ரேழுலகுங் 
காரணமாய் நிரைந்த யிரையருள் காவலன் காப்பாமே . 
காலமலா மூன்று மறிந்து கருத்துறவே தெளிந்து 
வாலகுரு விரசூல் முகம்மது வள்ளலுங் காப்பாமே . " - 2. 


6 - வது தொகுப்பு 


77 


பாகூக 


முவுவு : 
நின்று நின்று பார்த்து நிலையா யிருப்பவர்க்கு 
விண்டுவிண்டு தானுரைக்க வேணுமோ - யென்றும் 
நானென் றிருப்பவனே நாடுவார் நாட்டமெல்லாம் 
தானென் றிருக்குமே தான் . 

நன்றாக நாயன் துணை . 
குறிப்பு : 

இது வேதாந்த நூல்.முகமதியர்களின் தத்துவத்தினைக் கூறுவது . 
பிழைகள் மலிந்து காணப்படுகின்றன . இந்நூலில் 191 கண்ணிகள் 

எளிய இனிய நடையில் உள்ளது .. 


உள்ளன . 


வரிசை எண் : 


1154 


சுவடி எண் : 882 ( a ) 


திருமேனிக் கருப்பு 
ஏடுகள் : 11. ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் முறிந்தும் , 
பூச்சியரித்தும் உள்ளன . பக்கத்திற்கு : 4 வரிகள் . அளவு : 
39X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 200 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை .. 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 


காப்பு 


“ நெஞ்சமே வேறு நினையாத பஞ்சவற்குத் 
தஞ்சமே யாயிருந்த தாடாளன் மிஞ்சவே 
கல்லை யுருவாக்கி னான்கழலே சரணாகத் 
தொல்லைத் தமிழால் துதி . 


நூல் . 


மன்றார் பசுந்துளப மாலையுஞ் சாத்தி மகிந்திருந்து 
சென்றாயர் வீட்டினிற் பால்வெண்ணெய் சேரத் 

திருடித்தின்று 
அன்றாட்சி கைகொண் டடித்ததற் கொயதானு 

மல்லால்க் 
கன்றால் கனியெறிந் தோதிரு மேனிக் கறுத்ததுவே . " 


78 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


... ... 


... 


.. 


ச 
.. 


... 


ச 
. 


... 


.த்தை நாற்பத் திரண்டையுஞ் சீருடனே 
வாகேட்க வல்லார்தம் மாரியராய் 
நீடுழி வாழ்ந்துபின் னாயகமாய்ப் 

ண்டத் தீடேற்றித் தெய்வபதந்தருமே . " 
திருமேனிக் கருப்பு முகிந்தது முற்றும் . 

குமரனாயகன் துணை . 

ராமசெயம் . 
குறிப்பு : 
கண்ணபிரானுடைய 

திருமேனி, கறுமை நிறம் 
கொண்டதன் காரணம் கூறும் நூல் . 

நூல் . இதில் கோபாலனுடைய 
திருவிளையாடல்கள் பேசப்படுகின்றன . செய்யுட்களின் தொடக்கம் 
உள்ள ஏடுகள் முறிந்துள்ளன . 42 செய்யுட்கள் உள்ளன . 


\ 


வரிசை எண் : 1155 


சுவடி எண் : 882 ( b ) 


அம்பிகை மாலை 


ஏடுகள் : 8. ஏட்டின் நிலை : முறிந்தும் பூச்சியரித்தும் 
உள்ளது . பக்கத்திற்கு : 4 வரிகள் . அளவு : 39X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முமுமை : முழுதும் உளது . 


தொடக்கம் : 
கடக்குந் திருவிளையாட்டோ டறுபத்தி நாலுஞ் சொக்கர் 
அடக்குந் தென்கூடலி லம்பிகை மாலை யருவிமதத் 
தடக்கும் பகம்பச் சிறுகட் புகர்முகத் தாலவட்டம் 
முடக்குந் தடக்கை ஒருகோட்டு வாரண முன்னிற்கவே ! 


நூல் . 


திருவே விளைந்தசெந் தேனே வடிவிட்ட தெள்ளமுதே 
உருவே மடப்பிள்ளை ஓதிமமே ஒற்றை யாட்டைபூந் 
தருவே நின்றாமரைத் தாளே சரணஞ்சரணங்கண்டாய் 
அருவே யணங்கர சேமது ராபுரி யம்பிகையே . 


6 - வது தொகுப்பு 


79 


... ... ... 


.. 


. 


... 


... ... 


முடிவு : 

ததமு தூட்டிப் பேயினுயிர் 
கானவட்குன்னற் சென்றால் 
ல்லம்பிகை மாலை யய்யாறுகவி 

ம் பொன்னாடும் படைப்பவரே ! -நய 

அம்பிகை மாலை முகிந்தது முற்றும் . 
குறிப்பு : 

மதுரைக்கரசியாம் மீனாட்சியம்மை மீது பாடிய மாலையாகுமிது 
ஓரங்கள் முறிந்திருப்பதால் சரியான குறிப்புகள் கிடைக்கவில்லை . 
30 கட்டளைக் கலித்துறைகள் உள்ளன . அய்யாறுகவி என இறுதிப் 
பாடலில் காணப்படுவதால் அது இந்நூலின் 30 செய்யுட்களைக் 
குறிப்பதோடு இதன் ஆசிரியர் அய்யாறுகவி என்றிருக்கலாமோ என 
ஐயுற இடமுள்ளது . 


வரிசை எண் : 1156 . 


சுவடி எண் : 882 ( C ) 


கந்தரனுபூதி 


ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் , 
ஓரங்கள் முறிந்தும் உள்ளன . பக்கத்திற்கு : 4 வரிகள் . 
அளவு : 39X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : அருணகிரிநாதர் . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


... 


தொடக்கம் : 

காப்பு . 
... 

திருமகனார் 
திதனைக் கட்டுரைக்கு - முந்தவே 
பாரதத்தை மேருவினில்ப் பண்பாக வேபொறித்த 
கார்முகத்துக் குஞ்சரமே காப்பு : 


நூல் . 


ஆடும் பரிவே லணிசே வலெனப் 
பாடும் படியே பணிய வருள்வாய் 
தேடுங் கயமா முகனைச் செருவிற் 
சாடுந் தனியா னைசகோ தரனே . 


80 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

பூதியடங்கலுமே 
பத்திமூன்றிலொன்றைப் 
ராபயன சொன்னோர்கள் 

ளலபெற்றிடுவார் . 

கந்தரனுபூதி முகிந்தது முற்றும் . 
குறிப்பு : 

இந்நூல் அச்சிடப்பட்டுளது . ஏட்டின் ஓரங்கள் ஒடிந்துள்ளன . 
காப்புச் செய்யுளும் இறுதிச் செய்யுளும் நீங்கலாக 43 பாடல்களே 
உள்ளன . எஞ்சிய பாடல்கள் காணப்படவில்லை . 

பிழைகள் 
அதிகம் . 


வரிசை எண் : 1157 


சுவடி எண் : 833.( a ) 


வராகி மாலை ( சக்கரத்துடன் ) 
ஏடுகள் : 18 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் 
எலி கடித்தும் உள்ளது . பக்கத்திற்கு : 5-6 வரிகள் 
அளவு : 18X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண் 
ணிக்கை : 150. ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

. 

முழுமை : 
முழுவதும் இல்லை. 
தொடக்கம் : 
“ பெருக்குங் கருணை வராகி தன் மாலையைப் பேசுதற்கு 
நெருக்குங் குவிமுலை அம்பிகை வாம நிறைந் துமகிழ்ந் 
திருக்கும் பரன்சுதன் அங்குச பாசம்விட் டென்வினையைக் 
கருக்குந் தகமை வினாயகன் சேவடி காப்பதுவே ” 


நூல் 
வசீகர மாரணம் 


இருகுளை கோமளந் தாள்பற்ப ராகம் இரண்டுகண்ணுங் 
குருமணி பூலங்கைக் கோமே தகம் நகங் கூர்வயிரந் 
திருநகை முத்துக் கனிவாய் பவழஞ் சிறந்தவல்லி 
மரகத ( நா ) மத் திருமேனி யும்பச்சை மாணிக்கமே 


81 


6 -வது தொகுப்பு 


முடிவு : 

பச்சைக்காயி மற்றும் பலகார மெல்லாம் 
சேர வைக்கவும் வடை தோசை 
பணியார மெல்லாம் 
இந்த மெரை தேவியை அற்சினை 

பண்ணவும் . 
காலம் : ( Colophon ) 
வெகுதானிய m 

ச தேதி பல்லடந் 
தாலூகா.. 


தை மாசம் 


குறிப்பு : 

தோத்திரத்துடன் கூடிய மாந்திரீக நூல் . வராஹி என்னும் 
தெய்வத்தினைப் போற்றி வணங்கி வரம் வேண்டுவது . செய்யுட்களுக் 
கெல்லாம் சக்கரங்கள் உள்ளன . அதிக பிழைகள் காணப்படு 
கின்றன . அச்சிடப்பட்டுள்ளது 

கடைசியில் 

ஒரு ஏடு வராகி 
மாலை என்ற பெயரால் அலமுகலந்தண்டு எனத் தொடங்கும் 
பாடலுடன் இருக்கிறது . 


வரிசை எண் : 1158 

சுவடி எண் : 833 ( b ) 
மீனாட்சியம்மை அகவல் .. 


ஏடுகள் : 10 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் , 
எலி கடித்தும் உள்ளது . பக்கத்திற்கு : 5 – 7 வரிகள் . 
அளவு : 18 x 2.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 150 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 
முழுமை : முழுவதும் உள்ளது . 
குறிப்பு : 

இந்நூல் எண் 830 ( d ) பிரிவைப்போன்றது . அச்சாகியுள்ளது . 


வரிசை எண் : 1159 


சுவடி எண் : 


898 ( a ) 


வராகி மாலை ( சக்கரங்களுடன் ) 


ஏடுகள் : 28 . 


ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 


11 


82 


தமிழ்ச் சுவடிகளின் 


பக்கத்திற்கு : 6-7 வரிகள் ,. 

அளவு : 18X3.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி எண்ணிக்கை : 250 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

காப்பு . 
பெருக்குங் கருணை வராகிதன் மாலையைப் பேசுதற்கு 
நெருக்குங் குவிமுலை யம்பிகை வாமம் நிறைந்து மகிழ்ந் 
திருக்கும் பரன்சுத னங்கிஷ பாச னென துவினை 
கருக்குந் தகமை வினாயகன் சேவடி காப்பதுவே . 

தேவி சகாயம் . 
முடிவு : 

மாரணவராகி சக்கரங்களுக்கு யேகாட்சர மந்திரம் . 
" ஓம் வராகி சிவசம்வராகியனும் வராகியனுப் பிரணமான 
வராகி யடங்கி யொடுங்கிப் போகச் -சிவா . ஆம் - ஈம் - ஊம் . 
மாறய மாறய . 

மூலமந்திர முற்றும் . 
குறிப்பு : 

இது தோத்திர நூலாகும் . திருமால் வடிவமாக உருக்கொண்ட 
சக்தி வராகியாவாள் . அத்தெய்வத்தை 

வணங்கிப் பேறுபெறும் 
வழிகள் இதில் கூறப்பட்டுள்ளன . 25 என்னும் எண்ணுள்ள ஏடு 
காலியாக உள்ளது . இந்நூலின் இறுதியில் சல்லியம் கூறப்பட்டுள்ள 
4 ஏடுகள் இணைக்கப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1160 


சுவடி எண் : 898 ( b ) 


சிதம்பர ரகசியம் . 


ஏடுகள் : 11 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 

. 
பக்கத்திற்கு : 11 வரிகள் . 

அளவு : 18 x 3.5 செ.மீ 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 200 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 

எதிரில்லா அஞ்செழுத்தாய் அஞ்சுமுக மாகி 
எண்ணிறந்த ஒருனூற் றிருபத் தஞ்சாப் 


| 


83 


6 - வது தொகுப்பு 
எதிரில்லா விஞ்சையாய் கலைக்கியான மாகி 

யிகலகுத மிரண்டுக்கு முன்னே தோன்றி 
( திரில்லாத் தோற்றொடுக்க மெளுவகையு மாகி 

எதிரில்லா அஞ்செழுத்தின் மகிமை தன்னை 
யேற்றுறேன் ஒவ்வொன்றுக் கிருபத் தஞ்சே. ” 


முடிவு : 
காணப்பா ஈசானம் இருபத் தஞ்சுங் 

களங்கறச் சொல்லிவிட்டேன் நூற்றிருபத்தஞ்சும் 
பூணப்பா யிதினாலே சித்தி முத்தி 

பூனவே லடிக்குமடா பூசை வேணும் 
ஊணப்பா அஞ்செழு 


--- . 


... 


குறிப்பு : 
இது தத்துவத்தைக் கூறும் 

கூறும் நூலாகும் . 41 செய்யுட்கள் 
உள்ளன . 

12 - வது ஏடு காணவில்லை. 13 , 14 ஏடுகளில் வேறு 
செய்யுட்கள் காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1161 

சுவடி எண் : 898 ( c ) 
கக்கிஷம் திருமந்திரம் . 
ஏடுகள் : 3. ஏட்டின் நிலை : நல்லநிலை . பக்கத்திற்கு : 
9 வரிகள் . அளவு : 18 x 3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 60 . ஆசிரியர் . அறியக்கூடவில்லை . 
முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 

முடிந்தவிம் மந்திர மூலம தாக 
வடுத்தவி லக்கமு மக்கரந் தானு 
மடுத்திடு வீச மறைவதி னாறு 
மெடுக்குங் கரும மினிச்சொல்லு வோமே . ” 


- 
தீரகிரி பார்வரைவார் பருகீர் திரிந்தூருவித் 

தேடனைக் கொத்ததுருவம் 


84 

தமிழ்ச் சுவடிகளின் 
கார் தருவீர பிரிபீர் வீரை தார் கரிசீர் 

போற்றிலகத்தைச் சேரப் பிரிந்தே . 
குறிப்பு : 

திருமூலர் திருமந்திரம் போன்றது . 15 செய்யுட்கள் காணப் 
படுகின்றன . தத்துவ வகையைச் சாரும் . 


இரட்டைமணிமாலை 
வரிசை எண் : 1162 . 

சுவடி எண் : 976 ( a ) 
பிள்ளையாரிரட்டைமணி மாலை 


ஏடுகள் : 3 ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்த நிலை 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 43X2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் இல்லை. 
தொடக்கம் : 

காப்பு . 
திருவாக்குஞ் செய்கருமங் கைகூட்டுஞ் செஞ்சொற் 
பெருவாக்கும் பீடும் பெருக்கு - முருவாக்கு 
மாதலால் வானோரு மானை முகத்தானைக் 
காதலாற் கூப்புவர் தங் கை . 


முடிவு : 
“ விண்ணுத னுங்கிய விண்ணுமண் ணுஞ்செய் 

வினைப்பயனாற் 
பண்ணுத னுங்கட னென்பர்மெய் யன்பர்கள் 

பாய்மதமாக் 
கண்ணுத னுங்கிய நஞ்சமு துண்ட கருமிடற்றுப் 
பெண்ணுத னும்பிரி யானொரு பாகம் பெருமகனே " - • 
குறிப்பு : 

ஏடுகள் மிகச் சிதிலம் . பதினாறு பாடல்களே உள்ளன . பிள்ளை 
யார்மீது வெண்பாவும் , கட்டளைக் கலித்துறையுமாகப் பாடிய மாலை 
யாகுமிது. 


85 


6 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


1163 


சுவடி எண் : 976 ( b ) 


கந்தரனுபூதி 
ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்த நிலை 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 43X2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 300. ஆசிரியர் : 
அருணகிரிநாதர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

காப்பு 


அக்திமதி சூடு மரனார் திருமகனார் 
கந்தனனு பூதிதனைக் கட்டுரைக்க - முந்தவே 
பாரதத்தை மெருவினிற் பண்பாக வேபொறித்த 
கார்முகத்துக் குஞ்சரமே காப்பு . 


நூல் , 


ஆடும் பரிவே லணிசெ வலெனப் 
பாடும் பணியே பணியா வருள்வாய் 
தேடுங் கயமா முகனைச் செருவிற் 
சாடுந் தனியா னைசகோ தரனே . 


முவு : 


சாடுந் தனிவென் முருகன் சரணம் 
சூடும் படிதந்தது சொல் லுமதோ 
வீடுஞ் சுடர்மா முடிவே தமும்வெங் 
காடும் புனமுங் கமழுங் கழலே. ” 


கந்தரனுபூதி முற்றிற்று . 

முற்றும் . 


குறிப்பு : 


இதில் 32 பாடல்கள் உள்ளன . பாடவேறுபாடுகள் காணப் 
படுகின்றன . அச்சாசியுளது . அச்சு நூலில் 51 செய்யுட்கள் உள்ளன . 


86 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1164 


சுவடி எண் : 976 ( c ) . 


திரிகடுக வெண்பா 


ஏடுகள் : 18. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . அளவு : 

43X2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உளது . 


தொடக்கம் : 


“ கண்ணகன் ஞால மளந்த தூஉங் காமருசீர்த் 
தண்ணடம் பூங்குருந்தஞ் சாய்த்ததூ உ - நண்ணிய 

யச் சகட முதைத்ததூஉ மிம்மூன்றும் 
பூவைப்பூ வண்ண னடி . 


-க 


மு . வு : 


பத்திமை சான்ற படையும் பலாதொகினு 
மெத்திசையு மஞ்சா வெயிலானும் - வைத்தமைந்த 
வெண்ணி லுலவா விருநிதியு மிம்மூன்று 
மண்ணாளும் வேந்தர்க் குறுப்பு . 


பாக 


குறிப்பு : 


101 செய்யுட்கள் உள்ளன . இதன் பின்னுள்ள 18 - வது ஏடு 
பாதியாக முறிந்துள்ளதால் 102 - வது பாடல் உளதா எனத் தெரிய 
வில்லை . முற்றும் என்று எழுதப்படவில்லை . சுக்கு , மிளகு , திப்பிலி 
ஆகிய மூன்றும் சேர்த்துச் செய்யப்படும் மருந்துக்கு திரிகடுகம் எனப் 
பெயர் . அது நோய் நீக்கும் . இதுவும் மூன்று செய்திகளை ஒவ்வொரு 
பாடலிலும் கூறுவதால் இதற்கு அப்பெயர் வரலாயிற்று . 

து 
அறியாமையை நீக்கும் . கடைசி ஏட்டில் 
ஊரும் வரியரவு மொண்குற . 

யானை 
பேர்வெறிந்த பெருமணியை க . . . டய 
மின்னென்று புற்றடையும் வெங்கடமே மேலசுர 

பொன்னென் னம்மான திடம் . 
என்ற செய்யுள் காணப்படுகிறது . 


6 - வது தொகுப்பு 


87 


தனிப்பாடல்கள் . 


வரிசை எண் : 1165 . 


சுவடி எண் : 746 


தனிப்பாடற்றிரட்டு . 


ஏடுகள் : 80. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 4 - 6 வரிகள் . 

அளவு : 42 X 2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 2,100 . ஆசிரியர் : 
பலர் . முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


“ வெள்ளைக் கலையுடுத்து வெள்ளைப் பணிபூண்டு 
வெள்ளைக் கமலத்தில் வீற்றிருப்பாள் - வெள்ளை 
அரியா சனத்தி லரசரோ டென்னைச் 
சரியா சனம்வைத்த தாய் . " 


முத்திருக்குங் கொம்பசைக்கும் மூரித்தண் டேந்திவரும் 
கொத்திருக்கு நேரே குலைசாய்க்கும் - எத்திசைக்கும் 
தேமணக்குஞ் சோலைத் திருமலைரா யன்வரையில் 
ஆமணக்கு மால்யானை யாம் . " 


முடிவு : 


கண்களிக் கிம்படிக் கண்டுகொண் டேன்கடம் பாடவியிற் 
பெண்களிக் குங்குரல் வீணையுங் கையும் பயோதரமும் 
மண்களிக் கிம்பச்சை வெண்ணமு மாகி மதங்கற்குலம் 
பெண்களிக் கிண்டோண் டியயென் பேராட்டிதன் 

பேரழகோ ! 
குறிப்பு : 


இது பல சமயங்களில் பல புலவர்கள் பாடிய பாடல்களாகும் . 
இதில் காளமேகம் , சொக்கநாதப்புலவர் , ஒட்டக்கூத்தர் முதலான 
புலவர்கள் பாடிய பாடல்கள் இருக்கின்றன . மிகமிகச் சிதிலமா 
யுள்ளது . அச்சாகியுள்ளது . 


88 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1166 


சுவடி எண் : 839 . 


தனிப்பாடற்றிரட்டு . 


ஏடுகள் : 110 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 8 வரிகள் . அளவு : 27 x 2 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 2800 . ஆசிரியர் - 
பல புலவர்கள் . முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 

( தாயுமானசுவாமி வாக்கு . ) 


பூங்கமல நயனமும் பொழிகருணை வதனமும் 

புன்முறுவ னிலவெ றிப்பும் 
பொலிசடா டவியுமதி லுறைநிலா மதியுமொளிர் 

புனைகுழை யிலங்கு காதுந் 
தேங்குபர மானந்த சின்மயா காயமாஞ் 

சித்தியக்குண முத்திரை யின்மேற் 
சிவானுபவ நீங்கினோர் சேரவருள் சிவமாலை 

சிவஞான புத்த கமுமோர் 
வேங்கையத ளுடையுஞ் சரற்கால மதிகோடி 

வெள்ளமென நிறைவ டிவமும் 
மேலான தெய்வ நா மன்றிவே றில்லையிது 

மெய்யென் றெடுத்த கனலு 
மோங்குவட வாலடியி லுறைகின்ற தெய்வமே 

வுனையன்றி வேறு நினையே 
னொன்றாகி யானந்த வொளியாகி யென்னுயிர்க் 

குயிரான பரம சிவமே . ” 
முடிவு : 
செல்வரைப் பின்சென்று சங்கடம் பேசித் தினந்தினமும் 
பல்லினைக் காட்டிப் பரதவி யாமற் பராநந்தத்தி 
னெல்லையிற் புக்கிட யேகாந்த மாயெனக் காமிடத்தே 
யல்லலற் றென்றிருப் பேனத்த னேகயி லாயத்தனே 
குறிப்பு : 

இந்நூலில் பல புலவர்கள் பாடிய தனிப்பாடல்கள் காணப் 
படுகின்றன . இச்சுவடியில் காணப்படுகின்ற தனிப்பாடல்களின் 
அட்டவணை அடுத்த பக்கத்தில் தரப்பட்டுள்ளது . 


89 


6 - வது தொகுப்பு 


நூல் . 


தாயுமானசுவாமி வாக்கு மாறன் கோவை 
பட்டினத்து சுவாமி 

ஆமாத்தூர்க் கோவை 
திரிகூடசலசித்திரசபை குற்றாலக் கோவை 

விருத்தம் நெல்லைக் கோவை 
ஸ்ரீ காளத்திநாதர் 

பாபவிநாசத்துக் கோவை 
பேரி லாசிரிய விருத்தம் 

வேலவன் கோவை 
புதுவை வைத்தியநாதர் சிதம்பரநாதன் கோவை 

பேரி லாசிரிய விருத்தம் திருப்புகலூரந்தாதி 
ஸ்ரீ கோமுத்தீசுரசுவாமி மீனாட்சியம்மன் துதி 

பேரி லாசிரிய விருத்தம் விருத்தாசல புராணம் 
திருமாளிகைத்தேவ 

மூக்குத்தி வருணனை 
சிகாமணிமாலை திருக்கழுக்குன்றத்தந்தாதி 
பதிற்றுப்பத்தந்தாதி ஒற்றியூர்த்துறை 
சங்கச் செய்யுள் 

திருச்செந்தில்கலித்துறை 
கலைசைக் கோவை 

சொக்கநாத வெண்பா 
கொச்சைக் கோவை 

சிங்கைவெண்பா 
கருமாணிக்கள் கோவை திருவாய்மொழி செவ்வழி 
குலோத்துங்கன் கோவை கம்பன் பாடிய பாடல்கள் 
விக்கிரம சோழன் கோவை நீதிவெண்பா 
கிருஷ்ணன் கோவை 

குமாரசுவாமிக்குரிசில் 
மழவராயன் கோவை 

சரவணோற்பவன் துதித்தது 
புகழேந்தியும் , ஒட்டக் புன்னைவன நாதன் பாடல் 
கூத்தனும் ஒட்டியும் , காந்தம் 
வெட்டியும் பாடிய பாடல் கம்பராமாயணம் 
கவரிக்கோவை 

விவேக சிந்தாமணி 
புலியூர்க்கோவை 

தேவாரம் 

பெரிய புராணம் 
ஆகிய நூல்கள் காணப்படுகின்றன . இந்நூல்களில் சில 
நூல்கள் மட்டும் முழுதும் காணப்படுகின்றன . 


12 


90 


தமிழ்ச் சுவடிகளின் 


சித்தர் பாடல்கள் . 


வரிசை எண் : 1167 . 


சுவடி எண் : 827 ( a ) 


அழுகண்ணியார் பாடல் . 


உள்ளது . 


டுகள் : 14 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 7 - 9 வரிகள் . 

அளவு : 
11.5 X 3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
150. ஆசிரியர் : அழுகண்ணியார் . முழுமை : முழுவதும் 
உள்ளது . 


தொடக்கம் : 


ஐங்கரனைத் தெண்டனிட்டு ஆத்தா வான ந்தி 

யருளடைய வேணு மென்று 
தங்காமல் வந்தொருவ னாத்தா ளானந்தி 

தற்சொரூ பங்கொண் டாண்டி 


-க 
க 


முடிவு : 


வித்துருவத் தோடே யெடியாத்தா ளானந்தி 

வினாயக னைத்தாள் தொழுது 
யுளத்துருவை நீக்கியெடி யாத்தா ளானந்தி 

யுறவோ டறுத்தாண்டி 


-ருக 


குருபாத முன்னிற்கக் குமரன் துணை . 


குறிப்பு : 

பதினெண் சித்தர்களில் ஒருவரான அளுகணிச் சித்தர் பாடிய 
பாடல்கள் நல்ல கருத்தாழமும் தத்துவச் செறிவும் கொண்டவை . 
கண்ணம்மா என்று கூறி அழுவது போலத் தத்துவக் கருத்துக்களைக் 
கூறுவது . 

இந்நூல் ஆத்தாளானந்தி என்று கூறி விளக்குவதாக 
உள்ளது . அதனால் 18 சித்தரின் வேறாயது எனக்கருத இடமுளது . 
அச்சிட்டிருப்பதாகத் தெரியவில்லை. 


91 


6 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


1168 . 


சுவடி எண் : 827 ( b ) 


அகப்பைச் சித்தர் பாடல் . 


ஏடுகள் : 6. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் உள்ளது . 
பக்கத்திற்கு : 7 - 9 வரிகள் . அளவு : 11.5 x 3.5 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் : அகப்பைச் சித்தர் . முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 


" நஞ்சுண்ன வேண்டாமே -- அகப்பாய் 

நாயகன் தாள்பெறவே . ” 
* நெஞ்சு மலையாதே அகப்பாய் 

நீயொன்றுஞ் சொல்லாதே . 
முடிவு : 
“ உள்ளது சொன்னாக்கால் அகப்பாய் 

உன்னாலே காண்பேனே 
கள்ளமுந் தீருமெடி - அகப்பாய் 

கருணை தனைத்தேடி . 


-நய 


குருபாத முன்னிற்க . 
குறிப்பு : 

இது சித்தர் பாடல் எனப்படும் . பதினெண் சித்தர்களில் ஒருவ 
ராகிய அகப்பேய்ச் சித்தர் எழுதிய நூலாகுமிது . மனப்பேயினை 
விளித்து அகப்போய் என்று முன்னிலைப்படுத்திக் கூறியதனால் 
இவருக்கும் அகப்பேய்ச்சித்தர் என வழங்கலாயிற்று . தத்துவக் 
கருத்தினை உள்ளடக்கிக் கொண்டிருக்கும் பாடல்களாகுமிவை . 
* அகப்பேய் என்பது பிற பிரதிகளில் காணப்படுகின்றது . 

இதில் 
அகப்பாய் என்றுளது . 


92 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1169 


சுவடி எண் : 827 ( C ) 


பட்டிணத்தார் பாடல் 


உள்ளது . 


ஏடுகள் : 15 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 9.10 வரிகள் . 

அளவு : 
11.53.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் கி . எண்ணிக்கை 
140 . ஆசிரியர் : பட்டிணத்தார் . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
அரியயனுங் காணாத வானந்தப் பேரொளியை 
யெரிசுடரி னெய்யதுபோ லேத்தி வணங்காமல்க் 
கரிபரியுங் காலாளுங் களஞ்சியமு மெய்யெனவே 
பெரிதுபிற தாபமெனப் பேசினையே நெஞ்சமே . 
முடிவு : 

ஊறா யுரைக்கின்றா யுப்பிருக்கும் பாண்டமாதாய் 
நாறாமல் நாறுகின்ற நசுவல்ப் புளுக்கூட்டை 
வீறாம் பரத்தையர்கள் விசும்பு சொன்ன சொல்த்தீர 

நாறாத 
குறிப்பு : 

பதினெண் சித்தர்களில் ஒருவரெனக் கருதப்படும் இவர் 
திருவெண்காடர் எனப் பெயருடையவர் . காவிரிப்பூம்பட்டிணத்தில் 
மிகச்சிறப்புடன் வாழ்ந்ததால் இவருக்குப் பட்டிணத்தார் என்ற 
சிறப்புப் பெயருண்டாயிற்று . ( பிற செய்திகளை D எண் 1171 - ல் 
காண்க ) இந்நூல் நிலையாமையை வலியுறுத்துகின்றது . 47 செய்யுட் 
களே உள்ளன . இப்பகுதி அச்சிடப்பட்டிருப்பதாகத் தெரியவில்லை . 


வரிசை எண் : 1170 


சுவடி எண் : 972 


தாயுமானாரின் பராபரக்கண்ணி 


ஏடுகள் : 16 . ஏட்டின் நிலைமை : மிகச்சிதிலம் - 
ஒடிந்த நிலை . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 
20X 3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
400 . ஆசிரியர் : தாயுமானார் . முழுமை : முழுவதும் 
இல்லை. 


6 - வது தொகுப்பு 


93 


தொடக்கம் : 

சீராருந் தெய்வத் திருவருளாம் பூமிமுதற் 
பாரதி யாண்ட பதியே - பராபரமே . 
சிந்தித்த தெல்லாமச் சிந்தையறிந் தேயுதவ 
வந்த கருணை மளையே பராபரமே . 


-க 


முடிவு : 

வாயினார் பேசா மவுனத்தை வை .......... 
தாயில்லார் போலத் தளன்றேன் - பராபரமே " - உளரு உ 
யெத்தனையோ கோடி ..........சொன்னாலுஞ் 
சித்த மிரங்கிலையென் செய்வேன் - பராபரமே . ” - உாருங் 
குறிப்பு : 

இது ஞானமார்க்கத்தினைக் கூறுவது . பராபரம் என்ற எங்கும் 
நிறைந்த பொருளை விளித்துக் கூறுவது போலத் தாயுமானவரால் 
இயற்றப்பட்டது . இவர் 18 - ஆம் நூற்றாண்டினர் திருமறைக் 
காட்டில் வேளாளர் குலத்தில் கேடிலியப்பபிள்ளைக்கும் கசவல்லி 
அம்மையாருக்கும் திருச்சிராப்பள்ளி மலையில் கோயில் கொண் 
டெழுந்தருளியுள்ள தாயுமானவர் அருளால் பிறந்தவர் திருமூலர் 
மரபினராகிய மௌனகுருவின் சீடராவர் . இவர் பல பாடல்களைப் 
பாடியுள்ளார் . இவரது பாடல்கள் நெஞ்சை உருக்கும் தன்மையன . 
முழுதும் அச்சாகியுள்ளன . அவற்றுள் ஒரு பகுதியாகும் இது . 


வரிசை எண் : 1171 


சுவடி எண் : 751 ( a ) 


பட்டிணத்தார் பாடல்கள் . 


உள்ளது . 


ஏடுகள் : 85 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 3 - 6 வரிகள் . 

அளவு : 
14.5 x 2 5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
ஆசிரியர் : பட்டிணத்தார் . முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

கோயில் திருவகவல் . 
நினைமின் மனனே ! நினைமின் மனனே ! 
சிவபெரு மானைச் செம்பொனம் பலவனை 
நினைமின் மனனே ! நினைமின் மனனே . " 


94 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடவு : 

வேகுதே தீயதனில் வெந்து பொடிச்சாம்பல் 
ஆகுதே பாவியே னையொகோ 

மாகக் 
குருவி பறவாமற் கொ ( தா ) ட்டி யென்னைக் 

கருதி வளர்த்தெடுத்த கை . 
குறிப்பு : 

இதனைப் பாடியவர் பட்டிணத்தார் . இவர் காவிரிப்பூம்பட் 
டிணத்தில் சுத்த சைவ வேளாளர் மரபில் சிவநேசர் என்பாருக்குத் 
தவப் புதல்வராய்ப் பிறந்தார் . திருவெண்காடர் என்னும் பிள்ளைத் 
திருநாமம் பெற்றுக் கசடறக் கற்றவர் . 

சிவகலை என்னும் 
அம்மையாரை மணந்து கடல் வாணிபம் செய்துவருங்கால் மகப்பே 
றின்றி வருந்தினர் . சிவபெருமான் ஒரு ஆண் குழந்தை உருக்கொடு 
சிவசருமர் என்பாரிடம் தோன்ற , அவர் அதனைக் கொணர்ந்து 
எடைக்கு எடை பொன் பெற்றுக்கொண்டு திருவெண்காடரிடம் 
கொடுத்த அக்குழந்தை , வயது நிரம்பப்பெற்று கடல் வாணிபம் 
செய்து மீண்டு வருங்கால் வரட்டிகளைப்பெற்று வந்தார் . மற்ற 
வர்கள் மகிமை யறியாமல் அவரைக் கோபித்தார்கள் . வீடடைந் 
ததும் அவைகளுள் இரத்தினங்கள் இருந்தன . அதிசயித்த வெண் 
காடர் மகனைக் காண்பான் சென்றார் . காணவில்லை . 
பெட்டகத்தைக் கொடுத்துவிட்டுச் சென்றதாகக் கூறினாள் . அதனைத் 
திறந்து பார்க்க , அதனுள் , “ காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை 
வழிக்கே என்றிருந்தது . மெய்யுணர்வடைந்த திருவெண்காடர் 
அன்று முதல் துறவு பூண்டு பல அற்புதத் திருப்பதிகங்களைப் பாடி 
யருளினார் . 

அத்தகைய பாடல்களில் முற்பகுதியே இதன்கண்ணுள்ளன. 
3.வது கோயிற்றிருவகவலில் , " ஆசைக்கயிற்றிலாடும் பம்பரத்தை " 
என்ற வரி வரையிலும் உள்ளது . 4 - வது கச்சித் திருவகவல் இல்லை . 
பாடபேதங்களும் , செய்யுட்கள் முன்னும் , பின்னும் காணப்படு 
கின்றன . அச்சிடப்பட்டுள்ளன . 


மனைவி , ஒரு 


வரிசை எண் : 1172 

சுவடி எண் : 751 ( b ) 
மீனாட்சியம்மை யகவல் . 
ஏடுகள் : 14 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 4 - 5 வரிகள் , 

அளவு : 
15x2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 350 


உள்ளது . 


95 


6 - வது தொகுப்பு 


ஆசிரியர் : தெரியவில்லை . முழுமை : முழுவதும் இருக்கிறது . 
குறிப்பு : 

இது No. 759 ( a ) சுவடி போன்றது . பின் குறிப்பு : - 752 - வது 
எண் சுவடி இல்லை. 


விகடம் 


வரிசை எண் : 1173 


சுவடி எண் : 877 


விகடம் 


ஏடுகள் : 4 . 

ஏட்டின் நிலைமை . பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . அளவு : 25X3 செ.மீ. எழுத்து : 
தமிழ் . கி , எண்ணிக்கை : 150 . ஆசிரியர் : அறியக்கூட 
வில்லை . முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

தந்தன ளு தெந்தன மீ தாட்டோகூடறுபத்தேழாந் 
தெய்தியிலே நம்பி மூத்தாற்கு மூத்தாள் மூவற்குமிளையாள் 
அவள் , பிறப்பட்டு வருகிறவளியில் விஷ்தாரமான கஷ்த் 
தூரிமுள்ளு நாமாகாணியில்த் தைத்தது . யெண்மாகாணி 
யில் நெறிகட்டியிருப்பதால் அதற்காகக் 

குடிபோன 
வூரிலிருக்குங் குளந்தை வேல்ப் பண்டிதன் மகன் குமார 
வேல் பண்டிதனைக் கூப்பிட்டுக் காண்பிக்குமிடத்தில் 


முடிவு : 

அடியென் திக்கடங்கா தமைக்கரும்பன் அமிர் தகுண 
வாசகனுக்குப் பொறவாளுடைய இந்திரசாலம் இந்திர 
வதனப்பம் செய்யப்பிற சுவாமியவர்கள் திருவுளப் 
பிரசாதம் கிருபையினாலெ ளுபலதனுவேறிட்டால் இட 
முறிந்தாந்தெய்திவரைக்குஞ் சங்காவதனப்ப தெய்வகிடாட் 
சத்தினா....... 


குறிப்பு : 

இது விகடகவி என்றுளது . நகைச்சுவை ததும்பக் கூறும் 
நூலாகுமிது . இதன் ஆசிரியர் குமாரவேல் பண்டிதராக இருக்க 
லாம் என்று கருத இடமிருக்கின்றது . 

MG- 


96 


தமிழ்ச் சுவடிகளின் 


இதிகாசங்கள் 


இராமாயணம் 


வரிசை எண் . 1174 


சுவடி எண் 817 


இராம நாடகம் 
ஏடுகள் : 9. ஏட்டின் நிலைமை : 

ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துள்ளது . பக்கத்திற்கு : 9-10 வரிகள் . அளவு : 40X4.5 
செ . மீ . 

எழுத்து : தமிழ் .. கி . எண்ணிக்கை : 350 . 
ஆசிரியர் : அருணாசலக் கவிராயர் . முழுமை : முழுவதும் 
இல்லை. 


தொடக்கம் : 


பாயிரம் . 


உள்க்காப்புகள் ஏற்புடைக் கடவுள் வணக்கங்கள் 
அனுமார் தோத்திரம் . 


நேரிசை வெண்பா . 


கோதண்டா 


கோதண்ட தீட்சர் குருறாம் நாடகத்தைத் 
தீதண்டா வாரடியேன் செப்பவே 
மாருதியே அஞ்சனையாள் மைந்தனே நற்கருணை 
வாருதியே நீ துணையா வா . 


- 


முடிவு : 


விருத்தம் . 


யினமதில் அயோத்தி வேந்தன் 

யிதுசொல்ல விசுவா மித்திர 
முனிவனும் கோபம் செய்தான் 

முன்னின்ற வதிஷ்ட்டன் கண்டான் 
உனதுமைந் தனுக்கு மன்னா 

யோகனாள் வந்த தென்று 
கனமுடன் விரித்துச் சொல்லிக் 

காட்டுவான் கூட்டு வானே . 


97 


6 - வது தொகுப்பு 


தரு - 

முகாரி றாகம் . ஆதி தாளம் . 

பல்லவி . 
மோசம் வாறாதையா - நான் சொன்ன வார்த்தை 

மோசம் வாறாதையா . 

அனுபல்லவி . 
குறிப்பு : 

இதனை இயற்றியவர் : சீர்காழி அருணாசலக் கவிராயர் ஆவார் . 
இந்நூலில் , பாயிரமும் பாலகாண்டத்தில் சில கீர்த்தனைகளும் 
உள்ளன . சொல் நயமும் பொருட்சிறப்பும் கொண்டது . அச்சிடப் 
பட்டுளது . 


வரிசை எண் : 


1175 


982 


சுவடி எண் : 


இராம நாடகம் 


ஏடுகள் : 145 . ஏட்டின் நிலைமை : 

புறம்பே 
புகை படிந்தது . பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 

அளவு : 
35x3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
5000 . ஆசிரியர் : சீர்காழி அருணாசலக் கவிராயர் . 
முழுமை : முழுவதும் இல்லை. 
தொடக்கம் : 

காப்பு 


செந்திருவைச் சேரலாம் செந்தமிழைப் பாடலாம் 
யிந்திரனைப்போல் வாழ்ந்துண் டிருக்கலா - மந்திரஞ்சேர் 
வெற்பகத்தை யூடறுத்த வேலவற்கு முன்பிறந்த 
கற்பகத்தைக் கைதொழுதக் கால் . ” 
ஆனை முகவனே அரனார் திருமகனே 
சேனையர்கோ னாகவளஞ் செய்வோனே- ஞானமே 
நாடகத்தைக் கொண்டவுந்தன் நல்லருளா லேராம 
நாடகத்தைச் சொல்லவே னான் . 
முடிவு : 
எதிர ரக்கரைக் கொன்றா யப்பதியி லெங்களை 

வைத்தாயிந்த தயவுனக் கெங்கே போச்சோ . 


13 


98 

தமிழ்ச் சுவடிகளின் 
மிதுலை வல்லியே யிங்கே சோதித்தாய் யெங்களை 

விருந்திட்டுப் பகைகான மனதாச்சொ - ராமராமா . 
யிழுக்காகிய பொன்னைப் புடத்திலே வைத்தெடுப்பார்கள் 

யிவளுக்குண்டோ சொல்லாய் வித்தியாசம் 
அழுக்கில்லாத தங்கத்தைப் புடத்திலே வைத்தெடுத்தாயே . 
குறிப்பு : 
இதில் ஆறு காண்டங்களுண்டு . 

ஆனால் இந்தப்பிரதியில் பால 
காண்டமும் , யுத்த காண்டமுமே குறிக்கப்பட்டுள்ளன . இந்நூல் 
முழுவதும் அச்சிடப்பட்டுள்ளது . பிழைகள் அதிகம் . 


பாரதம் 


வரிசை எண் : 1176 . 


சுவடி எண் : 756 


பாரத அம்மானை 


( கிருஷ்ணன் தூதுச்சருக்கம் முதல் ) 


ஏடுகள் : 360 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் 
ஓரங்கள் சிதைந்தும் உள்ளது . 

பக்கத்திற்கு : 8.10 
வரிகள் . அளவு : 39X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 10500 . ஆசிரியர் : தெரியவில்லை . 

. 
முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 


பேர்படைத்த விசையனொடு மும்மை நெடும் 

பிறவியிலும் பிரியா னாகிச் 
சீர்படைத்த கேண்மையினார் தேரூர்தற் 

கிசைந்தருளுஞ் செங்கண் மாலே 
பார்படைத்த சுயோதனர்க்குப் படையெடே 

னெனவமரிற் பணித்த கோவே 
கார்படைத்த நிறத்தோனைக் கைதொழுவார் 
பிறவாழிக் கரைகண்டாரே . 

வீரய்யன் துணை . 


6 - வது தொகுப்பு 


99 


.. 


. 


ஞானமினிதுரைத்து 
தேனுலவு மார்பன் 


* 


* 


* 


* 


* 


வெல்லுந் துணைவருடன் மிக்கவரை யொக்கவைத்து 
மானமுள்ள தருமன் மதிமுகத்தைத் தானோக்கி 
தானுன் நினைவுதரும் குருநா டாளவென்றோ 
கானம் புகநினைவோ கண்டித் தமர் பொருதி 
மானம்பெற வஞ்சினம் முடிக்க வே நினைவோ 
மன்னவர் மன்னா வளரு முரசுயர்த்தோய் 
உன்னின வென்றோ டுரையென்று மால்கேட்ப 
முடிவு : 
வாழி புவிவாழி யரண் வாழி 

யுமையைங் கரத்தோன் மலர்த்தாள் 
வாழி வடிவேல் நிருவாணி 
பாரதத் தமிழும் வாழிதானே . 

பாரத அம்மானை முற்றும் . 


காலம் : - ( Colophon ) 

சருவதாரி வருடம் ஆனிமீ ( 17s ) பதினேழாந்தேதி 
சுக்கிரவார தினத்தின் கூடிய 

சுபயோக சுபதினத்திற் 
தொண்டமண்டல 

முதன்மை 

வேளாளர்களுக்குள் 
காப்பட்டி சிதம்பர முதன்மையார் புத்திரன் முத்தைய 
முதன்மையார் அவர் குமாரன் சிதம்பர முதன்மையான் 
மகாபாரத அம்மானை பாலகாண்டம் யுத்த காண்டம் 
இரண்டும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கடாட்சத்தினாலேயெழுதி 
முடிந்தது முற்றும் . 


தருமராசாக்கள் வீரய்யன் அம்மணிமார் துணை . 

ஸ்ரீராமசெயம் . 
இந்தப் புத்தகங்களை வாங்கி வாசிக்கிற விவேக 
சாலிகள் வித்துவான்கள் பிழைகள் இருந்தபோதிலும் 
யோசித்துத் திருத்தல் செய்து , இதற்குடையவர்களாகிய 
சிதம்பர முதன்மையார் குழந்தைவேலு முதன்மையார் 
புத்திர பௌத்திராதிகளிடத்தில் கொடுத்து விடுவார் 


100 


தமிழ்ச் சுவடிகளின் 


களாகவுமென்று உறுதியாக நம்புகின்றனம் . முத்தய்ய 
முதன்மையார் புத்தகம் யெழுதுகின்ற யேட்டின் துகைகள் 
காசயரு ( 945 ) முற்றும் சருக்கங்கள் துகை சுய . 

விகாரி வருடம் கார்த்திகை மீ 30 - ம் தேதி வேங்கட 
குளத்திலிருக்கும் முருகப்ப உடையார் மகன் கப்பிரமணிய 
உடையாருக்கு இந்த யுத்த காண்டம் அருதியாய்க் 
கொடுத்துவிட்டேன் . 

பாரத அம்மானை முற்றும் . 
குறிப்பு : 

பாரதம் இதிகாசங்கள் மூன்றனுள் ஒன்றாகும் . சந்திரகுலத் 
துதித்த பர தனது வழியினர் பாரதராவார்கள் . அவர்களில் பாண்டு 
வின் மக்களாகிய பாண்டவர்க்கும் , திருதராட்டிரன் மக்களாகிய 
துரியோதனாதியருக்கும் பதினெட்டு நாட்கள் போர் நடந்தது .. 
அதற்கு பாரதப்போர் எனப்பெயர் . இவர்களது வரலாற்றைக் 
கூறும் நூலே பாரதம் எனப்படும் . இதனை முன்பு வியாச முனிவர் 
சொல்ல விநாயகரே தனது கொம்பினை ஒடித்து மகமேருமலையில் 
எழுதியதாக வரலாறு . பின் பெருந்தேவனார் , வில்லிப்புத்தூரார் 
முதலியவர்கள் எழுதினர் . இங்கு குறிப்பிட்ட இந்நூலை இயற்றிய 
நூலாசிரியர் பெயர் முதலியன தெரியவில்லையாயினும் இந்தச் சுவடி 
எழுதியவர் தொண்டை மண்டல 

வேளாளர் மரபைச் சேர்ந்த 
காப்பட்டி , சிதம்பர முதன்மையார் புத்திரன் முத்தைய முதன்மையார் 
குமாரர் சிதம்பர முதன்மையார் என்பது தெரிகின்றது . முதன்மை 
யார் என்பது இவரது குடும்பத்திற்குரிய விருதுப்பெயர் போலும் . 
இவரால் இந்நூலுக்கு “ பாரத அம்மானை " என்ற பெயர் கொடுக்கப் 
பட்டிருக்கின்றது . இது 2 - ம் பகுதி . இதில் கிருஷ்ணசுவாமி தூதுச் 
சருக்கம் சிறப்பித்துக் கூறப்படுவதனால் இந்நூலுக்குக்கிருஷ்ணசுவாமி 
தூதுச் சருக்கம் என்றும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது . பாண்ட 
வர்கள் சார்பாகக் கிருட்டினன் துரியோதனாதியரிடம் தூதுசென்றார் . 
இதன் முதல் நூலில் பாலகாண்டம் , யுத்தகாண்டம் என் றிரண்டு 
காண்டங்கள் இருக்கின்றன . இதில் யுத்தகாண்டம் மட்டுமே 
இருக்கிறது . அதிகமிருப்பினும் ஒசை நயமுடையதாகக் காணப் 
படுகின்றது . இதன் காலம் சருவதாரி , ஆனி 17 வெள்ளிக்கிழமை 
யாக எழுதப்பட்டுள்ளது . இதனை ஆங்கில ஆண்டோடு ஒப்புநோக்க 
( 14-6-1568 ) ஆகிறது . ஆகவே இந்நூல் இன்றைக்கு 377 ஆண்டுக்கு 
முன் எழுதப்பட்டது . இந்த யுத்தகாண்டத்தினை விகாரி கார்த்திகை 
30. சுப்பிரமணிய உடையாருக்குக் கொடுத்திருக்கிறார் . 
காண்டம் இல்லை . இது அச்சிடப்பட்டிருப்பதாகத் தெரியவில்லை . 

( M. No. 757 , 758 இல்லை ) 


பால 


6 - வது தொகுப்பு 


101 


வரிசை எண் : 1177 


சுவடி எண் : 760 


பாரதம் 


ஏடுகள் : 150 . 

பக்கத்திற்கு : 7-9 வரிகள் . அளவு 
38X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 5000 
ஆசிரியர் : வில்லிபுத்தூராழ்வார் . முழுமை : முழுவதும் 
இல்லை. 


தொடக்கம் : 


‘ நற்பகலிடை வரும் நாளி நாயகன் 
பொற்பகலுற வொளி புரியு 

னியையும் பிரங்கு சேனையும் 
முற்பக 

கமெயாகமுட்டினார் . 


. 2 


மு : வு : 
அருக்கனுந் தருமன் மைந்த னாண்மையும் நிலையுங் 

கண்டு 
வெருக்கொளு நிருப ரென்ன மேற்றிசைமாலைமூழ்கிச் 
சுருக்கமில் கங்குற் காலஞ் சென்றபின் அதன்மே 

லன் ( பு ) 
பெருக்கங்கண் டாதி மீண்டுங் குணக்கடல் 

பிறந்திட் டானே 


என்பது ... 


குறிப்பு : 

பர தனது மரபிற் பிறந்தவர்கள் பாரதராவார்கள் . அவர்களின் 
வழியில் தோன் றியவர்கள் , பாண்டவ துரியோதனாதியர் . அவர் 
களைப் பற்றிக் கூறும் நூல் பாரதம் எனப்படும் . இவர்களிடையே 
18 நாட்கள் ( பாரதப் போர் நடந்தது . அப்பகுதியைக் கூறும் 
நூலே இதுவாகும் . இந்நூலின் 70 பக்கம் முதல் 180 - ம் பக்கம் 
வரையிலும் , 320-354 வரையிலும் , அதன் பின்னர் 13 பூச்சியரித்த 
ஏடுகளும் இருக்கின்றன . இடையில் 339 - ம் ஏடு இல்லை . மிகமிகச் 
சிதலமாயுள்ளது . தொடக்கம் நாலா நாள் போர்ச்சருக்கம் என்று 
தொடங்குகிறது . இது வில்லிபாரதம் ஆகும் . உரையாசிரியர் 
பெயர் தெரியவில்லை . பதினாறாம் போர்ச்சருக்க முடிய இருக்கின்றது . 


102 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1178 


சுவடி எண் : 852 


பாரதம் 17 - ம் போர்ச் சருக்கம் 


ஏடுகள் : 70 . 

ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் 
ஒடிந்துள்ளன . சிறிது பூச்சியரித்துளது . அளவு : 40X3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 3000 . 
ஆசிரியர் : வில்லிபுத்தூராழ்வார் . முமுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 


நாரொரு பிறப்பிலொரு சிறுகுறழா 

யாவரும் தேவரும் வியப்பக் 
காரொறு வடிவுகொண் டெனச்சென்று 

காவல்கூர் மாவெலி யழித்த 
நீரொறு கரத்தில் வீழு முனரறங்க 

நீர்நிற மாகநீ ருடுத்த 
பாரொறு கணத்திலழ ளிடும்கமலப் 

பாதனார் னாதனார் நமக்கே . 


முடிவு : 
மைத்துன னுரைத்த வாய்மைகேட் டய்யன் 

மனமகிழ்த் தறுளினார் ....... லரின் 
கைத்தல மதனால் மார்புறத் தழுவிக் 

கண்மலர் கருணை நீறாட்டி 
யெத்தனை பிறவி பிறக்கினு மனதுள் 

ளீகையுஞ் செல்வமு மெய்தி ......... 
குறிப்பு : 

இந்நூல் மிகவும் சிதைந்தும் , சிதிலமாகவும் உள்ளது . 2 முதல் 
7 ஏடுகள் , இடையில் 44 , 58 , 61 , 69 முதலிய எண்ணுள்ள ஏடுகளும் , 
இறுதியில் 71 முதல் 92 வரையிலும் மற்றும் சில ஏடுகள் இடையிலும் 
காணப்படவில்லை . இது வில்லிபுத்தூராழ்வாராற் செய்யப்பட்டது. 
வில்லிபாரதம் எனப் பெயர் பெறும் . கௌரவர்களுக்கும் பாண்டவர் 
களுக்கும் 18 நாட்கள் போர் நிகழ்ந்தது . இதில் 17 - ஆம் நாள் 
நடந்த போரின் வருணனை கூறப்பட்டுள்ளது . 


6 - வது தொகுப்பு 


103 


வரிசை எண் . 1179 


சுவடி எண் 


983 


பாரதம் 


உரையுடன் . 


ஏடுகள் : 324. ஏட்டின் நிலைமை : சிறிது சிதைந்தும் 
புகை படிந்தும் உளது . பக்கத்திக்கு : 7 - 8 வரிகள் . 
அளவு : 43 X 3.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 12,000 . ஆசிரியர் : வில்லிபுத்தூ 
ராழ்வார் . முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
வடக்குமா வரையில்ப் பண்டைனாள் வரைந்த மாப்பெரும் 

பாரதக் கடலை 
கடக்குமா ரெளியேன் புணையென வுனது கழலிணைத் 

தாமரை தருவாய் 
நடக்குமா விடையோ னுமையவ னளித்த நண்பனே 

ஐம்புலா தியளை 
யடக்குமா முனிவர் செய்த வப்பனே அருள்பொழி 

வேழமா முகனே. 
நீடாழி யுலகத்து மறைனாலோ டைந்தென்று 

நிலைநிற்கவே 
வாடாத தவர்வாய்மை முனிராசராசன் மகாபாரதஞ் 

சொன்னனாள் 
யேடாக வடமேரு வெற்பாக வெண் கூரெழுத் 

தாணிதன் 
கோடாக வெழுதுங் பிரானைப் பணிந்தன்பு 

கூர்வாமரோ . " 
என்றது நெடிய கடல் சூழ்ந்த பூலோகத்திலே வேதம் 
னாலுடனே அஞ்சாம் வேதமென்ன பிரசித்தமாக நிறை 
நிற்க வேண்டி குறைவன்றி தபசு நிறைந்த வேத வியாச 
மாமுனி மகாபாரதத்தைச் சொன்னனாளிலே மகாமேரு 
மலையைக் கையேடாகப் பிடித்துத் தம்முடைய வெள்ளி 
வெங்கொம்புதானே யெழுத்தாணியாகப் பிடித்து அந்த 
மகாபாரதத்தை எழுதிய விக்கினேஸ்வரனைத் தெண்டன் 
பண்ணி மனமகிஷியாய் அன்புகூர்வாமென்றவாறு , 

தேவிசகாயம் . வெற்றிவேலுற்றதுணையாகவும் . சிவமயம் . 


104 


தமிழ்ச் சுவடிகளின் 


படர்ந்த கானகந்திரிந்து மீண்டன்புடன் பணிந்த 

பஞ்சவற்காக 
கடந்த ஞானியர் கடவுளர் காண்கிலர் கயலிணை சிவப்பேற 
துடந்த னான்மறைப் பின்செலப் பன்னகத்துவசன் 

மானகற்றூது 
நடந்தனாயகன் கருமுகில்வண் ணனென் நயனம்விட் 

டகலாதே . 
காப்பு முத்தும் . 
முடிவு : 
முற்பொழு தொருபொற் திகிரியால் மறைந்தத் 

தாழ்வர மூளெரி முகத்திற் 
அப்பொழு தடைந்த வாயிரஞ் சுடரு 

மனேகநூ ராயிரஞ் சுடராய் 
நிற்பொழு திதுவென் றியாவரும் வியப்ப 

னாகரா லையம்வலம் புரிந்து 
பிற்பொழு தவத்தைக் கவருவா னுதையம் 

பிறங்கலிற் பிறங்கினன் பெரியோன் . 

அவ்வளவில் முன்சக்கரத்தில் மறைப்புண்ட 
ஆயிரஞ் சோதியுள்ள சூரியன் ஆயிரங்கிரணமும் பத்து 
நூராயிரங் கிரணமாயின்றைக்கி நன்றாய் விடிந்துதென்று 
நல்ல நாளென்று சொல்ல பாதாள லோகத்தை வலமாக 
வந்து எங்கெங்கே யென்று தேடிவருகிறவனைப் போலே 
உதையகிரி பறுவதத்தில்ககனமகிஷியான சூரியனாராயண 
மூற்தி உதையஞ் செய்தார் . அவ்வளவிற்பொழுது விடிந்து 
சூரியனுதையமானா னென்றவாறு . 

- உா உஉ 
பதினாலாம்னாள்ப் போற் சருக்கம் முற்றும் . ஆகச் 
சருக்கம் பதினாலுக்குத் திருவிருத்தம் , 

-காசுயா 
ஸ்ரீ கிருஷ்ணதேவர் சகாயமுண்டாகவும் . 
குறிப்பு : 

இதில் 67 , 104 , 109 , 146 , 225 ஆகிய எடுகள் காணப்பட 
வில்லை . படையெழுச்சிச் சருக்கம் , களப்பலிச் சருக்கம் , அணி 
வகுப்புச் சருக்கம் , முதலாம் நாள் போர்ச் சருக்கம் முதல் 
பதினான்காம் நாள் போர்ச் சருக்கம் ஆகிய சருக்கங்கள் இருக்கின்றன . 
பாரதப் பாடல்களின் 

உரை எளிமையாயுளது . பேச்சு வழக்கு 
நடையில் உளது . 


என்றது 


ஆசிரியர் : வில்லிபுத்தூ 
6 - வது தொகுப்பு 

105 
வரிசை எண் : 1180 

சுவடி எண் : 984 
பாரதம் உரையுடன் ) 
ஏடுகள் : 280. ஏட்டின் நிலைமை : சிறிது சிதைந்தும் 
புகைபடிந்தும் உளது . பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 
அளவு : 43X3.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 10000 . 
ராழ்வார் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
சித்தி சித்தோ டீச னென்று செப்பு கின்ற மூவகை 
தத்து வத்தின் முடிவு கண்ட சதும மறைப்பு ரோகிதன் 
கொத்த விழ்த்த சேனை மன்னு கூர னாட வெஞ்சிவென் 
வைத்த முத்தினாத னன்றி வான னாடன் முதல்வன் யார் ? - க 
முடிவு : 
மாதமும் மாரி பெய்ய மறையவர் வேத மோங்க 
சீதரன் மார்பில் வாழுந் திருவைப்போல் மிகவும் வாழி 
சாதிகள் முறைமை யாக தயவுடன் வாழி வாழி 
நீதிசே ராம ரைப்போல் நீடூழி வாழி வாழி 

- 
காண்டத்தின் பலன் முற்றும் . 
ஆகத் திருவிருத்தம் கானா அயஉ 

திருச்சிற்றம்பலம் . 
காலம் : 

றவுத்திரி - புரட்டாசி - மீ உயஅ s சுக்குறவாரனாளும் 
உத்திர நஷ்சேத்திரமும் திரையோதேசியும் விருக்ஷிக 
லக்கினமுங் கூடின சுபதினத்தில் மகாபாரதம் எழுதி நிறை 
வேறினது . முற்றும் . யிந்தப் பாரதம் யெழுதின நன்மை 
யாரோவென்னில் மேல்னாரியப்பனூரிலிருக்கும் முத்தய்யர் 
குமாரரான சுப்பராய அய்யர் அவருட சிரேஷ்ட புத்திரனான 
முத்தய்யர் கையெழுத்து . யிந்தப்புத்தகம் வீரபயங்கரத்தி 
லிருக்கு ( ம் ) அருணாசல பிள்ளை குமாரனான கருப்பப்பிள்ளை 
அவருடைய சிரேஷ்ட புத்திரனான அரியபுத்திர பிள்ளைக்கி 
எழுதினது . யிந்தப்பாரத புத்தகம் யெப்போதும் அனேக 
மகிஜியுடனே வாசித்துக்கொண்டு ஸ்ரீகிருஷ்ணனாராயண 


14 


106 


தமிழ்ச் சுவடிகளின் 


சுவாமியாருடைய கடாக்ஷமும் , மகாலக்ஷ்சுமி கிறுபையும் 
அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சுப்பிறமன்னிய 
சுவாமி வள்ளியம்மை தெய்வயானை வயித்தினாத சுவாமி 
தையல்னாயகியம்மன் முத்துக்குமாரசுவாமி கிறுபை 
யுண்டாய் அரிகரபுத்திர சுவாமி நல்லதங்காள் சின்னய்யார் 
கடாக்ஷமுந் துற்கைனாயகியம்மன் முத்துக்கருப்பணணார் 
யிவர்கள் கடாக்ஷமு மென்மேலுமுண்டாகி வாழ்ந்திருக்க 
வேண்டியது . 

ஸ்ரீ ராமஜெயம் குருப்பியோம நமா 

திருச்சிற்றம்பலம் . சிவகடாக்ஷமுண்டாகவும் . 
குறிப்பு : 

இது 983 - ம் எண் சுவடியின் தொடர்ச்சி . இதில் 15 - ம் நாள் 
போர்ச்சருக்கம் முதல் தருமர் மகுடாபிஷேகச் சருக்கம் முடிய இருக் 
கின்றன . பின்னர் காண்டத்தின் பலன் கூறப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 1181 

சுவடி எண் : 985 
பாரதம் - (உரையுடன் ) 
ஏடுகள் : 332 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . அளவு : 43 X 3.5 
செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 12000 . 
ஆசிரியர் : வில்லிபுத்தூராழ்வார் . முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


குறிப்பு : 

இந்நூல் 983 - ம் எண் சுவடி போன்றது . 


வரிசை எண் : 1182 . 


சுவடி எண் : 987 


பாரதம் - ( உரையுடன் ) 
ஏடுகள் : 422. ஏட்டின் நிலை : புறத்தே புகை படிந் 
துள்ளது . : . 

பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . அளவு : 45X3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 16000 . 
ஆசிரியர் : வில்லிபுத்தூராழ்வார் . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


107 


6 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

இது எமது 983 - ம் எண் சுவடி போன்றது . இதில் கீழ்க்கண்ட 
சருக்கங்கள் காணப்படுகின்றன . வில்லிபுத்தூரார் பாடல்களேயன்றி 
வேறு பாடல்களும் காணக்கிடக்கின்றன . உரை செய்தவர் 
யாரெனத் தெரியவில்லை . 


1. ஆதிபருவம் - குருகுலச் 

சருக்கம் 
2 . 

கடவுள் வணக்கம் 
3 . 

அவையடக்கம் 
4. பாயிரம் 
5. ஆற்றுச்சருக்கம் 
8. நாட்டுச்சருக்கம் 
7. நகரச்சருக்கம் 
8. அரசியற்சருக்கம் 
9. உதங்கச் சருக்கம் 
10. பிருகுவங்கிஷச்சருக்கம் 
11. காருடச்சருக்கம் 
12. கந்தமாதனச்சருக்கம் 
13. அமுர்தம் கொணர்ந்த 

சருக்கம் 


14. சரற்காலச்சருக்கம் 
15. பரீஷித்துச்சருக்கம் 
16. சர்ப்பயாகச்சருக்கம் 
17. சிறப்புப்பாயிரச்சருக்கம் 
18. வியாச உற்பவச்சருக்கம் 
19. பிரபஞ்ச உற்பவச்சருக்கம் 
20. பாரதவீரர் உற்பவச் 

சருக்கம் 
21. சந்திரவங்கிஷமாயாதிச் 

சருக்கம் 
22. துட்டியந்தச் சருக்கம் 
23. சந்தனுச்சருக்கம் 
24. சம்பவச்சருக்கம் 
25 . வாரணாவதைச்சருக்கம் 
26. வேத்தரகீயச்சருக்கம் 


வரிசை எண் : 1183 


சுவடி எண் : 986 


பாரதம் 


உரை நடை . 


எடுகள் : 372 . ஏட்டின் நிலை : புறத்தே புகைப்படிந் 
துள்ளது . பக்கத்திற்கு : 7 - 8 வரிகன் . அளவு : 42 x 3.5 
செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 13,000 . 
ஆசிரியர் : தெரியவில்லை . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 


சுபமஸ்து , மகாபாரதம் - ஆதிபருவக்கதை . 
சுபஸ்ரீமன் மகாமண்டலெஸ்வரன் 

சதுற்தேச யுப் 
திபதியாயிருக்கப்பட்ட ஆதிமகாவிஷ்ணு திருப்பாற் 
கடலிலே ஆயிரஞ்சிரசுடனே கூடியிருக்குற அதிசேஷன் 


108 


தமிழ்ச் சுவடிகளின் 


தானே பஞ்ச சயனமாக பள்ளிகொண்டிருக்குறவருடைய 
திருவுந்தித்தாமரைக் கமலத்திலே பிறும்மதேவருப்பிவிக்க , 
அவர் உற்ப்பிவிச்சவுடனே கிறிகாலக்கிறணியாய் ஆதி 
பராபரவஸ்துவான 

பரமேஸ்வரனை நோக்கித் தவசு 
பண்ணப் பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டு உமையொரு டாக 
( கை , காளகண்டமுந் திறிநேத்திரமு சடாமகுடமுங் 
கெங்காதேவியும் வாலசந்திரனும் 


முடிவு : 

அபிமன்னனுக்கும் , உத்தரகுமாரத்திக்கும் அனேக 
அலங்குறுதத்துடனே விவாக முடிந்த பின்பு ராசராசாக் 
களுக்கும் அனேகம் பிறாமணாளுக்கும் அரதேசி பரதேசி 
களுக்கும் சொற்னமாரியாக வறுஷித்து கோதானம் , 

, 
பூதானம் வஸ்திர தானங்களுங் கொடுத்து சகலரையும் 
அவரவர்கள் யதாஸ்தானத்துக்கு அனுப்பிவித்து பின்பு 
தன்மபுத்திர மகாராசன் வீமசேனன் அற்ச்சுனன் , நகுலன் , 
சகாதேவன் பஞ்சபாண்டவாளஞ்சுபெரும் ஸ்ரீ கிருஷ்ண 
தேவரும் உபலர்ப்பியமென்னும் பட்டனத்திலே வந்து 
யிருந்து 

மேல் நடக்கவேண்டிய காரியங்களுக்கு 
பெரியோர்கள் மதிமந்திரிகள் முதலான பேருடனே 
ஆலோசினை பண்ணிக்கொண்டு யிருந்தார்களென்றவாறு . 

சிவமயம் . திருச்சிற்றம்பலம் . சிவகாமியம்மன் . 
காலம் : 

பறாபவண் சித்திரைமீ 2.யக நாயத்துக்கிழமை 
னாழிகை எறா க்குமேல் அனுச நஷ்செத்திறம் திதி துதிகை 
மிதுன லக்கனத்தில் யிந்த சுபதினத்தில் அம்மையாகறம் , 
பிச்சினாத பிள்ளை பஞ்ச பாண்டவர்கள் 

பஞ்ச பாண்டவர்கள் ஆதிபருவகதை 
எழுதி நிறைவேறினது . சம்பூரணம் . 

கிருஷ்ண சகாயம் . 
குறிப்பு : 

ஆதி பருவக்கதை எழுதத் தொடங்கிய காலம் முதல் ஏட்டில் 
குறிக்கப்பட்டுள்ளது . பறாபவளு காற்திகைமீ 29 சனிவாரம் . 
29 உக்கு குளிகன் வேளையில் அஞ்சாம் வேதமான பஞ்சபாண்டவாள் 
சரித்திரமாகிய மகாபாரதம் ஆதி பருவக்கதை யெழுதத் துவங்கியது. 

தேவிச்சகாயம் . 


109 


6 - வது தொகுப்பு 


இதில் தொடக்கம் பராபவ ஆண்டு கார்த்திகை என்றும் , ஏழுதி 
முடிந்தது பராபவ சித்திரை என்றுமுளது . இது பிலவங்க சித்திரை 
எனல் வேண்டும் . 

பேச்சுவழக்கு நடையில் எழுதப்பட்ட இதில் ஆசிரியர் குறிப்பு 
அறியத்தக்கதாக இல்லை . 


வரிசை எண் : 


1184 


சுவடி எண் : 988 


பாரதம்- (உரை நடை - அசுவமேதம் ) 
ஏடுகள் : 278 . 

ஏட்டின் நிலைமை : புறத்தே புகை 
படிந்துள்ளது . பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . அளவு : 
35X3.5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
9000 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

காப்பு . 
“ நீடாழி யுலகத்தில் மறைனாலோ டைந்தென்று 

நிலைநிற்கவே 
வாடாத தவர்வாய்மை முனிராசனினிதாக மகாபாரதஞ் 

சொன்னனாள் 
ஏடாக வடமேரு வெற்பாக வெங்கூரெழுத் தாணிதன் 
கோடாக வெழுதும் பிரானைப் பணிந்தன்பு கூர்வாமரோ " 

ஸ்ரீ ராமஜெயம் 
ஸ்ரீ கிஷ்ணசகாயமுண்டாகவும் . 


நூல் . 


வியாசமவதிஷ்ட மாரததா நாமசத்தெ பவுத்திர 
கல்மிஷம் வந்தே சுகந்தரந்தந்தே போனிதம்வியாசாய 
விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோவைப்பிறம 
நிதையே வ 

வதிஷ்டாய நமோ நமா வென்று யிப்படி வேத 
வியாசரைத் . தோத்திரம் பண்ணி பாரத கதையைச் 
சொல்லுகுறோம் . அதுயெப்படி யென்றால் பூறுவகாலத்திலே 
சந்திர வங்கிஷராசாவாகிய செனமேசெய மகாராசா 
கொலுவாயிருக்குறபோது அவரண்டைக்கி பரமபாகுவத 
சிகாமணியாகிய ஸ்ரீவேதவியாசர் சீஷரான செயமுனியென் 
குறவர் வந்தார் . 


1101 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

ஓய் செனமேசெய பூபாலகா மகாராசாவே , நீர் 
நம்மாலேயிந்த வேதசாரமான அசுவமேத பறுவதகதையை 
சாங்கமாகக் கேட்டு புண்ணிய திரேகனாய் உமக்குப் 
புண்ணியாதி சகல சுபங்களுமுண்டாமென்று செயமுனி 
யேந்திரர் செனமே செயராசாவுக்கு அசுவமேத பறுவதஞ் 
சொன்னாரென்று சொல்லி சூத புராணிகர் சொன்னார் . 
காசிமகாராசாக்களுக்குச் சொன்னாரென்றவாறு . 

அசுவமேத யாக பறுவத கதை முத்தும் . 
குறிப்பு : 

இது எமது 986 - ம் எண் சுவடி போன்றது . பிழைகள் அதிகம் . 


சிவரகசியம் 


வரிசை எண் : 1185 . 


சுவடி எண் : 970 


சிவரகசியம் 


ஏடுகள் : 275 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பூச்சி 
யரித்த நிலை . பக்கத்திற்கு 15-16 வரிகள் . 

பக்கத்திற்கு 15-16 வரிகள் . அளவு : 33X4 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 20000 . 
ஆசிரியர் : ஒப்பிலா மணி . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

திருச்சிற்றம்பலம் 

கிரியாங்கிசை . 
“ பொன்னிமையப் படியானை தருமானை முகத்தானைப் 

பொருவிலானைச் 
சொன்னயஞ்சேர் தாரகத்தி னுருவானை யன்பருளச் 

சோதியானைச் 
சென்னியிலா றுடையானைத் தந்தையெனும் 

வடிவானைத் திகழோராறு 
மன்னுமுகன் றுணையானை வல்லபையின் பதத்தானை 

வணங்கி வாழ்வாம் " 


“ உலகனைத்து முளனாகி யலனாகி யுண்மையா யுலப்பிலானா 
யலகிலுயிர்க் குயிராகி யற்புதமா யாரமுதா 

யறிவுற்றோர்பால் 


111 


6 - வது தொகுப்பு 


நிலவியமா நதளுந்தி நெறிவிளங்க விளங்கந் 

நேயத்துள்ளே 
குலவியபே ரொளியாகுங் கோமானைக் குணக்குன்றைக் 

குறித்துவாழ்வாம் " 


* 


மன்னர் புகழ் சரபோஜி மகாராச ராசர் 

மாநிலங்காத் திடுநாளிற் றஞ்சைமா நகரிற் 
றுன்னுமே விளம்பி ( யிற் ) மகரமதி யைந்திற் 

சோதிசிவ ரகசிய மொப்பிலாமணி சொற்றமிழை 
யின்னிலத்தி னரங்கேறச் செய்தனர் பொன்மாறை 

யெழில்சேருந் தீராத வினை தீர்த்தான் பாகைப் 
புன்னைவன நாதனிவர் சைவநெறி வளர்க்கும் 
பூபால ரவனியெங்கும் புகழினி தோங்கிடவே - உங 

பாயிரம் முற்றும் . 


நூல் . 


அற்புத னமல ன கண்டித னனக 

னனுபம னசல னானந்தன் 
றற்பரன் சாந்தன் சச்சிதா னந்தன் 

சங்கரன் அத்துவா தீதன் 
சொற்பதங் கடந்து நின்றருள் சோதி 

தொண்டனேன் றுயர் துடைத் தாளுஞ் 
சிற்பரம் பொருளாஞ் சிவனவன் கமலச் 

சேவடி சென்னி சேர்த்திடுவாம் . 
முடவு : 
திருமருவு கும்பகோணத்தில் வாழும் 

செல்லமிகு பலாசனங்கள் சிவன்பா லன்பர் 
பொருவில்சிவ ரகசிய புராணமாகும் 

பொருந்துவட மொழிதமிழாற் புனைவா யென்னத் 
தருமமிகு தவவனையாஞ் சைவன் தியாகர் 

சன்னிதியிற் வரிசைபெறும் தலைமை பூண்டோ 
னிருமை நல் காரூர்பிறந் தோனா ரூரன் 
சேயிசைகொ ளொப்பிலா மணிதா னிசைத்த 

வாறே 


பாஉரு 


112 


தமிழ்ச் சுவடிகளின் 


வேறு . 


வானவர் வாழ்க யாக மறையவர் வாழ்க வானுந் 
தானமா மழையும் பாருஞ் சனங்களுந் தழைத்து வாழ்கத் 
தேனலர் கொன்றை வேணிச் சிவபிரான் கருணை வாழ்க 
வான நல் லறங்கள் வாழ்க வாசரும் வாழ்க வன்றே . பாஉச 


ருய - வது சிவரகசிய மான்மிய முற்றும் . 
ஆக திருவிருத்தம் உகநாஉ திரியாங்கிசைக் காண்ட முற்றும் . 
ஆக காண்டம் 2 க்கு சருக்கம் பக்குத் திருவிருத்தம் சககயாக 

திருச்சிற்றம்பலம் . 


* 


ஷை ருயவது சிவரகசிய மான்மியம் உயசசு ஏடு கூ 
இரண்டாங்காண்டம் க - க்குச் சருக்கம் ருயக்கு 

திருவிருத்தம் - உகருளஉ - காப்பு - க . 
சிவரகசியங்கிறியாங்சிசை காண்டம் உக்கு சருக்கம் பக்கு 
திருவிருத்தம் சககூயக . ஏடு உாஎயக துகையேடு உ 

ஆக ஏடு உா எயரு . சிவமயம் . 
காலம் : 

கசாயஉ u பிரபவ ளு ஆடி யரும் . சுக்கிரவாரம் 
கிருஷ்ணபட்சம் திருதிகை அவிட்ட நட்செத்திரம் 
அன்று திருநெல்வேலி வடக்குக் கோபுரவாசல்த் தெரு 
வென்ற கற்பக வினாயக பெருந்தெரு வடக்கரணய ( ஆத்தி ) 
ராய கோத்திரம் சங்கர 

மூர்த்தியாபிள்ளையவர்கள் 
குமாரன் காந்திமதிநாதனெழுத்து . 
கணேசன் துணை . 

முருகன் துணை . 


இது இதிகாசத்தினைச்சாரும் . இது வடமொழியில் சிவரகசியம் 
என்ற பெயரால் பெரும் நூலாக உளது . அதனைத் தமிழில் ஒப்பிலா 
மணி என்பார் செய்துளார் என்பது பாயிரத்தால் விளங்கும் . இது 
தஞ்சை மன்னர் சரபோஜி காலத்தில் அரங்கேற்றம் பெற்றது 
என்பதினால் இது 1711-1728வரை தஞ்சையினை ஆண்ட முதலாம் 
சரபோஜி காலத்தில் இயற்றப்பெற்றது எனலாம் . பாயிரச் செய்யு 
ளில் கண்ட ஏவிளம்பி , தை ருக்குச் சரியாக 17 18 சனவரி 3 -ம்தேதி 
வெள்ளிக்கிழமை ஆகிறது . எனவே இது முதலாம் சரபோஜி காலம் 
ஆகும் . 


113 


6 - வது தொகுப்பு 


அடுத்த ஏவிளம்பி எனில் அது 1778 ஆகும் . இரண்டாம் 
சரபோஜி எனில் 1777 - ல் பிறந்து 1798 - ல் பட்டம் பெற்றார் . எனவே 
அது பொருந்தவில்லை . 

இது அச்சிடப்படவில்லை . இந்நூல் கால 
வசத்தால் எழுத்துக்கள் உருப்பெறாதவாறு பூச்சியரித்தும் சிதைந்தும் 
மடிந்தும் காணப்படுகின்றது . 


புராணம் 


வரிசை எண் : 1186 


சுவடி எண் : 980 


ஆத்திசூடிப் புராணம் 


ஏடுகள் : 221. ஏட்டின் நிலைமை : சிறிது சிதைந்த நிலை . 
பக்கத்திற்கு : 6 - 7 வரிகள் . 

அளவு : 39 x 3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 6,000 . ஆசிரியர் : 
உளுந்தூர்ப்பேட்டை முத்தம்பல வாத்தியார் . முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
‘ சீர்பெறு கெங்கைக் கோகிரி மாலை 

செப்பிய லூல்வழி பெரிய 
பேர்பெறு புராணஞ் சேக்கழி யாரும் 

பிரியமாய்ச் சொல்லிய வரலாறு 
பார்பெறு ராம கதைதனைச் சோழன் 

படித்திடும் போதிரு னாரை 
யூர்கன பதியார் வரத்தினால் விளம்ப 

வுலகில்வந் ததுமுரைப் பேனே . 
என்றது முன்னாள் சேரன் , சோழன் , பாண்டியன் னாளிலே 
மனுநீதிச் சோழன் ராமாயணப் 

ராமாயணப் பிறசங்கம் பண்ணி 
வருவார் . அவரிடத்திலே சேக்கழியார் சேக்கழியாரென்று 
மந்திரி ராசாவினிடத்தில் தினமானங் கொலுவிலே கூட 
யிருந்து சகலகாறுபாறும் பண்ணி 

ராசா ராமாயணங் 
கேள்க்கப் போகச்சே மந்திரி யெழி ( ழு ) ந்திருந்து தம்மிட 
வளவுக்குப் போய் விடுவார் . 
முடிவு : 

பார்புகழ் பிறமா தீஷ் வறுஷம் 

பரவிய மிதுனமாஸ் தையிலே 


15 


114 

தமிழ்ச் சுவடிகளின் 
நேர்முதல் தேதி மங்கள வாறம் 

நிகழ்த்திய கோகிரி மாலை 
பேறுபெரு முதகிரி பஞ்சமா லாளும் 

பிறபலர் சொன்மறை கண்டார் 
ஆர்பரிக் கெங்கைக் கோகிரி மேவு 
மாதிசத் தீச னாயகனே . 

திருச்சிற்றம்பலம் 

சிவமயம் . 
காலம் : ( Colophon ) 

சுக்கில ஹ மார்கழி மீ யகூ s சனிக்கிழமை மூலா 
நட்செத்திரம் சித்தயோகம் யிந்த சுபதினத்தில் வீர 
பயங்கரம் அரியபுத்திர பிள்ளைக் குமாரன் மூக்கன் 
ஆத்திச் சுவடி புராணம் எழுதினது . 

நயினார் பாளையம் ஆணி முத்தய்யர் அவருட குமாரன் 
பழனி முத்தய்யர் அவருட குமாரன் முத்துவேலய்யர் 
அஸ்த லிகிதம் . 

சிவமயம் . 
குறிப்பு : 

இதற்குக் கோபருவதமாலை என்ற வேறு பெயருண்டென்பது 
தெரிகிறது . அறஞ்செய விரும்பு முதலான ஆத்திசூடி யென்னும் 
ஔவையாரியற்றிய நூலின் பாடல்களை 

முதலடியாகக்கொண்டு 
சிவனடியார்கள் வரலாறுகளையும் , சிவத்தலங்களின் பெருமைகளையும் 
வீரசைவ வரலாறுகளையும் கூறுகின்றது . நடை மிகமிகச் சாதாரண 
பேச்சுவழக்கு நடையாக உளது . 

சிதம்பரம் அம்பலத் 
தாடுவார் மடத்துடன் தொடர்புடையது . இது , பிற ஆத்திசூடி 
ஒப்புமைகளுடனும் , 1008 சிவாலய அகர வரிசைப் பட்டியலுடனும் 
எமது சரசுவதி மகாலில் பதிப்பிக்கப்பட்டுள்ளது . 


. 


வரிசை எண் : 1187 


சுவடி எண் : 900 


பாகவதம் 


ஏடுகள் : 268 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 

அளவு : 30X3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 10000. ஆசிரியர் : 
செவ்வைச்சூடுவார் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


115 


6 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 
பிறந்தபொழு தேதுரந்து பிறைக்குளவி 

போல்நடப்ப பின்பொய்த் தொன்னூ 
லறைந்தபுகள் வியாதமுனி யாதரத்தால் 

மதலாயென் றழைப்ப செவ்வாய் 
திறந்து நரை பொழியுமலர்ச் செழுந்தருவு 

மெனென்ன வுயிர்கள் யாவும் 
நிறைந்துரையுஞ் சுகமுனிவ னிரையிதட்டா 

மரைமலர்த்தாள் நினைதல் செய்வாம் . 
முடிவு : 

கனைத்துவண் டிமிர் துழாய்க் கண்ணன் மாக்கதை 
மனத்துற வழங்கினர் மகிழ்ந்து கேட்குநர் 
வினைத்திருக் கற்றுறு மேன்மை யாதியாய் 
நினைத்தன பெற்றிவ ணீடு வாழியே. " 

உயசு 
புராணவளவை யுரைத்த வத்தியாய முற்றும் . 

ஆக திருவிருத்தம் - உச அ 
ஸ்ரீமன் முதற்கந்தமுதலம் பனிரெண்டுக்கு 
அத்தியாயம் ளருயஎற் திருவிருத்தம் துகை 
சகாசயஉ . 

கிருஷ்ணாய நம்ம : 
குறிப்பு : 

பகவத் விஷயமானது பாகவதம் . இது வடமொழியில் வேத 
வியாசரால் இயற்றப்பட்டது . பதினெண் புராணங்களுள் விஷ்ணு 
புராணங்கள் நான்கு . அவற்றுள் பாகவதம் ஒன்று . வைணவத்தின் 
பெருமையினைக் கூறுவது . இது அச்சாகியுள்ளது . அச்சுப்பிரதிக்கும் 
இதற்கும் பாட பேதங்கள் அதிகம் காணப்படுகின்றன , 
மூன்று ஏடுகளில் படல அட்டவணை எழுதப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 1188 


சுவடி எண் : 978 


வாதவூரர் புராணம் - உரையுடன் 
ஏடுகள் : 236. ஏட்டின் நிலைமை : சற்றே சிதைந்தது . 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . அளவு : 37X3.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 8000. ஆசிரியர் : 
கடவுண்மாமுனிவர் . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


116 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 

காப்பு 
“ பவளமால் வரையி னிலவெறிப் பதுபோல் 

பரந்த நீற்றழகு பச்சுடம்பிற் 
றிவளமா துடனின் றாடிய பரமன் 

சிறுவனைப் பாரதப் பெரும்போர் 
தவளமார் மருப்பொன் றொடித்தொரு கரத்தில் 

தரித்துயர் கிரிபுறத் தெழுதுங் 
கவளமார் களித்துன் றிருமுகம் படைத்த 

கடவுளை நினைந்துகை தொழுவாம் . 


நூல். 


தும்பமத கும்பவுயற் தும்பிமுக னம்பிசீற் 
தங்குநெகி ழுஞ்சிறுச தங்கைகள் புலம்பவே 
மங்கையுமை கண்குளிர வந்துலவு கின்றதாள் 
அங்கைமலர் கொண்டுமிகு மன்புடனி றஞ்சுவாம் . ” 


முடிவு : 


பூதல மாது வாழ்கப் பொன்மழை பொழிந்து வாழ்க 
வேதவா கமமும் வாழ்க வேந்தர்செங் கோலும் வாழ்க 
தீதிலாவஞ் செழுத்தும் நீறுஞ் சிவனடி யாரும் வாழ்க 
வாதவூர்ப் புராண மோதிப் படித்திடக் கேட்டோர் வாழ்க . 

என்றது பூதலமாதரான பூமிதேவியும் வாழ்க . அந்தப் 
பூமியிலே யிருக்குஞ் சகல ஜீவராசிகளும் வாழ்க . பொன் 
மழை யெங்கும் பொழிந்து வாழ்க . 

வேதமும் ஆகம 
சாஷ்த்திர புராணமும் வாழ்க . கலைக்கியானமும் வாழ்க . 
ராசாவினிட செங்கோலினிட நீதியும் வாழ்க . பஞ்சாட் 
சரமுந் திருநீறும் வாழ்க . சிவசமையுஞ் சிவனடியார்களும் 
வாழ்க . யிந்தவாதவூரரிட புராணத்தை யோதிப்படித்துப் 
பொருள் சொல்லிக் கேட்டவர்கள் மகிட்சியாய் வாழ்வதாக 
இவையெல்லாம் வாழ்க வென்றவாறு . 

திருவடிபெற்ற சருக்கம் முற்றும் 
ஆகச் சருக்கம் எட்டுக்குத் திருவிருத்தம் நாசய 


நங் 


6 - வது தொகுப்பு 


117 


காலம் : 

விறோதி- u ஆடி - மீ யகூ s ஆதிவாரம் திறோயோ 
தேசி மூல நட்சேத்திரமு கூடின சுபதினத்தில் வீரபயங்கரம் 
அருணாசலபிள்ளை சப்பாணிபிள்ளை பேரன் கருப்பபிள்ளை 
வாதவூரப்புராணம் எழுதி நிறைவேரினது முற்றும் . இதில் 
எழுதின நன்மை கூடமலை பழனி அய்யர் எழுதினது . 

திருச்சிற்றம்பலம் 
சிதம்பரீசுபரர் சிவகாமி அம்மன் துணையுண்டாகவும் . 

சிவமயம் . 
குறிப்பு : 

இதனுள் பாயிரச்சருக்கம் , மந்திரிச் சருக்கம் , திருப்பெருந்துறைச் 
சருக்கம் , குதிரையிட்ட சருக்கம் , மண்சுமந்த சருக்கம் , திருவம்பலச் 
சருக்கம் . புத்தரை வாதில் வென்ற சருக்கம் , திருவடிபெற்ற சருக்கம் 
என எட்டு சருக்கங்கள் உள்ளன . சைவசமயாசாரிபர் நால்வருள் 
ஒருவராகிய மாணிக்கவாசகர் எனத் திருநாமம் பெற்ற திருவாதவூர 
ருடைய வரலாற்றினைக் கூறுவது . இதற்கு உரை செய்தவர் குமார 
தேவராவர் . 


தலபுராணம் 


வரிசை எண் . 1189 


சுவடி எண் : 761 


அருணாசல புராணம் 


ஏடுகள் : 135 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது , சிறிது பூச்சியரித்துள்ளது . பக்கத்திற்கு : 
5--7 வரிகள் . 

அளவு : 43X3 செ . மீ . 

எழுத்து : 
தமிழ் . கி . எண்ணிக்கை : 4000 . ஆசிரியர் : எல்லப்ப 
நாவலர் . முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

பாயிரம் 
முதிருஞ்சிவை மதுரம்பெற மொழியுந்தமிள் விரகன்புகழ் 
பதிகம்புனை பவனன்பினர் பவபஞ்சன ரமலன்கதி 
ருதிரும்படி பகிரண்டமு முடையும்படி யிலகும்படி 
அதிரும்படி நடனம்புரி யதிருங்கழல் லதிருங்கழல் . " 


118 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

சிவனுடைய சடைகளைக் கோதி முடித்து அதன் மேலே 
முத்தினாலிழைத்த கிரீடமொன்று தரித்தார்கள் . அது 
யெப்படி தரித்ததுயெனில் சிவனுடைய சடையிலே தரிக்கப் 
பட்ட மூணாம் பிறையாகிய சந்திரனைத் தங்களிட ராசா 
வென்று நட்ஷேத்திரங்களெல்லாம் கூடிவந்து யிருந்தது 
போலேயிருந்ததுக் கிரீடந்தரித்தது . அதுவல்லாமல் யிரண்டு 
காதிலும் மகர குண்டலந்தரித்தது எப்படியிருந்தது 
யென்னில் அடவாகச் சிவனுக்குக் கண்களாயிருக்கப்பட்ட 
சூரியன் ... 


குறிப்பு : 

முதல் 5 ஏடுகள் மிகச் சிதிலம் . இது திருவண்ணாமலை யென்று 
சொல்லப்படுகிற அருணாசலத்தினது மகிமையைக் கூறுவது . 
சருக்கங்களாலாயது . செய்யுளின் தொகை 589 . செய்யுள் நடை 
நன்றாக உள்ளது . இந்நூல் முழுவதும் இல்லை . 


12 


வரிசை எண் : 1190 . 


சுவடி எண் : 981 


அருணாசல புராணம் உரையுடன் 

ஏடுகள் : 237. ஏட்டின் நிலைமை : சற்றே சிதிலம் , 
மேற்புறம் புகைபடிந்துளது . பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 
அளவு : 39 x 3.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 7000 . ஆசிரியர் : சைவ எல்லப்ப 
நாவலர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


காப்பு . 


" மிக்க வேத வியாதர் விளம்பிய 
இக்க தைக்கிய லின்றருள் செய்திட 
முக்கண் வெற்பிணை மும்மத வாரியைக் 
கைக்க ளித்தினைக் கைதொழு தேத்துவாம் . " 


6 - வது தொகுப்பு 


119 


நூல் . 


முதிருஞ்சுவை மதுரம்பெற மொழியுந்தமிழ் விரகன்புகழ் 
பதிகம்புனை பவனன்பினற் பவபஞ்சன ரமலன்கதி 
ருதிரும்படி பகிரண்டமும் முடையும்படி யிலகும்படி 
அதிரும்படி நடனம்புரி யதிருங்கழ லதிருங்கழல் 
என்றது முதிர்ந்த சுவையாய் மதுரம் பெறும்படி சொல்லப் 
பட்ட தமிழுக்கு விரகனாகிய ஞானசம்பந்தமூற்தி தோத் 
திரம் பண்ணிய பதிகமாகிய தேவாரங்களைப் பூஷணமா 
யணியப்பட்டவர் பவமாகிய செனனங்களிலே அன்புடைய 
வரிட பாவங்களை பஞ்சமாகத் தீற்கப்பட்ட அமலனாகிய 
அதிசெயங்களையுடையவர் கதிருதிரும்படியென்றது சூரிய 
சந்திரருதிரும்படி அண்டபகிரண்டங்களுமுடையும்படிக்கிச் 
சகலமுண்டாகியிலகும்படியெங்கும் பிறகாசிக்கும்படியாகி 
யும் அதிரும்படி சத்திக்கும்படிக்கு நடனஞ்செய்யும் பாதத் 
திலே யதிரப்பட்ட கழலாகிய வீர வெண்டையம் பொருந் 
திய பாதாரவிந்தப்பெருமையுடைய பரமசிவனைத் தோத் 
திரஞ் செய்வாமென்றவாறு . " 


முடிவு : 


யிக்கதை படித்தோர் கேட்டோ 

ரெழுதினோ ரெழுதி வைத்தோர் 
மைக்கடல் சூழ்ந்த விந்த 

வையக முழுது மாண்டு 
தக்கசந் தான போக 

சவுபாக்கியந் தணிய வாழ்ந்து 
திக்கரு ணேச ரன்பால் 

சிவபதம் பெறுவர் தாமே . " 


என்றது யிந்த அருணாசலப் புறானக்கதையை படித்த 
பேருங் கேட்ட பேரும் எழுதின பேரும் எழுதிவைத்த 
பேரும் மைக்கடலாகிய சமுத்திரஞ்சூழ்ந்த பூலோக முழுது 
மொரு குடைக்கீழே யரசாஷியாக ஆண்டு சந்தான 
பாக்கியம் நிறையும்படி வாழ்ந்திருந்து திக்காக லக்ஷிக்கப் 


120 


தமிழ்ச் சுவடிகளின் 


பட்ட திருவருணாசலயீஸ்வரரிட அன்பினாலே சிவபதவி 
பெறுவார்களென்றவாறு . 

புளகாதிபச் சருக்க முற்றும் . 
அகப்பாயிரம் உள்படச் சருக்கம் யநக்குத் திருவிருத்தம் 
நாஅயஉ . 

திருச்சிற்றம்பலம் . 
அண்ணாமலையார் துணையாகவும் . 


காலம் : - ( Colophon ) 

திருச்சிற்றம்பலம் . சிவமயம் . சவும்மிய ளு தனுசுமீ 
சஉ ( முதலேட்டின் கடைசிவரியில் உள்ளது . ) 
குறிப்பு : 

அருணாசலம் என்பது தற்போது திருவண்ணாமலை என்று வழங்கப் 
பெறுவது . 

எனவே இது திருவண்ணாமலையின் பெருமையினைக் 
கூறுவது . 

ஐம்பூதத்தலங்களில் இது அக்கினித்தலம் . இந்நூலில் 
பனிரண்டு சருக்கங்களும் 582 செய்யுட்களும் உள்ளன . 


வரிசை எண் : 1191 


சுவடி எண் : 901 


திருவிளையாடற் புராணம் - ( செய்யுள் ) 

ஏடுகள் : 254 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் . 

அளவு : 41X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 12000. ஆசிரியர் : 
பரஞ்சோதிமுனிவர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

காப்பு 
சத்தி யாய்ச்சிவ மாகித் தனிப்பர 
முத்தி யான முதலைத்துதி செய்ய 
சத்தி யாகிய சொற்பொருள் நல்குவ 
சித்தி யானை தன் செய்யபொற் பாதமே. ” 
தவளத் தாமரை தாதாற் கோயி 
லவளைப் போற்றுது மருந்தமிழ் குரித்தே . " 


121 


6 - வது தொகுப்பு 


முடிவு : 
அருட்கடவுள் வணக்கம் பாயிரத்தோ டவையடக்க 

மான திரு நாடுநக ரங்கயிலைச் சிறப்பு 
தெருட்பெருகு புறாணவழி தலந்தீர்த்த மூர்த்திதிரு 

விளையாடற் றொகையவ் விளையாட்டின் வகையோ 
டிருட்கெ டருச்சனையீ றாயாப்பின் விரிமூவா 

யிரத்து முன் னூத்தியறு பதுயிஃதிலே ழின்மதுரைப் 
புராணம்போற் சுவைசொற் சுவைபெருக பரஞ்சோதி 
முனிவன் புவிதழைந்து கதியேறப்பொற்புச் 

செய்தனனே ” - ருயரு 
ஆகத் திருவிருத்தம் கூ கூளகாய 

சொக்கலிங்கம் துணை . 


“ யிக்கை முதாற்முதற் சுவைவாகு வடித்திடு சீனிநாற் 
முற்கனியா யறுள் முத்தமி ழோதினன் முத்தியின் 

மேவுவனோ 
கற்களிறே முருகற்கு முன்னாகிய கற்பகமே நிதியே 
திற்கனிசீற் மதுரைப் பதிமேவிய சித்திவி நாயகனே. " 


குறிப்பு : 

மதுரையில் எழுந்தருளியுள்ள சோமசுந்தரக் கடவுளின் அறுபத்து 
நான்கு திருவிளையாடல்களைக் கூறும் நூலாகுமிது . மூன்று காண்டங் 
களையுடையது . மதுரைக்காண்டம் , கூடற்காண்டம் , திருவாலவாய்க் 
காண்டம் என்ற மூன்றற்கும் 3362 திருவிருத்தங்களைக் கொண்டது . 
பாடபேதங்கள் மிகுதியாய்க் காணப்படுகின்றன . அச்சாகியுள்ளது. 
கடைசி இரண்டு ஏடுகளில் பாண்டிய வமிசாவளியும் , ஒவ்வொரு 
பாண்டியன் நாளிலும் என்னென்ன திருவிளையாடல்கள் நிகழ்ந்தன 
என்றும் குறிக்கப்பெற்றுள்ளவை குறிப்பிடத்தக்கது . 


வரிசை எண் : 1192 


சுவடி எண் : 979 


விருத்தகிரீப் புராணம் உரையுடன் 
ஏடுகள் : 210 , ஏட்டின் நிலைமை : புறப்பகுதி புகை 

, 
படித்துள்ளது . | பக்கத்திற்கு ! 6 - 7 வரிகள் . 

அளவு : 


16 


122 

தமிழ்ச் சுவடிகளின் 
40X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 6,500 . 
ஆசிரியர் : ஞானக்கூத்த சிவப்பிரகாச தேசிகர் . முழுமை : 
முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

.. திருவுங் கல்வியுஞ் சீருந் தழைக்கவுங் 
கருணை பூற்கவுந் தீமையை காய்க்கவும் 
பருவ மாய்நம துள்ளம் பழுக்கவும் 
பெருகுமா ழத்துப் பிள்ளையைப் போத்துவாம் ." 


* 


* 


* 


திருமாலு நான்முகனுந் தேவர் கோவும் 

தேவர்களும் யாவர்களுஞ் சிந்தை யாலு 
மருவாய் மறையாலு மளவை யாலு 

மளப்பரிதா யகண்டிதமாய் நின்ற மூர்த்தி 
யுருவாய் கிரிவடிவா யனந்த கோடி 

யொளியுடைய கொடுமுடிக ளாகி நின்ற 
பெருவாழ்வைத் திருமுதுகுன் றுடையான் றன்னைப் 

பெருங்கருணை யாளனையாம் வணங்க லுற்றாம் . 
முடிவு : 

திங்கள் மும்மழைப் பெய்யச் செழும்புவி 
பொங்கி வாழப் புரவல னோங்குக 
நங்கள் சங்கரன் பூசை நலம்பெற 
சங்க ரன்னடி யார்கள் தழைக்கவே . " 

மா தமூன்று மழை பெய்ய பூமியெங்கும் 
பொங்கி வாழ்க . ராசாக்கள் வாழ்க . சிவபூசை நலமாகச் 
செய்து முடிக்க சிவனடியார்களெங்கும் நிறைந்து வாழ்க 

-நய 
சிவமயம் . சசிவன்னச் சருக்கம் முற்றும் . ஆகச் சருக்கம் யஎக்கு 

திருவிருத்தம் சாகூயஉ . திருச்சிற்றம்பலம் , 


என்றது 


என்றவாறு . 


காலம் : ( Colophon ) 

விகுறுதிக காற்திகைமீ உயகூ s விசாக நட்செத்திரம் 
ஆதிவாரம் திரையோதெசியுங் கூடின புண்ணிய தினத்தில் 
வீரபங்கயம் சப்பாணிப் பிள்ளை குமாரன் அருணாசல பிள்ளை . 


123 


6 -வது தொகுப்பு 


அருணாசல பிள்ளை குமாரன் கருப்ப பிள்ளைக்குக் கூடமலையி 
லிருக்கும் பழனி அய்யர் பெரியெரிப் பள்ளிக்கூடமானபடியி 
னாலெ விருத்தகிரிப்புராணம் எழுதி நிறைவேறினது . 

முற்றும் . 
வீரபயங்கரம் அய்யனார் முனியப்பார் துணை . அம்பாயிரம்மன் துணை . 


குறிப்பு : 

இது எமது 268 - ம் எண்ணுள்ள சுவடிபோன்றது . பிற குறிப்பு 
களை Vol. I , D. 473 , பக்கம் 380 - இல் காண்க . இச்சுவடியில் பின்னர் 
காணப்படும் ஏட்டில் உள்ள சருக்கங்கள் . 
பாயிரம் 

சுவேதச் சருக்கம் 

உய 
கிரிச்சருக்கம் 

கூயகூ 

அன்பர் பூசைச் சருக்கம் யாரு 
தலச்சருக்கம் 

சிவபூசைச் சருக்கம் சாயச 
தீர்த்தச் சருக்கம் உயஅ 

விபூதிச் சருக்கம் 
விதற்கணச் சருக்கம் 

உலக 

ருத்ராட்சச் சருக்கம் யஎ 
விபசித்துச் சருக்கம் சயரு கீற்திச் சருக்கம் 

ய 
அகத்தியச் சருக்கம் 

கோபறுவதச் சருக்கம் நீங 
கலிங்கச் சருக்கம் 

உய 

சசிவன்னச் சருக்கம் கூய 
கலிவலிச் சருக்கம் 

உய 


யாரு 


யஅ 


ஆக சருக்கம் யஉக்குக் கவி சாங்க. 


வரிசை எண் : 1193 

சுவடி எண் : 911 
வைகுந்த அம்மானை 
ஏடுகள் : 35 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் முறிந் 
துள்ளன . . 

பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . அளவு : 30 X 2.5 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 850 . 
ஆசிரியர் : அரியயனனந்தன் . முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

காப்பு . 
வாரிசூ ழுலகு தன்னில் மன்னுயிர் துதிப்ப வேண்டி 
சீரிய தமிளி னாலே தெரிந்துநா னம்மானை பாட 
ஆரியய னைந்த நாமன் அச்சுதன் கமலக் கண்ணன் 
பாரிய மேக வண்ணன் பச்சைமால் பதமே காப்பு . 


124 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் . 


ஓங்குரு வாள வென்று உலகெல்லா மகல நீக்கிப் 
பாங்குட னஞ்சு பேரும் பத்தினி துறோப் தையு 
மீங்குள்ள கரும மெல்லா மெள்ளள வாசை யற்றுத் 
தீங்கிது சிகமென் றெண்ணித் திரவியில் நடந்த ஞாயம் 


முடிவு : 


அரிகரி ராமா வென்றா லகன்றிடுங் கொடிய பாவ 
மரிகரி ராமா வென்றால் அனேகமாஞ் செல்வஞ்சேரும் 
அரிகரி ராமா வென்றால் அரங்கமு மிகுந்து வாழும் 
அரிகரி ராமா வென்றால் அவர்கள் மெய் ஞானியாமே ” 

- ா அய 


வைய்குண்டம் யெம்பாக்கு வைய்குண்டந் தாருமய்யா 
நோயுண்ட மாலயுந்த னெடியமால் சரனம் போத்தி . 

வைய்குண்ட விருத்தம் - அய - ம் முற்றும் . 
சிவசங்கரன் ஏடு . எடுத்தவன் படித்துப் போட்டு குடுக்கவும் . 


காலம் : ( Colophon ) 


“ மந்த வாரமும் வைய்குண்ட மாலுக்கு 
எந்த வாரம் மீடல்ல வென்றுதான் 
அந்த வாரமு விரத மனுட்டித்து 
இந்த வாரம் யெழுதி முகிந்ததே . 


அக 


குறிப்பு : 


இது பாரதக் கதையினைப் பின்பற்றியது . பாண்டவர்கள் 
துரோபதையுடன் வைகுந்தம் சேர்ந்த பகுதியினைக் கூறுவது 
அம்மானை என்றிருப்பினும் மற்ற அம்மானை போலல்லாது விருத்தப் 
பாவினாலாகியுள்ளது . 181 விருத்தப்பாக்களை உடைய இந்நூலில் 
20 வது ஏடு இல்லை . தென் வீரையாம்பதியார் இயற்றிய வைகுந்த 
அம்மானையினும் வேருயது . அச்சிட்டிருப்பதாகத் தெரியவில்லை . 


> 


6 - வது தொகுப்பு 


125 


கதை 
வரிசை எண் : 1194 

சுவடி எண் : 965 
அல்லி அரசாணி அம்மானை 
ஏடுகள் : 108 . ஏட்டின் நிலைமை : மிக மிகப் 
பூச்சியரித்த நிலை . பக்கத்திற்கு : 10 வரிகள் . அளவு : 
43X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
4000 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
அத்த ( ன் ) திருமக ( னே ) ஆனைமுக வேதியனே 

... நல்லாள் புத்திர .. 
வித்தனை நான்பாட வினாயகருங்க ... 
சித்தம் பொருத்தருளுஞ் செல்வ ... 
பேழை வகுத்தோனே பெருச்சாளி 
ஏழை தமிள்ப்பாட என்னாளும் வந்து தவ 
சூரனை வென்ற சிவசுப்பிரமணியா சரணம் 

... க்குந் தெய்வ சூடாமணி . 
முடிவு : 
அய்வரும் ... ... அருந்தவர் புல்லோர்வாளி 
தெய்வமும் நெரிப்பூவாளி தபஞ்செய்ய புரையோர்வாளி 
பைவருஞ்சமையும் பார்தனிலுள்ளோர்வாளி 
துய்யதோர் தர்மற்வாளி சொன்னவர் வாளிதானே . 
அரி அரி நமசிவா யென்றஞ்சு மூன்றெ ழுத்தை யோதி 
அரி அரி என்று என்னை ஆண்டமா யவரே அய்யா 
அரி அரி யென்றும் உந்தன் அடுமைகள் துதிகள் செய்ய 
அரி அரி மலர்த்தாள் தந்து அடியாரை லெட்சிப்பீரே . 
காலம் : ( Colophon ) 
க 0உய- மார்களிமீ உயஉ செவ்வாய்க்கிழமை 

... அல்லியரசாணிக்கதை . முருகப்பன் ரெங்கனாதன் 
........... கதை எழுதி முடிந்தது , 

முற்றும் . 
நன்றாக ....... இப்படிக்கு ரெங்கனாதன் . 


126 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

ஏடுகள் மிகமிகச் சிதிலம் , முதல் ஏடு பாதி தான் உள்ளது . இது 
சிறுகதைப் பகுதியினைச்சாரும் . இது அச்சாகியுளது . முகப்பு ஏட்டில் 
ஒரு சிறு துண்டு மட்டுமே உளது . அதில் 4 - வது வரியில் சொக்க 
நாயகர் என்றும் , 5 - வது வரி கஉயளு காற் ...... என்றுமுளது . 


வரிசை எண் : 1195 


சுவடி எண் : 922 


ஆலம்நபி கதைப்பாட்டு . 


ஏடுகள் : 47. ஏட்டின் நிலைமை : நல்லநிலை . பக்கத்திற்கு : 
5 வரிகள் . அளவு : 18.5 x 2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் , 
கி . எண்ணிக்கை : 500 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


ஆலம் படைத்தவனே புகளா நிறைந் தோனை 
காவல் வளந்தேறயென் நாயனே காத்தருள்வாய் . - க 


ஆதியா றுன் தூதர் மருகான் அலியாரும் 
நீதியச உசனார் காதமும் நித்தமும் போத்தி 

செய்வேன் . 
முடிவு : 


வாசமக நாரெ விட்டிருக்கமனது பொருந்துமோ 
வையகத்தில் பேதை மடந்தை யார் தனித் திருந்தால் 

பொழுதுவிடியுமோ 
விடியாது காண நேத்தை தின்றங்கள் பொருக்கு 

தில்லை நெடியோன் . 
குறிப்பு : 


இது கதைப் பகுதியைச் சாரும் . ஆலம் நபி என்பாருடைய 
கதையினைப் பாடலாகத் தருவதாகுமிது . பிழைகள் அதிகம் . 
அரபுச் கொற்கள் கலந்துள்ளன . முதல் 2 ஏடுகள் இல்லை . 3 - வது 
ஏட்டில் • தானவனெப் பொத்தும் , சாகிப்புதான் என்றுளது . 
4 - வது ஏட்டில் ஆதியே துணை என்பதுடன் நூல் தொடங்குகிறது . 


. 


6 - வது தொகுப்பு 


127 


வரிசை எண் . 1196 


சுவடி எண் : 


862 


தருமர் கதை 
ஏடுகள் : 57. ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சியரித் 
தும் ஓரம் ஒடிந்தும் உளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . 
அளவு : 27 x 2 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
800. ஆசிரியர் : அறியக் கூடவில்லை . முழுமை : முழுவதும் 
உள்ளது . 


தொடக்கம் : 

காப்பு 
சிந்தையுந் தெளிந்துதேரி தெய்வமே கெதியென்றேன் 
வந்தவரஷ்த்த னாபுரத்தில் வாழ்ந்துமே அரசுசெய்து 
பந்தமாய் மாயோன்பாதம் பரிவுடன் மனதிலெண்ணி 
தொந்திஐங் கரன் துலங்கும் தொப்பைவினாயகன் 

காப்புதானே 
சிவமயம் . 


நூல். 


முந்தி யுதித்த வினாயகனார் கையில் முக்கண னாருடன் 
தொந்தி வயத்து வினாயக னானெ நான் சொல்லுரேன் 

பஞ்சவர்க்கு 
வையகந் தன்னிலே விளங்குதற் குந்தம் வாலை 

சரஷ்பதி வாலையம்மாள் 
வாம நறுளுங் குருபரனா. வள்ளி பங்கனைத் தெய்வானை 

நாயகியே 
தர்மர் கதையென்று நான் பாட எந்தன் வற்மவினையே 

அகற்றிடுவாய் 
முடிவு : 

பாண்டிய குலாதிபன் பறவான முத்தருளப் 
பாலன்சட் டாம்பிள்ளை பண்ணுந் தமிழ் வேண்டிய 
வைகுன்றக் கும்மிதனைப் பாட வேயருள் செல்வ 

மிகவாழி 
யிந்தக் கதையை யெழுதிப் படித்தோர்கள் 
யின்ன பதினாறாய் தான் வாழ்வர் 


128 


தமிழ்ச் சுவடிகளின் 


சந்தோஷ மாகவே வைகுன்றக் கும்மியை 
சாற்றினேன் எல்லோருந் தான் 
கந்தன் கனபதி வாழியரோ 
நல்ல கையிலைமலை யிஷ்பரன் தாள் வாழி 
செந்தமிழ் தருமனும் வாழியதே நல்ல 
செந்திருமால் உமையாள் பார்வதி வாழி 
வைகுன்ற வாழியதே . 


.. . 


குறிப்பு : 

மிகமிக எளிய நடையினைக்கொண்ட இந்நூல் மிகுந்த பிழைகளைக் 
கொண்டுளது . பஞ்சபாண்டவர்களில் முதல்வரான தருமபுத்திரரது 
கதையைக் கூறும் நூலிது . அச்சிட்டிருப்பதாகத் தெரியவில்லை . 


வரிசை எண் : 


1197 


சுவடி எண் : 


733 ( a ) 


பஞ்சதந்திரக் கதை 
ஏடுகள் : 148 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 
41x3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 
5000 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


பாடலிபுரமென்ற ஒரு பட்டணமுண்டு . அந்த பட்ட 
ணத்து ராசாவின் பேர் சுதெரிசனநென்றோர்ராசா . அந்த 
ராசாவானவர் தற்மபரிபாலனம் பண்ணிக்கொண்டிருப் 
பார் . அவருட குணமும் , புகழும்ங்கீர்த்தியும் விவேதமும் 
பதிவிருதையான ஸ்திரியும் சங்கீத சாயுச்சியமுடையவன் . 
தௌத்துலே தயிரியமுடையவன் . தற்மத்தையுடையவன் . 
தனலெட்சுமி , தானியலெட்சுமி அஷ்ட . அயிசுவரியமுடைய 
வன் . உறைமுரையிடத்தில் தெயவும் , ராணுவத்தாரிடத்தில் 
பட்சமும் , துற்மாற்காளிடத்தில் கோபமும் , சற்புத்திறா 
ளிடத்தில் வனக்கமும் ... 


6 - வது தொகுப்பு 


129 


யாக 


முடிவு : 

ஆகையாலே கண்ணாலே கண்டாலும் மனதினாலே 
விசாரியாமல் செயிதால் யிம்மைக்கிப் பழியும் வறுமைக்கிப் 
பாவமும் உயிற்குச் சேதமும் வரும் . நண்ணா விசாரித்து 
செய்தால் தற்ம்மமும் , 

தற்ம்மமும் , தானமும்ப்புகழும் , கீர்த்தியும் 
திரவியம் யிதெல்லாம் வருமென்று புருஷனுக்கு 
செனனி சொல்லுவாளென்று சோமசன்மறாகிய பிறாமணன் 
சொல்ல இந்த அஞ்சுவகை தந்திரத்திலேயும் ராசாகுமாரற் 
கள் கேட்டு மிகுந்த விவேகமுடையவர்களாய் சந்தோஷ 
மாய் வாழ்ந்துயிருந்தார்கள் என்றவாறு . 

சந்தோஷகாரி கதை முஷ்த்தும் . 

ஸ்ரீ ராமஜெயம் 


. 


குறிப்பு : 

ஐந்து தந்திரங்களான மித்திர பேதம் , சுகிர்லாபம் , சந்திர 
விக்கிரமம் , லப்தஹாணி , அசம்பிரேஷ்ய காரியத்துவம் ஆகியவற்றை 
விளக்கும் கதைகளான தால் இது , பஞ்ச தந்திரக் கதை என்று பெயர் 
பெற்றது . இது செங்கற்பட்டு ஜில்லாவில் நீதிபதியாக இருந்த 
தாண்டவராய முதலியார் இயற்றிய பஞ்சதந்திரத்தின் வேறானது . 


வரிசை எண் : 1198 

சுவடி எண் : 733 ( b ) 
விக்கிரமாதித்தன் கதை 
ஏடுகள் : 154 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 41 x 3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 4000 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 

முழுவதும் 


உள்ளது . 


உள்ளது . 


குறிப்பு : 


இந்நூல் 732 ( b ) சுவடியைப் போன்றது பிறவற்றை அங்கு 
காண்க . 


17 


130 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1199 


சுவடி எண் : 732 ( a ) 


வேதாளக் கதை . 
ஏடுகள் : 115 ( 1-115 ) . ஏட்டின் நிலைமை : நல்ல 
நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 
43X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 2300 . 
ஆசிரியர் : கவிக்களஞ்சியம் என்னும் புலவர் . முழுமை 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


அல்லா உன் உதவி செய்யவும் . 


வேதாளங் கதை . 


பரமேசுபரனும் பார்பதா தேவியும் சிங்காதனத்திலே 
யிருக்கிறபோது சுவாமியைப் பார்த்து பார்வதா தேவி 
சொன்னது . சுவாமி நீங்கள் நமக்கு யிந்த அன்பத்தாறு 
தேசத்திலே யாதாமொருவர் அறியாத கதையாய் எனக்கு 
நீங்கள் ஒரு கதை சொல்ல வேண்டுமென்று சுவாமியைக் 
கோட்டவிடத்திலே அந்தப்படியே அன்பத்தாறு தேசத் 
திலே ஆறுமொருவர் அறியாத கதையாய் அப்படித்தானே 
சொல்லுகுறேனென்று சுவாமி சொன்ன சேதி கேட்டு ,, 
பணிவிடை பண்ணுகிற பிராமணன் , சுவாமி சொல்லுகுற 
கதையைக் கேட்கவேணு மென்று கேட்டுக்கொண்டு இது 
அறிய வேணுமெ அந்தக் கோவிலிலே , ஒரு பக்கத்திலே 
ஒளிஞ்சுக்கொண்டு திருக்காப்புக் கொண்டுப்போட்டுப் 
போகிறவன் யிந்தப் பிராமணன் இருந்தது அறியார்கள் . 


முடிவு : 


இந்த வேதாளக் கதை பூருவம் சுவாமி யீசுபரிக்குச் 
சொன்ன கதையை யெழுதினோரும் , படித்தோரும் , படிக்கச் 
சொல்லி பத்துதிரம் கேட்ட பேர்களும் , சகலரும் அதிக 
சம்பத்துடனே பட்டாபிஷேகம் இருந்து பிறகு சிவ 
னுடைய பாதம் பேரு பெறுவார்கள் .. இந்தக் கதை 
பரமேசுபரன் பார்வதா தேவிக்கு அருளிச்செயித கதை . 


6 - வது தொகுப்பு 


131 


அந்தக் கதையை விக்கிரமாதித்தனுக்கு வேதாளஞ் 
சொன்னது யென்றவாறு . இருபத்தஞ்சாங்கதை வேதாள 
கதையெழுதி நிறைந்ததும் முத்தும் . 


காலம் : 

பாவாளு ஆனிமீ 15 - ந்தேதி நயன சோதி மஷ்த்தான் 
சாயபு அவர்கள் வேதாளங் கதை மேல்ப்படினு சுவாமி 
யானை கையெழுத்து . 


குறிப்பு : 

விக்கிரமாதித்த மன்னனிடம் வேதாளம் சொன்ன இருபத் 
தைந்து கதைகள் . பரமசிவன் பார்வதி தேவியோடு ஏகாந்தமா 
யிருக்கும்போது சொன்ன கதைகளைக் கோயில் அர்ச்சகர் மறைந் 
திருந்து கேட்டதால் அவரை வேதாளமாகும்படிச் சபித்தார் , அவ் 
வேதாளம் சாபவிமோசனம் பெற விக்கிரமாதித்தனிடம் அக்கதை 
களைச் சொன்னது . இதில் 25 கதைகளிருக்கின்றன . வசனநடையில் 
உள்ளது . 

அச்சிடப்பட்டுள்ளது . ஆசிரியர் பெயர் தெரியவில்லை 
யாயினும் , எமது நூலகச் சுவடி காட்டலாக்குப் பகுதி || 475 - ம் 
பக்கத்தில் கூறப்பட்டுள்ள 117 - ம் சுவடியிலுள்ள 42 - ம் செய்யுளால் 
இதனையும் இயற்றியவர் கவிக்களஞ்சியம் என்னும் புலவராதல் 
வேண்டும் . இவர் புதுப் பாகையில் கருப்பன் என்பாரது புதல்வன் 
என்பர் . இவர் செய்யுளாகப் பாடினர் என்பர் . 


வரிசை எண் : 1200 

சுவடி எண் : 732 ( by 
விக்கிரமாதித்தன் கதை 
ஏடுகள் : 129 ( 116 - 244 ) . ஏட்டின் நிலைமை : நல்ல 
நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . 

அளவு : 
42X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 2600 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

விக்கிரமாதித்தனிருந்து ராச்சிய பரிபாலனம் பண்ணு 
கிறபோது அவன் பட்டணம் மகா அலங்கிறுதமாய் மாசம் 


132 

தமிழ்ச் சுவடிகளின் 
மும்மாரியும் பெய தர்மத்தினாலே ராச்சிய பரிபாலனம் 
பண்ணிக்கொண்டு யிருக்கிற நாளையிலே சாந்தசீல ரிஷி 
பொருட்டாக வேதாளம் வசியமாய் அன்பத்தாறு தேசத் 
திலே உள்ள ராசாக்களுங் கப்பங் கொடுத்துவர இப்படி 
ராச்சிய பரிபாலனம் பண்ணிக்கொண்டு இருக்கிற 
நாளையிலே தேவேந்திரன் சபையிலே ஊர்வசி ரெண்டு 
பேரும் நடனம் பண்ணினவிடத்திலே யிந்திரன் பார்த்து 
இந்த ரெண்டு பேரிலே சாமாற்தியமுள்ளவள் யெவள் 
யென்று சொல்ல யிந்த சபையிலே யிவர்கள் திராணி 
பாத்துச் சொல்லுங்கோள் என்று கேட்டவிடத்திலே சபை 
யிலே இருந்தபேர் சொல்லுகுறார்கள் . 


முடிவு : 

நீங்கள் சொன்ன கதையைப் படித்த பேரும் , கேட்ட 
பேரும் , எழுதினபேரும் புண்ணிய லோக முண்டாகி 
அஷ்ட்டா அயிசூரியமுண்டாகி நீடுழி காலம் வாழ்வார் 
களென்று சொன்னளவிலே திவ்விய ரூபமான சிங்காதனம் 
தெய்வலோகமே போச்சுது . கன்னியள் முப்பத்து ரெண்டு 
பேருமாக கயிலாச கிரியிலே பார்பதாதேவி யண்டையிலே 
போய் ஊழியப் பெண்களாய் போய்ச் சோந்தார்களென்ற 
வாறு . முப்பத்து ரெண்டு 

பதுமைக்கதை யெழுதி 
முடிந்தது . 

முத்தும் . அல்லா உன் உதவி செய்வானாகவும் 
காலம் : - ( Colophon ) 

பரவா வைய்யாசி மீ உயஅ - ந் தேதி . இந்தப் 
பதுமைக்கதை நயன சோதி மஷ்த்தான் சாயபு அவர்கள் 
குமாரன் காதரு சாயபுனுட பொஷ்த்தகம் . 
குறிப்பு : 

போஜராஜன் என்னும் மன்னன் விக்கிரமாதிந்தனுடைய 
சிம்மாசனத்தில் ஏறச்சென்றபோது , அச்சிம்மாசனத்தில் 32 படிக 
ளிலுமிருந்த 32 பதுமைகளும் அவனை ஏறவொட்டாமல் தடுத்து 
அவனுக்கு விக்கிரமாதித்தனுடைய வீர தீர பராக்கிரமங்களை எடுத்துச் 
சொல்லிய கதையாகும் . 

கதையாகும் . முப்பத்திரண்டு பதுமை 
இதற்கு மற்றொரு பெயரும் உண்டு . 


கதை என 


6 - வது தொகுப்பு 


133 


இதன் ஆசிரியர் பெயர் தெரியவில்லையாயினும் வேதாளக்கதை 
எழுதிய புதுப்பாகை என்னும் ஊரிலிருந்த கருப்பன் என்பவரது 
மகனான கவிக்களஞ்சியம் என்பவராக இருக்கலாம் என்று குறிப்பிட 

டமிருக்கிறது . இந்நூல் 12 - ம் நூற்றாண்டில் சோமதேவ பட்டர் 
வடமொழியில் இயற்றிய கதாசரித சாகரம் என்னும் நூலிலிருந்து 
எடுத்தெழுதப்பட்டது என்றும் , பைசாச மொழியில் குணாட்டியர் 
எழுதிய பிருகத் கதையே கதாசரித சாகரத்திற்கு முதல் நூல் என்றும் 
கூறுவர் . தமிழில் முகம்மது இஸ்மாயில் சாகிபு எழுதியதாகத் 
தெரிகிறது . பழைய அச்சு நூல்களில் ஆசிரியர் பெயர் அறியக்கூட 
வில்லை . இது அச்சிடப்பட்டிருக்கிறது . 


நாடகம் 


வரிசை எண் : 1201 


சுவடி எண் : 863 


சாத்தூர் நொண்டி நாடகம் 
ஏடுகள் : 17. ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சியரித் 
துளது . பக்கத்திற்கு : 3-7 வரிகள் . அளவு : 33X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 350 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
தோரணத் தரசர் கோடி சூழ்ந்திடுங் களரி மீதில்க் 
காரணத் தாலே நொண்டி கதைதனை விரித்துப் பாட 
வாரணத் தானும் வெள்ளை வாரணத் தானு முன்னூ 
லாரணத் தானுஞ் சாத்தூ ரப்பனுங் காப்ப தாமே ” 


நூல் . 


விமலை திரிபுரை யிமைய மலைமகள் 
கமலை யுமையவள் கெவுரியாள் 
காமியா ளபிராமி யாள் துணையே தந்தானனா 
கடலை பொரியவல் விடலை பயறொடு வடைய முதுசெய 
கடவு ளார்கற் கடாசல விக்கினேசு பரனே 

தந்தானனா 


134 


தமிழ்ச் சுவடிகளின் 


- ங 


தூயா சிங்குளல் வாயா வெங்கிடா மாயா தன்புகள் 

பாடவே 
துதிக்கு மதகரி துதிக்கை யார் துணை யேயென் 

னாளுமே தந்தானனா 
முவு : 
அடிசேலைக்குங் கைக்கு முபசார மென்னடி பெண்ணே 

எந்தன் காலுக்குங் கைக்கும் வரந்தரச் 
சொல்லடி மின்னே தந்தனான ததானானா 
மின்னனையார் பாரில் நொண்டி மெலிவெல்லாஞ் 

சொன்னேன் காளி 
சன்னதி வாசல் நேரே தவசுக ளிருந்தார் பெண்க 
ளன்னவள் வரங்கொடுத்தா ளாண்பிள்ளைச் சிங்கனான 
கன்னியர் கற்பினாலே காலமு மிடறும் போமே ” 


குறிப்பு : 

இசைநூற் பிரபந்தமென்று சொல்லப்படுவது நொண்டி 
நாடகம் . நாடக வகையைச் சார்ந்தது . ஒருவனே இருந்து தானே 
தன் வரலாறு கூறுவது . காமவலையில் சிக்குண்ட கள்வன் காமக் 
கிழத்தி பொருட்டுத் திருடச் சென்று சிக்குண்டு , அரசனால் மாறுகால் 
மாறுகை வாங்கப் பெற்று இறையருளால் அவை வளரப்பெற்று , அக் 
கடவுளை நெஞ்சுருகப் பாடி பாவமன்னிப்புப் பெற்றுத் திருந்தியது . 
ஆடுகின்றவன் காலை நொண்டி கட்டிக்கொண்டு ஆடுவதால் இதற்கு 
ஒற்றைக் கால் நாடகம் எனவும் மற்றொரு பெயர் உண்டு . 

17 - ம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 18 -ம் நூற்றாண்டின் முற் 
பகுதியிலும் எழுந்த இந்நூல் , ஊற்றுமலை மறவன் , விசயாபுரி முற்று 
கையில் திருடிச் சாத்தூர் கோயிலில் வழிபாடியற்றியது . அச்சாகி 
யிருப்பதாகத் தெரியவில்லை . 


வரிசை எண் : 1202 . 


சுவடி எண் : 790 ( a ) 


வேங்கடேச ரெட்டப்ப நாயக்கன் பேரில் 

சமுத்திர விலாசம் . 


ஏடுகள் : 34. ஏட்டின் நிலைமை : ஏடுகள் ஒடிந்தும் , 
சிதைந்தும் உள்ளன . பக்கத்திற்கு : 4-7 வரிகள் . அளவு : 


6 - வது தொகுப்பு 


135 


38 x 2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 
800 . ஆசிரியர் : கடிகைமுத்துப் புலவர் . 

முழுமை : 
து . 


முழுவதும் உள்ள 


தொடக்கம் : 

காப்பு . 
விருதிடு கரணராசன் வேங்கடேசுர எட்டேந்திர 
வொருதிட புருடன் கீர்த்தியுயர் சமுத்திர விலாசங் 
கருதிடத் தமிழால் சொன்னேன் கயமுகத் தரக்கன்வீழப் 
பொருதிடர் களையத் தாக்கும் புகர்முகக் களிறு 

காப்பாம் . 


நூல் . 


பார்பொருந்திய மேன்மை தங்கிய பாரதிண்புய 
பூதரன்பங்கை யாசன மங்கைமேவிய சங்கபாணிரு 

காத்தவன் 
கூர்பொருந்திய வேலெடுத்த குமார எட்டன் வரத்தினாற் 
குவலையத்தரசு செயமுளைத்த நயகுணவி தட்சண 

விபேகவான் 
கார்பொருந்திய கொடையினானழ குகண்டு மாதர்மட 

லெழுதவே 
காமனைப் பொருது சோமனைக் குடைகவித்த ராச 

துரந்தரன் 
வேர்பொருந்திய தாருவின் புடைமேவு மிந்திர னாமென 
வெங்கரா சலதந்தி யெறிய வெங்கடேசுர எட்டனே . 


முடிவு : 
மண்டலிகன் வாழி யவன் மகவாஞ் செகவீரெட்டமனும் 

வாழி துரைகள் கிளைஞர் பிள்ளைமாரும் பாரிவாரமு வாழி 
யண்டர் தமக்கோ ரமுதாகி யவனிதனக் கொப்பாகிய 
மைந்த வாழிவாழி யெங்கோ ளனிந்தவாழி வாழியதே . ” 

-கூகூ 
வேங்கடேசு ரெட்டப்ப நாயக்கரவர்கள் பேரில் சமுத்திர 
விலாச முற்றும் . 

சண்முகவேலு துணை . 
சண்முகசுந்தரம் எழுதினது சமுத்திரவிலாசம் . 


136 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 
இந்நூல் 

எட்டையபுரம் ஜமீன் தாராகிய வெங்கடேசுர 
எட்டப்பன் மீது கடிகைமுத்துப் புலவராற் பாடப்பட்டது . இது 
சமுத்திரத்தையும் , அவ்விடம் திகழ்கின்ற பொருளையும் பார்த்துக் 
கூறும் வண்ணம் , தலைவி பிரிந்து வருந்துவதைப் பாராட்டிக் கூறுவது . 
இந்நூலில் மடக்கும் , சிலேடையுமே மிகுதியாக உள்ளன . இந்நூல் 
அச்சிடப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 1203 


சுவடி எண் : 790 ( b ) 


காமரச மஞ்சரி . 


ஏடுகள் : 29 . ஏட்டின் நிலைமை : ஏடுகள் ஒடிந்தும் , 
சிதைந்தும் உள்ளன . பக்கத்திற்கு : 6 - 8 வரிகள் . 

. 
அளவு : 38 x 2.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 700 . ஆசிரியர் : கடிகை முத்துப் 
புலவர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

காப்பு 
ன்னிலங்கொண் டாடுவேங்க டேசுரெட்ட 

மேந்திரன் மேல் 
மன்னிவழர் காமரச மஞ்சரிக்கு - மின்னுமுடி 
கம்பகும்பத் தானையொரு கையில்வைத்துப் பந்தாடுங் 
கம்பகும்பத் தானைமுகன் காப்பு . ” 


நூல் . 


பார்பூத்த பெருதாத தெய்வப் பரந்தாமன் 
கார்பூத்த வேலை கடைந்தநாள் - சீர்பூத்த 
செய்யதிரு வுடனே தெள்ளமுதம் வந்துதிப்பத் 
துய்யமதி மேலாகத் தோன்றுதல் போல் - வையகத்தைத் 


முடிவு : 

நித்திய கலியாணம் நிறைவேறக் கூடினான் 
உத்தமனை நானுமுளத் திருத்திட மத்த 
சுகமுந் தயவும் வரதோய்ந் தேனிதுவே 
பகருஞ்சுக சோபனம் . முற்றும் . 


6 - வது தொகுப்பு 

137 
காலம் : ( Colophon ) 

இராச்சதா கார்த்திகைமீ 4 - ந் தேதி ஞாயிற்றுக் 
கிழமை நவமியும் சதையமும் கூடிய சுபதினத்தில் 
சிவகெங்கையிலிருக்கும் அருணாசலம் பிள்ளையவர்கள் மகன் 
மாசிலாமணியா பிள்ளை ஏட்டுப் புருதிக்கியிணங்க ஷ 
ஊரிலிருக்கும் சண்முகசுந்தரம் பிள்ளை மகன் சுப்பிர 
மணியன் எழுதப்பட்ட இஃது காமரச மஞ்சரி முற்றிற்று . 

ஸ்ரீமன் நாராயணசுவாமி சகாயம் . 
குறிப்பு : 
இந்நூல் வேங்கடேசுரெட்டப்பன் மீது பாடியது . 

இவர் 
எட்டையபுரம் ஜமீந்தாராவார் . இதனைப் பாடியவர் கடிகைமுத்துப் 
புலவர் என்பவர் , இந்நூல் இன்பச்சுவையுடன் சொல்லணி நிரம்ப 
உடையது . இந்தப் பிரதி முழுவதும் உள்ளது . 


வரிசை எண் : 1204 


சுவடி எண் : 790 ( c ) 


சேதுபதிபோல் வண்ணம் 
ஏடுகள் ! 2 . ஏட்டின் நிலைமை ; ஏடுகள் ஒடிந்தும் , 
சிதைந்தும் உள்ளன . பக்கத்திற்கு : 7 வரிகள் .. 

அளவு : 
38x2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை ; முழுவதும் 
இல்லை . 
தொடக்கம் : 
" தான தனந்தன்னா தன தந்தனனாத தனதான தந்தன 
தானதந்ததான தந்தான தான நாடியசண்டனையே 
அடல்கா பிரசண்டனையே பிறைநாறு மாச.ை. 

யானையே . " 
முடிவு : 

கூறுமலங்கினமே மதிதான மலங்கினமே 
மேமுனை வேலனார் சொலு மேகவே வரு 

வாளையே யெனவுமெமேனி வாளையே . 
குறிப்பு : 

இது கேசாதிபாத அழகினைக் கூறுவது . அச்சிட்டிருப்பதாகத் 
தெரியவில்லை . இந்நூலின் இறுதியில் சங்கீத கீர்த்தனைகள் எழுதிய 

39 காணப்படுகின்றன . ஏடுகள் நல்ல சந்தமுடைய 
கீர்த்தனைகளாகக் காணப்படுகின்றன . 


ஏடுகள் 


18 


138 


தமிழ்ச் சுவடிகளின் 
வேதாந்த நூல்கள் 


வரிசை எண் : 1205 


சுவடி எண் : 806 ( a ) 


உபநிடதம் - உரையுடன் 


ஏடுகள் : 18 ( 21-38 ) . ஏட்டின் நிலைமை : நல்ல 
நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . 
அளவு : 30X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
800 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


மெய்யுடைய வடியார்மேல் விருப்புடையான் 

கருப்பூர விளக்குப் போலென 
பொய்யுடை யவருளப் போ தப் 

பொருளுடையா னருளுடையான் பொறியைந்தாலு 
மையுடைய மனத்தாலு மயக்குடையார் 

மதங்களைத் தாமதங்க ளாக்குங் 
கையுடைய முகமுடையா னகமுடையான் 

றனைக்கருத்தி லிருத்தல் செய்வாம் . ” 


( இ - ள் . ) சத்தியத்தையுடைய அடியார் மேல் விருப் 
பத்தையுடையவன் கருப்பூர தீபம் போல 


முடிவு : 


இருளகற்று நால்வேதத் துபநிடத 

மெண்ணான்கி னெங்கோன் சொன்ன 
பொருளதனை நெருக்கத்தே சௌபாக்கிய 

குருவென்னும் பொருளி னோடு 
மருளகற்றும் படியழுத்தி தமிழ்போலு 

மதனையொரு வழியெண் ணான்கா 
யருளகத்தி லிருந்துரைத்த வதிசயமே 
வதிசயமற் ( றறி ) கி லேனே. ” 


6 - வது தொகுப்பு 


139 


தங் 


( இ - ள் . ) அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணுகின்ற 
நாலுவேதங்களுடைய முப்பத்திரண்டுபநிஷத்துக்களில் 
லெடுத்து 

யெங்கள் சுவாமியாகிய வியாசமகாமுனி 
திருவாய்மலர்ந்தருளிய பொருளினைச் சௌபாக்கிய குரு 
வென்னும் பொருளினோடும் அடியேனுடைய இருதயத்தின் 
மருட்சி அகலும்படி அழுத்தித் தமிழென்று சொல்லப்பட்ட 
பாஷையில்ப்பொருளை ஒரு வழியாய் முப்பத்திரண்டு 
செய்யுளாக அருளானது உள்ளத்திலிருந்து சொல்வித்த 
அதிசயமே யதிசயமில்லாமல் மற்றோரதிசயம் அறியேன் 
என்றவாறு . 

இச்செய்கையுள் இந்நூலாசிரியர் 
குருவைப் புகழ்ந்து கூறியது . 

உபநிடத உரை முற்றிற்று . குருவே ரட்சியும் . 
தர்மமே நிச்சயம் . சிவமயம் . திருச்சிற்றம்பலம் . 
சிவஞான குரு தேசிகன் திருவடிகளே சரணம் . 

சிவாய குருவே துணை . முற்றிற்று . 
குறிப்பு : 

வியாச பகவான் வடமொழியில் கூறிய உபநிடதத்தினைத் 
தமிழிற் செய்தவர் சௌபாக்கிய குரு எனலாம் . 32 செய்யுட்களும் , 
பாயிரம் மூன்று செய்யுட்களும் குரு வணக்கம் இறுதியில் ஒன்பது 
மாக 36 செய்யுட்கள் உரையுடனுள்ளன . ஏடுகள் தலை தடுமாற்ற 
மாக உள்ளன . முதல் 20 ஏடுகள் இல்லை . 


கரு 


வரிசை எண் : 1206 

சுவடி எண் : 806 ( b ) 
உடலறிவிளக்கம் . 
ஏடுகள் : 11 ( 41 - 51) . ஏட்டின் நிலைமை ; நல்ல 
நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 9-10 வரிகள் . 

அளவு : 
30 x 4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
450. ஆசிரியர் : சங்கராச்சாரியர் . முழுமை : முழுவதும் 
இல்லை . 
தொடக்கம் : 
விடமருந்தி யமுற்தமுண்ட விமலநாதன் 

விரிசடையன் மதிசூடி மழுமானேந்தி 
டமருவும் பரைபுதல்வ னறுமுகவன் 
கந்தனிளவ லரிமருக நீறாறுதோளன் 


140 


தமிழ்ச் சுவடி களின் 


குடவயற்ற னுக்கிளைய குமரன் செவ்வேள் 

குசனைமற வாமல்நெஞ் சகமேபூண்டு 
உடலறியு விளக்கமென யுரைத்தேன் பாவுக் 

குதவியருள் புரியுமயன் றேவிகாப்பாம் . ” 
முடிவு : 
“ சினந்துயரத் தழுந்திமனக் கவலை நீங்கார் 

தெளிந்தகுருக் கேள்வியில்லாச் சிந்தையாளர் 
புனந்தனிற்காய் சருகருந்திப் பால்கொள்வோரும் 

பூசனைசெய் தரசாரக் கிரிகையோரும் 
யின ந்தழுவிப் பாசத்தோ டுழல்கின்றோரும் 

யின்பசுகந் தனியாக மோகத்தோடு 
மனந்தெளிந்து கண்டுகொள்ள மாட்டாரென்று 

மாமுவர் தாமுரைத்த வாறிதாமே . " • அச 


மெய்க்குருவுற் றுரைத்ததனைக் கேட்டெழுந்து 

மெல்லடியில் வீழ்ந்துவாய் புதைத்து நின்று 
பொய்க்குருவைப் போன்றியடி யேனுமிந்தப் 

புவியிலலைப் புண்டு திரியாம 
குறிப்பு : 

இது சங்கராச்சாரிய சுவாமிகள் அருளிச் செய்தது . உடற் 
கூற்றினை அறியும் தன்மையினைக் கூறுவது . முழுமையுமின்மையால் 
செய்யுள் எண்ணிக்கை அறியமுடியவில்லை . ! இதில் உள்ளது 
84 செய்யுட்களே . 39 , 40 - வது ஏடுகள் இல்லை . இதன் பின்னர் களவு 
வெளியாக்க என்னும் தலைப்புள்ள ஒரு மந்திர ஏடு காணப்படு 


கின்றது . 


வரிசை எண் : 1207 


சுவடி எண் : 


806 ( c ) 


அகஸ்தியர் சூத்திரம் பனிரெண்டு . 


ஏடுகள் : 3 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 39 x 4 
செ . மீ . எழுத்து : தமிழ் . . எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை : முழுவதும் 2.ள்ளது . 


141 


6 - வது தொகுப்பு 
தொடக்கம் : 
தாயான யுன்மனைத்தாயிப் பாதம் போற்த்திச் 

சாஸ்த்திறமோ ஆயிறத்து யிறனூ ருக்குள் 
தோயாத கருவொன்று மில்லை யப்பா 

சொல்லடக்க மாயுறைத்தே வழலை யொன்று 
காயாது மிதைக்குறிக்கி யிறநூறு சொன்னேன் 

கனிபோலே யிந்த நூல்ப் பனிரெண் டுக்குள் 
வாயாற சொல்லுகுறேன் வகாற மார்க்கம் 

மதியிறவி யண்டபிண்டம் வளமை கேளே . 


முடிவு : 
தானென்ற அண்டபிண்ட குருவே செய்யத் 

தவம்வேணும் சிவம்வேணும் தயவும் வேணும் 
வானென்ற அக்கினியா முப்பெத் தானம் 

மதிவேணும் விதிவேணும் வாச வேணும் 
நானென்ற ஆணுவத்தை யொடுக்க வேணும் 

நலமான சிவயோகம் நாட்ட வேணும் 
தேனென்ற சற்க்குருவெக் காற்க வேணும்ச் 

சித்தியாம் பன்னிரெண்டும் சிறக்கும் முத்தே . " -W2 

கலைனாயகித்துணையுண்டாகவேணும் . குருவே துணை . 
குறிப்பு : 

இது வைத்திய சாத்திரம் . அகத்தியர் அருளிய 1899 என்ற 
நூலைச் சுருக்கி 200 ஆகச் செய்தார் . அதன் சுருக்கமே இப் 
பன்னிரண்டு செய்யுட்கள் கொண்ட நூலாகும் . சிறந்த வைத்தியம் 
கூறப்பட்டுள்ளது . 

ன 


வரிசை எண் : 1208 

சுவடி எண் : 806 ( d ) 
அகத்தியர் வாதநூல் 
ஏடுகள் : 12 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு ! 7-10 வரிகள் .. 

அளவு : 
30X4 செ.மீ. எழுத்து : தமிழ் 

தி . எண்ணிக்கை : 500 . 
ஆசிரியர் : அகத்தியர் . முழுமை ! முழுவதும் இல்லை. 


உள்ளது . 


| 


142 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 

ஆதியனை யானந்த சற்குரு சோதி பாதம் 
நீதியெனை யாண்டதொரு கந்தன் பாதம் 
நினைவாக முப்பதிலே நிறைந்து வாழும் 
வாதியெனப் பேர் படைத்த புலத்தியனே அய்யா 

வரிசையால் வழலையுட வகையைக் கேளே . 
முடிவு : 
பண்டான வட்டுப்போல் பிடித்து நீயும் 

பாங்கான ஓட்டிலிட்டு ஓடு மூடி 
மண்டான குக்குடமாய் புடத்தைப் போடு 

மைய்ந்தனே நீறியது பர்ப்ப மாச்சே . ” -ய 
குறிப்பு : 

இது அகத்தியர் அருளிய வாதநூல் . செய்யுட்களின் எண்ணிக்கை 
அறியக்கூடவில்லை . 

இந்நூலில் வாத நோய்க்குள்ள மருந்துகள் 
கூறப்பட்டுள்ளன. இந்நூலின் இறுதியில் அகத்தியர் ரெத்தினச் 
சுருக்கம் எழுதிய ஏடுகள் ஐந்தும் , சதானந்த பயிரவன் வைத்தியம் 
எழுதிய ஏடுகள் 3 - ம் , கடுக்காய் லேகியம் , நெல்லிக்காய் லேகியம் , 
சுக்கு லேகியம் --எழுதிய ஏடுகள் 2 - ம் கோர்க்கப்பட்டுள்ளன . இவை 
யும் சேர்ந்தே மொத்தம் 12 ஏடுகள் . 


வரிசை எண் : 1209 


சுவடி எண் : 725 ( a ) 


கும்பமுனி நாயனார் வாக்கியம் ஞானம் 

ஏடுகள் : 10 . ஏட்டின் நிலைமை ; நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
20x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 
200 .. ஆசிரியர் : கும்பமுனி நாயனார் .. முழுமை : 
முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
ஒன்றான யெழுத்தாலே வாசியாச்சு 

ஓகோகோ செகமாச்சு அண்டமாச்சு 
ஒன்றான யெழுத்தாலே சிவமுமாச்சு 

உள்ளடக்கஞ் சோதியைப்போ லொளியுமாச்சு 


6 -வது தொகுப்பு 

143 
ஒன்றான யெழுத்தாலே கோபமாச்சு 

உதிக்கிறது மொடுங்கிறது ரெண்டுமாச்சு 
ஒன்றான யெழுத்தாலே நந்திநந்தி 

உத்தமனே உரைத்துஉன்னி உன்னிப்பாரே ” . -க 
முடிவு : 
கூறுகிறோம் சீஷனுக்குச் சொல்லும் ஞான 

கோடிதன மீய்ந்தாலுங் கும்பிட்டாலும் 
மாறுகிற புத்திகண்டால் முகம்பாராதே 

வாய்ப்பேச்சாய்ப் பேசியே வழியேக்கூட்டு 
தேறுகிற புத்தியுள்ள சீஷ னானால் 

தேவியுட நூல்வகையைத் தெரியச் சொல்லு 
ஆறுகிற குனங்கண்டு வணக்கம் பார்த்து 
அப்பனே ஆனந்த முத்து வாயே . 

-உயக 
குருவே துணை . 
குறிப்பு : 

இது ஞான மார்க்கத்தினைக் கூறும் நூல் . கும்பமுனி என்று 
அகத்தியருக்கு மற்றொரு பெயருண்டு . ஆகவே இது அகத்தியர் 
நூலாகக் கருத இடமிருக்கிறது . 


உள்ளது . 


வரிசை எண் . 1210 

சுவடி எண் : 725 ( b ) 
ஆராதார தெரிசனத்தில் 

மூலாதார தெரிசனம் . 
ஏடுகள் : 8 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு ; 6-7 வரிகள் . அளவு : 20 x 3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 150 
ஆசிரியர் : தெரியவில்லை . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

“ காலெலும்பு இரண்டுங் கதிரெலும்புங் கூடினவிடங் 
குய்யம் . குய்யத்துக்குங் குதத்துக்கு நடுவே குண்டலி 
வட்டம் . அதுக்கு நடுவே முக்கோணமாயந்த முக் 
கோணத்து , நடுவே நாலிதளையுடைய ஒரு புஷ்ப்ப வட்ட 
மாய்க் கடப்பம்பூப் போன்றிருக்கும் . அந்த புஷ்ப்பத் 
துக்கு நடுவே ஓங்காரவெழுத்து நிற்கும் . 


144 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

மேல்நோக்கி யாதார மாறுங்கடந்து சந்திர நாடி 
வழியே சென்று அன்னாக்கினூடே பொய்கண்ட பெறு 
வளியிலே சென்று விந்து நிலையிலே நின்று நாதமுற்பட்ட 
சிவலிங்க பெறுமானைத் தெரிசித்து அப்புறம் எட்டு 
மிரண்டுக்கு மேலாகி நின்றாடுகிற திருக்கூத்தைத் தெரிசித்த 
மெஞ்ஞானிக்குப் பிறப்பில்லையென்று பரமகுரு தேசிகன் 
பாதமடைந்து வாழலாமென்றவாறு . இதற்குச் சக்கரம் . 
குறிப்பு : 

மூலாதாரம் , சுவாதிட்டானம் , மணிபூரகம் , அநாகதம் , 
விசுத்தி , ஆக்கினை என்று சொல்லப்படுகின்ற ஆறு ஆதாரங்களி 
னுடைய நிலையினைச் சுருங்கச் சொல்லுவது . அச்சிட்டிருப்பதாகத் 
தெரியவில்லை . 
இந் நூலின் பின் , 

பொய் சொல்லா வாயனி மூடு ஆனந்தம் 
பொருளிலிருந்தா நூரு புண்ணியம் தேடுவைய்யக 
வாலவல்லாகேடு ஆனந்தம் வாவென்று அலைகவிலா 

சுடுகாடு பாவத்தை தேடாதே வுடலே " 
என்ற ஒரு ஏடு உள்ளது . 


வரிசை எண் : AAY 


சுவடி எண் : 896 


கைவல்லியம் ( சக்கரத்துடன் ) 


ஏடுகள் : 56 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 17x3 செ ... மீ . 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 900. ஆசிரியர் : 
மலையாள பண்டிதன் . முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் . 
நன்னாரி வேருக்கு காப்புக்கட்டி , பால் பொங்கலிட்டு , 
பெலிகுடுத்து , தூபதீபங்காட்டி ஓம்சிவா சிலாவென்றும் 
செனனமோகினியே மோகினி சறுவமோகினிசுவாகா . 
வென்று பத்து உருச்செபித்து வேர் அறாமல் வெட்டி 
குளிசமாடிட சென்ன மோகினிசித்தியாம் . " 


145 


6 - வது தொகுப்பு 


566 


அரிசி படி 
பச்சரிசி படி 


முடிவு : 
சாந்திக்கு சாமான் : 
செஞ்சாவல் 

சேலைவேட்டி 
கருஞ்சாவல் 

-ரு 
பெட்டைக்கோழி - க 

-உ ) 
கோழிமுட்டை 

அஞ்சுவகை அரிசி 
வாழைத்தண்டு புண்ணாக்கு பலம் 

ரு 
கும்பகலசம் 

கருப்புக்கட்டி பலம் - ரு 
புது ஓடு 

ரூ.- க 
சாம்பிராணி கரு சூடன் 
அவல்கடலை 

தேங்காய் 
வில்வம் 


கூ 


வஸ்து 


கூ 


மலையாள மாந்திரீகம் 


குறிப்பு : 

இது மாந்திரீக நூல்களுள் ஒன்றாகும் . 
எனத்தகு சிறப்புகள் உள்ளன . 


சுவடி எண் : 822 


வரிசை எண் : 1212 


கைவல்ய நவநீதம் - அய 
ஏடுகள் : 21. - ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . அளவு : 23x3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 300 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
“ பொன்னில் மாத ராசை 

பொருந்தினர் பொருந்தா ருள்ளத் 
தன்னிலந் தரத்தில் சீவ 

சாச்சிமாத் திரமாய் நிற்கும் 
மென்னிலத் தனக்கு மிந்த 

வெழுநிலந் தனிலு மேலாந் 
தன்னில மருவு மேக 

யைகன் பதங்கள் போற்றி . 


19 


146 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 
அனுபவா னந்த வெள்ளத் 

தமுதனந்தியே யகண்ட மாகித் 
தனுகர ணங்க ளாதிச் 

சகலமுங் கரைந்து சித்தர் 
மனதுபூ றணமாய்த் தேக 

மாகியே குருவுங் காண 
நனைவினில்ச் சுழித்தி யாகி 
நன்மகன் சுவாப மானான் . 

அய 
அழிமகன் 
குறிப்பு : 
வேதாந்தச் செய்திகளைக் 

செய்திகளைக் கூறுவது இந்நூல் . வேதத்தில் 
கைவல்ய உபநிஷத் என்ற பகுதி இருக்கிறது . இந்நூலில் மூலம் 
மட்டும் 80 செய்யுட்கள் இருக்கின்றன . இதன் முழு அளவு 
186 செய்யுட்கள் இருக்கின்றன . இது - உரையுடன் அச்சிடப் 
பட்டுள்ளது . பாடபேதங்கள் நிறைந்து காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1213 


சுவடி எண் : 947 


சங்கராச்சாரியார் 
நாதாந்தத் திறவுகோல் . 
ஏடுகள் : 13 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தது . 
பக்கத்திற்கு : 8 - 9 வரிகள் . 

அளவு : 30X3.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 450 . 

ஆசிரியர் : 
சங்கராச்சாரியார் . முழுமை ; முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
அண்டாண்டங் கடந்து நின்ற நிற்குணமே போத்தி 

அளவிலா நிற்சணத்தை யடுத்தென் னாளுங் 
கொண்டு நிற்கும் பூரணத்தைத் துடந்து கூடிக் 

குண்டலிகுள் ஈசர ( னைக் ) கூர்ந்து போத்தி 


147 


6 - வது தொகுப்பு 


முடிவு : 
" நாதாந்தந் திறப்பதற்கு திறவு கோல்தான் 

நாட்டினோம் களங்கமின்றி மூல யோகம் 
போதாந்தம் மேத்திவிக்கும் பொருளைக் காட்டு 

பூரணத்தில் னாலாதான் பிடித்துப் பாரு 
காதாந்தம் மோடாது சுளினை நோக்கி 

கண்ணிமைக்குள் விண்ணுக்குள்க் காணும்ந் தீபம் 
வேதாந்தங் கடந்துநின்ற நிற்மலத்தைப் போற்ற 
வெளியாகி ஒளிமிகுந்த சோதி முற்றே . ” 

-சுலக 
காலம் : ( Colophon ) 

நா தாந்தத் திறவுகோல் தாருணாஸ் மாற்( ர் ) கழிமீ 
ரு- s அனுச நட்சத்திரமுளைச்ச வேளையில் எழுதி 
நிரை ( றைந்தது . முற்றும் . 

சிவாயகுருவே துணை . 
குறிப்பு : 

இது யோகசிந்தாந்த நூல் . நாதத்தின் தத்துவாதீதமான 
ஈசுவர சொரூபமும் அதனை அனுபவித்து அடையும் பயனும் இதில் 
கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் . 1214 . 


சுவடி எண் : 889 


சட்விதலிங்க வர்ணகம் 
ஏடுகள் : 50 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தது . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . அளவு ; 26x2.5 செ . மீ . 
எழுத்து ; தமிழ் . கி . எண்ணிக்கை : 800 .. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
சடுவித லிங்கத்தின் தார்ப்பரியம். அஃதெப்படியெனில் 
உபக்கிரமம் , உபசங்காரம் , அப்பியாசம் , அபூர்வதைபலம் , 
அர்த்தவந்தம் , உபத்தி யென் ஆராம் . இவைகளில் 
உபக்கிரம் உபசங்காரம் இரண்டும் ஒரு லிங்கம் . 


148 

தமிழ்ச் சுவடிகளின் 
அப்பியாசம் ஒருலிங்கம் . அபூர்வதை ஒரு லிங்கம் .. 
பலம் ஒரு லிங்கம் . அர்த்தாவதம் ஒரு லிங்கம் . 
உபபத்தி ஒரு லிங்கம் . இந்த ஆறு லிங்கங்களாலேயும் 
சுருதிகளின் தார்பரியமானது நிர்ணயிக்கப்படுகின்றது . 


முடிவு : 

ஆண்ட தேசிகனா மையனாரண னனனந்தன் பாதம் . 
பூண்ட .......... ரோபத்தான் முன்பொன்மயக்காய் 

- வந்தத்தை 
மாண்டநல்ல .......மாய்த்த ......... னாக்கத்தென்றும் . 
காண்டடி ...... வைத்தளி...... தூர ............... 

தாரணாபோற்றி போற்றி . 
காலம் : - ( Colophon ) 

மன்னார்பாளையம் சோமசுந்தர அய்யர் புத்தகம் . 


குறிப்பு : 

இது வேதாந்த நூலாகும் . 6 வகையான லிங்கங்கள் தொடக் 
கத்தில் கூறப்பட்டுள்ளன . இந்நூலின் இறுதி ஏடுகள் மிக மிகச்சிதில 
மாக உள்ளன . 


வரிசை எண் : 1215 


சுவடி எண் : 906 


சிதம்பர சக்கரம் 
ஏடுகள் : 36 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் எலி 
கடித்துள்ளது . ஒடிந்துமுளது . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 
அளவு : 28 X 2 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
எண்ணிக்கை ; 650 . ஆசிரியர் ; அறியக்கூடவில்லை .. 
முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
“ கிளமேல் - யஉ , தென்வடல் - யஉ ரேகை கீரி-7 உயக 
அறையாக்கி வாயு கோணத்தறையிருபத்தஞ்சுக்கு 
மவாய நசி - ய நவாசிம - நமசிவாய - வசிமயன -சிய 
மவாய இடவும் . ஈசான மூலையில் சிநயமவா - நமசிவாய 
மயநமசி - நவமசிய - சிவாயநம என்றிடவும் . 


8 - வது தொகுப்பு 


149 


முடிவு : 

மகாரம் நடுவாய் வளைப்பது றீங்சாரம் 
ஓகாரம் வளைத்ததில் யுள்ப்பிளந் தெற்றி 
யகாரம் தலையா யிறுகண் சிகாரமாயி 
நகார மகறம் யிறுகாது னாடுமே . 
னாடுபி ...... வாகும் நாரணன் ரீங்காரம் 
னாடு நடுமுகம் நமச்சிவாய மென 
னாடும் யிறவட்ட நமசிவாயமே . 


குறிப்பு : 

இது நமசிவாய எனும் அட்சரத்தின் மகிமையினைக் கூறுவது . 
சதுரக்கட்டங்கள் வரைந்து அதில் அட்சரங்களை வரைந்து அதனை 
பூசித்துப் பேறு பெருவதாகும் . இந்நூல் No. 921 - ஐப் போன்றது . 


வரிசை எண் : 1216 


சுவடி எண் : 921 


சிதம்பர சக்கரம் 
ஏடுகள் : 64 . ஏட்டின் நிலைமை ; நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 20.5X2.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 900 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
குறிப்பு : 
இந்நூல் No. 906 என்னும் சுவடியைப் போன்றது . 

SS 


| 


வரிசை எண் : 1217 . 

சுவடி எண் : 934 
சிவ்யோகஞானம் 


ஏடுகள் : 7 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

. 

அளவு : 14X3.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 100 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முமுமை : முழுவதும் உள்ளது . 


150 


தமிழ்ச் கவடிகளின் 


தொடக்கம் : 
" சித்திபெத்த வினாயகன் தன் பாதங் காப்பு 

சிவனுமையாள் பெத்தெடுத்த செல்வன் காப்பு 
ஆதியென்ற ஆதியது மூலங் காப்பு 

ஆடினதோற் பதினெண்பெர் பாதங் காப்பு 
முத்திபெத்த ரிசிகள்சித்தர் பாதங் காப்பு 

முனைமேலே நின்றபரஞ் சோதி காப்பு 
சத்தியா யுலகெல்லா மொன்றாய் நின்ற 
சகலபொரு ளாய் நிறைந்த சரசுபதியே காப்பு " 


முடிவு : 
கூர்ந்துபார் வேதாந்தி சொன்ன வாய்க்கங் 

குருப்பரிந்து பதினாலு கூர்ந்து பார்த்தால் 
தேர்ந்துபார் மணங்களெல்லாந் தெளிந்து போகுஞ் 

சிகச்சால வித்தையென்று மனம்தேரிப் போகும் 
ஆர்ந்துபார் பலகலையின் ஞான மெல்லா 

மரிவுபோல் யெடுத்துவைத்தே னரிவுள் ளோர்க்கு 
சேர்ந்து பார் கதிர்மதியின் மௌன மூலஞ் 

சிவயோக ஞானமெல்லாஞ் செல்வந் தானே . 
குறிப்பு : 

இது யோகசாத்திரமாகும் . சிவயோகத்தின் நிலையினை விளக்குவது . 
இந்நூல் 8 - ஆம் ஏட்டிலிருந்து தொடங்குகிறது . முதல் 7 ஏடுகள் 
காணப்படவில்லை . இடையில் 9 - ஆம் ஏடும் காணப்படவில்லை .. 


வரிசை எண் : 1218 

சுவடி எண் : 907 ( a ) 
சுப்பிரமணியர் இரண்டாவது 

சுத்தஞானம் 100 
ஏடுகள் : 15 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 7-11 வரிகள் . 

அளவு : 25x3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 500 . ஆசிரியர் : 
சுப்பிரமணியர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


6 - வது தொகுப்பு 


151 


தொடக்கம் : 
“ சந்திர நான விந்துவும் றவியதும் தான் கலந்து 
மந்திர மான பிரணவ மாகி மவுனமதாம் 
யிந்திரன் வானவர்க் கெட்டா தரும்பொருள் 

யின்பமதாம் 
தந்திர மான ஞானசைய் தன்னியம்ங் காப்பதுவே ” 
முடிவு : 
பேசியதோ ரின்னூலை பேணிப் பாறாற் 

பெரியோர்கள் வாக்கியத்துக் கீடோ என்பாற் 
தாசிமகன் வாயிலே நீ மண்ணைப் போடு 

தையலுக் குதவாத சறடால்ச் சண்ணு 
தேசிகனாற் திருவடியை அடுத்த பேர்கள் 

செயமான ஞானியர்க்கு யென்னூல் விளங்கும் 
பாசிமன மடையனுக்கு விள்ளா தப்பா 
பண்ம்புடனே யின்னூல்தான் பண்ம்பாய் முற்றே . 

சுப்பிரமணியன் 2 - வது பாகம் முற்றும் . 
குறிப்பு : 

இது ஞான மார்க்கத்தினைக் கூறும் நூல் . அகத்தியருக்கு சுப்பிர 
மணியக்கடவுள் உபதேசித்தது . முதல் ஞானமென்றொரு நூலுண்டு 
இதன் பின்னர் வேறு பாடல் எழுதிய ஏடு ஒன்று உளது . 


| 


வரிசை எண் : 1219 

சுவடி எண் : 907 ( b ) 
சுப்பிரமணியர் பத்து 
ஏடுகள் : 2 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு ; 25X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 50 . ஆசிரியர் : 
சுப்பிரமணியர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

குருமுனிக்கு உபதேசித்தது . 
ஆதியாம் பறாபறனை போத்தி செய்து 

அம்மையவள் உலகத்தோர் பிள்ளை வேண்டி 
நீதியாய் மாந்திரிகம் சக்கரங்கள் மூலிகை 
நிசமாக உறையென்று அறனைக் கேள்க்க 


152 


தமிழ்ச் சுவடிகளின் 


சோதியே உமையவளை நீகே ளென்று 

சொல்லுகிறேன் பஞ்சாட்சரத்தின் சுருக்கந் தன்னை 
வாதியாம் பெரியோர்க்கு புத்தி யுள்ளோர் 
மன்னவர்க்கு யிதுவகை ஆகுமே . 


-க 


முடிவு : 
" நீறாகு மஞ்சனத்தி லகப்ப டாது 

நிலையான கற்மம்வித்தை நிகரில் லாது 
தேறான கோடிவித்தை யாடிப் பாறு 

சிகச்சால வித்தையெல்லா மிதிலே யாடும் 
சீறான குருபதத்தை மறந்திடாதே 
செப்புகின்றேன் பத்துக்குள் சிறப்பு முற்றே . " 

சுப்பிரமணியர் பத்து முற்றும் . 
குறிப்பு : 

இதுவும் ஞான மார்க்கத்தினைக் கூறும் நூல் . அகத்தியருக்கு 
அருளியது எனக்காணப்படுகின்றது . 


வரிசை எண் : 1220 

சுவடி எண் : 907 ( c ) 
அகத்தியர் வாதம் ஆறு 
ஏடு : 1 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 9 வரிகள் . 

அளவு : 25X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் : 

இ.எண்ணிக்கை : 30 . ஆசிரியர் : 
அகத்தியர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
“ சித்தாதி ஆதியிலே பதினெண் பேர்கள் 

சிவமரியாய்த் தேவியுட வார்த்தையி நாலே 
கத்தாகி சிவனுடைய திருக்கூத் தப்பா 

காரணமாய் சிவமுனிவர் பாறு பாறு 
வித்தாதி சாஸ்த்திரங்கள் கோடா கோடி 

விளம்பினேன் யின்னூலை விரைந்து பாறு 
அத்தாதி யானவர்க்கே யெய்தும் மெய்தும் 
அல்லாட்டா லெய்துவது அறித்து பாரே . 


6 - வது தொகுப்பு 


153 


முடிவு : 


வகா றமடா ஆருக்குள் ஒளிக்க வில்லை 

மைந்தனே சமுத்திரத்து உப்பு ஆதி 
சிகாறமடா வேதைகளோ கோடா கோடி 

சிகத்திலே இதைவிட்டால் சாப மாகும் 
வகாறமடா யின்னூலே அண்ட பிண்டம் 

பரமகுரு தானறிய வெளியில் வைத்தேன் 
நகாறமடா கந்தரமே யின்னூலைப் போல 
நாட்டார்கள் வாதத்தின் செய்கை முற்றே . " 

அகத்தியர் ஆறு முற்றும் . 
குறிப்பு : 

இந்நூல் உப்பின் மகிமையினை எடுத்துரைக்கின்றது . தத்துவத் 
தின் ஞானம் கூறுகின்றது . ஆறு செய்யுட்களே உள்ளன . 


வரிசை எண் : 1221 

சுவடி எண் : 931 
சுப்பிரமணியர் உகாரம் 
ஏடுகள் : 12 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 22X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் : கி . எண்ணிக்கை : 109 .... . ஆசிரியர் : 
சுப்பிரமணியர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
சுளியான சுளிதனிலே வொடிங்கி நல்ல 

உத்தகலை வாசிசிவ யோகத் தேகி 
வளியான துரையரிந்து மௌவுனங் கொண்டு 

மகத்தான ஆண்டவரை முடிமேல்ச் சென்று 
தெளிவான ஓங்காரம் வடிவேல்க் கொண்டு 

தெளிந்துமனத் தரிவதனால் தன்னைக் கண்டு 
வெளியான வெளியறிந்து வாச மாகி 
வேதாந்தச் சத்திசிவ ஆதி காப்பே. ” 


20 


154 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 
தெளிவான தெளிவதென்ன தன்னைப் பார்த்து 

தீர்க்கமுட னிருந்து தவம் செய்வா யென்று 
வளியாக அனுகிரேகம் வறமு மீய்ந்து 

மார்க்கமுள்ள மயில்வீரன் வடிவேல்க் கொண்டு 
அளியாத ஆண்டவரை முடிமேல் வைத்து 

அஷ்டகிரி பருவதத்துக் கரசு மாகி 
ஒளியாகி அண்டவெளி யெங்குந் தானாய் 
ஓங்கார வடிவேலர் உகார முற்றே . 

முற்றிற்று . 
சுப்பிரமணியக் கடவுள் துணையாகவும் . முடிந்தது . 
ஷ ராத்திரி யாகஇ ( 111 ) மணிக்கி மேல் குரு நமசிவாயம் . 

குக நமசிவயம் . 

சரசுபதி துணை , 
குறிப்பு : 

வேதாந்த நூலைச் சாருமிது . சுப்பிரமணியர் அகத்தியருக்கு உப 
தேசித்தது . ஓங்காரத்தில் உள்ளெழுத்தாகிய உகரத்தின் பொருள் 
கூறுவது . 


வரிசை எண் : 1222 


சுவடி எண் : 920 


சுப்பிரமணியர் சுத்த ஞானம் - 1 
ஏடுகள் : 15 . ஏட்டின் நிலைமை : சிறிது எலி 
கடித்துள்ளது . பக்கத்திற்கு : 9-15 வரிகள் . 

அளவு : 
26x3.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
500 . ஆசிரியர் : சுப்பிரமணியர் . 

முழுமை : முழு 
வதும் உள்ளது . 


தொடக்கம் : 
“ ரசிதமாஞ் சுத்தக் கியான 

ரகசியப் பொருளில் தோன்றும் 
சசிதமாம் வாய்வு பஞ்சு 

சுழல்கின்ற வட்ட மொன்று 


6 - வது தொகுப்பு 


155 


உசிதமாம் தேய்வும் அப்பும் 

உலாவிய சிந்தை தன்னில் 
தொசிதமாஞ் சித்த மாகி 

துலங்கிய காப்புத் தானே . 


முடிவு : 
“ பொன்வெள்ளி செய்கிறவன் பெரியோ னல்ல 

புகழான அஷ்ட்டசித்தர் பெரியோ னல்ல 
முன்னின்ற வைத்தியனும் பெரியோ னல்ல 

மூச்சடக்கி யெழும்பினவற் பொரியோ றல்ல 
தன்னிலையை யரிந்தவரே பெரியோ ரப்பா 

தனையரியான் பெரியறல்ல சண்டி மாடே 
சின்னமுள்ள குளியிறுப்போற் பெரியோ ரல்ல 
திரமுள்ள கவனமிட்டோர் பெரியோ ரல்ல . 


குறிப்பு : 

இது வேதாந்த நூலாகும் . சுப்பிரமணியர் அகத்தியருக்குப 
தேசித்தது. ஐந்து பூதங்களின் இயல்பினைக் கூறுவது . 2 -வது சுத்த 
ஞானம் போன்றது . 


வரிசை எண் : 1223 . 


சுவடி எண் : 912 


சுப்பிரமணியர் ஞானம் 200 


ஏடுகள் : 93 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 4-5 வரிகள் . 

அளவு : 16X2.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 

கி . எண்ணிக்கை : 1300. ஆசிரியர் 
சுப்பிரமணியர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


. 


தொடக்கம் : 
அண்டற் பராபரமாம் பரையின் பாதம் 

அய்யனெங்க ஆதிவஷ்த்தின்ம் பாதம் போற்றி 
தொண்டர்கள் மெஞ் ஞானியுட பாதம் போற்றி 

சொல்லுகிறேன் னுபதேச மிர நூர் தன்னை 


156 


தமிழ்ச் சுவடிகளின் 


-க 


மண்டலிகர் மகாயோகி மதிக்க வென்று 

மறுவில்லா ஞானமதை மாட்டு வேயான் 
கண்டவர்கள் கண்டகோ டாலி யாகக் 

கண்காணா ஞானமதைக் காட்டு வோமே . ” 
முடிவு 
நிச்செயமாய் யிப்படியே நிலையும்ஞ் சொல்லி 

நெடுநாளாய் வாழவென்று நிதானம்ஞ் சொன்னேன் 
அச்செயமாய் யென்னுடைய யிருனூற்க் குள்ளே 

அடங்காத கருவையெல்லாம் அடக்கிப் பொட்டென் 
பச்செய்மா பராபரத்து நிலையுஞ் சொன்னேன் 

பாஞ்சுமயில் லேருகிர வகையுஞ் சொன்னேன் 
அச்செயமாய் யிதையறிந்து மவுனங் கொள்ளு 
அடங்காதி யிருனூரு முகிந்து முற்றே ” . பாகூய கூ 
சண்முகனாதன் துணை . குண்டலிசத்தி துணை . 

குருமின் நிற்க . 
குறிப்பு : 

இந் நூலில் 8 - வது ஏடுமட்டும் காணப்படவில்லை இது சுப்பிர 
மணியர் முதலாவது சுத்த ஞானமாக இருக்கலாம் என்று ஊகிக்கப் 
படுகிறது . 

சுப்பிரமணியர் 2 - வது சுத்த ஞானம் எமது 9072- ல் 
உள்ளது . இந்நூலில் பிழைகள் மலிந்து காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1224 


சுவடி எண் : 948 


ஞானமதியுள்ளான் 
ஏடுகள் : 33 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தது . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . அளவு : 17x3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 700. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை : முழுமை : முழுவதும் இல்லை. 
தொடக்கம் : 

காப்பு 
சீலத் தரும்பொருளை தேசொன் மயப்பொழிவே 
மூலத் திருகவே முதர்க்குரு 

ரரீ 
துய்ய பதஞ்சலி முன் பொதிய திருப்புகழ்க்கங் 
கையனிரு பூஞ்சறனே காப்பு ” . 


6 - வது தொகுப்பு 


157 


நூல் 


வண்மையால் யுலகையாண்டு வாழ்ந்து தான் கொந்தி 

மன்னன் 
உண்மையாய் னூல்கள் பார்த்து உள்ப்பொரு ளிதுவே 


என்று 


நன்மையாம் பதத்தில் சேர்ந்து ஞானமாம் பதியிலேறி 
தன்மையாய் வல்லியாலே தானமதி கெட்டுள் ளானுந் 
முடிவு : 
ஐந்தான சிதம்பரத்தில் நித்தம் ஆடும் வல்லித்தமிழ் 

பாடும்வல்லி 
விந்தர்மதி முகத்தாளரவி மெய்த்தாளத்தாள் கையில் 


பத்தாவத்துத்தகத்தாள் 


தந்தாளுங் குங்குமத்தாள் தண்டைச் சத்தஞ்சில 

தானெநவே 
வந்தாள் சொரூபமணிதந்து 
குறிப்பு : 

இது ஞான மார்க்கத்தினை உவமானத்துடன் உருவகப்படுத்திக் 
கூறுகின்றது . தத்துவ நூலைச் சாருமிது . இரண்டாமேட்டில் “ குரு 
முனிநந்தி குறுபாத முட்கொண்டு .... ... ... எனத் தொடங்கும் 
பாடலொன்றுளது . 


வரிசை எண் . 1215 

சுவடி எண் : 937 
ஞானவாசிட்டம் 


ஏடுகள் : 224 . 

பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 
அளவு : 37x2.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
எண்ணிக்கை : - 8000 . 

ஆசிரியர் : ஆளவந்தான் 
வீரையன் மாதவபட்டன் . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

காப்பு 
பெண்மை பாதியன் பெற்ற களிற்றனை 
யன்மை தீற மனவகத் துன்னுவர் 
திண்மை ஞான சிறப்புயர் வாசிட்டம் 
உண்மை யாக வொருங்குரை செய்யவே . 


158 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 
பறம மேனி வசிட்டமுனி பச்சை மேனி யிருமற்குப் 
பிறம ஞானம் முணற்வித்த பெறுவா சிட்டம் மெய்நூலை 
திறம தாக கறப்பளவே சீவன் முத்தி பதஞ்சேர்வாய் 
உறம தாக உள்ளுறை வோருருபே றங்ங 

னுரைப்பதுவே - அ 
திருச்சிற்றம்பலம் . 
யோக சத்த பூமிகதை முற்றும் . 
ஆகக்கதை சாயஙக்குத் திருவிருத்தம் உருயாரு . 
காலம் : ( Colophon ) 
தாளவந்தான் மலரோன்றன் மனத்துதித்த வசிட்டன் 

றன்பாற் கேட்டு 
நாளவந்தான் போகாத யிராமனுக்கங் குபதேசம் 

நல்கி யிங்கே 
யாளவந்தான் வீறையன் மாதவப்பட் னடங்கிசவ 


தாற மாகி 


மீளவந்தான் வந்து தமிழ் வசிட்டரா மாயணமும் 

விளம்பி னானே . " 
வாசிட்டம் எழுதி நிறைந்தனன் . 

முற்றும் . 
குறிப்பு : 

இது வேதாந்த நூல் . வசிட்ட முனிவர் இராமபிரானுக்கு உப 
தேசித்தது . இதனை வடமொழியில் பரத்துவாச முனிவருக்கு வால்மீகி 
முனிவர் அருளியதாக அறியக்கிடக்கின்றது . பாட வேறுபாடுகள் 
காணப்படுகின்றன . இதன் பின்னர் ஏழு வெற்றேடுகள் உள்ளன . 
இது அச்சாகியுள்ளது . 


வரிசை எண் : 1226 


சுவடி எண் : 844 


நெஞ்சறிவிளக்கம் 
ஏடுகள் : 52 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு ; 4-5 வரிகள் . 

அளவு : 28x2 
செ . மீ . 

அளவு : தமிழ் . கி . எண்ணிக்கை : 350 . 
ஆசிரியர் : கணபதிதாசர் . 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


உள்ளது . 


6 - வது தொகுப்பு 


159 


தொடக்கம் : 

காப்பு 
அறுசீர்க்கழி நெடிலடி விருத்தம் 
வஞ்சக மனத்தி னாசை 

மாற்றிய பெரியோர் தாளில் 
கஞ்சமா மலரிடத்துங் 

கணபதி தாசன் பாலன் 
நெஞ்சறி விளக்குஞ் ஞான 

நீதிநூ னூறும் பாடக் 
குஞ்சர முகத்து மூலக் 

குறுபரன் காப்ப தாமே . 


நூல் 


பூமியிற் சௌந்த ரப்பெண் 

புணர்ந்திடு நாகை நாதர் 
நாமமென் னாளு நாவி 

னவின்று செந் தமிழாற் பாடிக் 
காமமு மாசா பாசம் 

கற்மமு மகற்றி மூல 
ஓமெனு மெழுத்தைய்ந் தாலே 

யுனையரிந் துணர்வாய் நெஞ்சே . 
முடிவு : 

கனகமா மணிசேர் மூல 

கணபதி தாச னானோ 
நினைவினால்றிந்து செப்பு 

நெஞ்சறி விளக்க நூறும் 
வினவியே படிப்போர் கேட்போர் 

வினையெல்லா மகன்று மெய்யுள் 
மனமெனு மோட்ச நாளாம் 

பதம்பெற்றுப் பரத்துள் வாழ்வார் . 
குறிப்பு : 

நெஞ்சினை முன்னிலைப்படுத்தி அறவுரை கூறும் நூல் இது . காமம் , 
பாசம் , கன்மம் முதலானவற்றை நீக்கும் வழிகளைக் கூறும் வேதாந்த 
நூல் . அச்சிடப்பட்ட நூலுக்கும் இதற்கும் பாட வேறுபாடுகள் 


வாக 


160 


தமிழ்ச் சுவடிகளின் 


இருக்கின்றன . 103 செய்யுட்கள் உள்ளன . முகப்பு ஏட்டில் யீரோட்டு 
தாலூகாவிருக்கும் பெருந்துரைக் குருநாதன் நெஞ்சையறி விளக்கம் 


என்றுளது . 


வரிசை எண் : 1227 

சுவடி எண் : 915 
நெஞ்சறி விளக்கம் 
ஏடுகள் : 20 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 

அளவு : 28X2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 350. ஆசிரியர் : 
கணபதிதாசன் . முழுமை : முழுவதும் உள்ளது . 
குறிப்பு : 

இது முன்பிரதி போன்றது . காப்புச் செய்யுள் அன்றி 100 
செய்யுட்களே உள்ளன . அச்சாகியுள்ளது . 

பாடவேறுபாடுகள் 
காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1228 . 

சுவடி எண் : 782 
பகவத் கீதை - செய்யுள் 
ஏடுகள் : 126 . ஏட்டின் நிலைமை : சில ஏடுகள் 
ஓரங்கள் சிதைந்துள்ளன . பக்கத்திற்கு : 11-13 வரிகள் . 
அளவு : 11x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2000. ஆசிரியர் : சங்கரபகவர் . முழுமை : முழுவதும் 


உள்ளது . 
குறிப்பு : 


இந்நூல் அடுத்துள்ள 772 - ஐப் போன்றது . இந்நூலின் இறுதியில் 
உள்ள ஏடுகள் மிகவும் சிதிலமாக உள்ளன . பின்னர் பஞ்சபட்சி 
சாத்திர ஏடுகள் 2 உள்ளன . 


வரிசை எண் : 1229 

சுவடி எண் : 772 
பகவத் கீதை - செய்யுள் 
ஏடுகள் ... 124 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் பூச்சி 
அரித்து உள்ளன . பக்கத்திற்கு : 5-8 வரிகள் . அளவு : 
15.5X2 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2000. ஆசிரியர் : சங்கரபதவர் . முழுழை : முழுவதும் 
உள்ளது. 


6 - வது தொகுப்பு 


161 


-க 


தொடக்கம் : 

பாதியோர் பெண்மையான் பரிந்து பெற்றதோர் 
சோதியாங் களிற்றினைத் தூர மண்மையாற் 
பேதியா துளம்பெறப் பேணிப் பகவத் 

கீதையான் மொழிகுவன் ஞானங் கிட்டவே 
முடிவு : 

ஆற்றிய வழுவில் புலன்களைந்தையு 
மாற்றிய சங்கர பகவர் பத்தனென் 
றேற்றிய பெயரினா லருளி னாலியான் 
சாற்றிய திப்பெருந் தமரும நூலையே ” . 

* அக 
பதினெட்டாவது அத்தியாயம் முற்றும் . 
காலம் : ( Colophon ) 

சுப்பிரமணியன் எழுதி .. உயரு -ந் தேதி புதன் 
கிழமையும் சதுர்தெசியும் மூலா நட்சத்திரத்தினால் கூடின 
சுபதினத்தில் எழுதி முடிந்தது . 
குறிப்பு : 

இது , கண்ணபிரான் போர்க்களத்தில் அருச்சுணனுக்கு உபதேசித்த 
வேதாந்த நூல் . இந்நூல் வடமொழியினின்றும் மொழிபெயர்த்துச் 
செய்யுளாக்கப்பட்டது . உரையுடன் அச்சிடப்பட்டிருக்கிறது . 


வரிசை எண் : 1230 


சுவடி எண் : 754 ( a ) 


பகவத்கீதை - செய்யுள் 
ஏடுகள் : 79 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது ; சிறிது சிதிலம் . பக்கத்திற்கு : 10-13 வரிகள் . 
அளவு : 16x2.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 2000. ஆசிரியர் : சங்கரபகவத்பாதாள் 
(உரையாசிரியர் பச்சையப்பன் . ) 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


காப்பு . 
தொடக்கம் : 

நல்ல சொற்பொரு ணாடி நடத்தவு 
மெல்லை காணவும் பேரின்ப மெய்தவும் 
வெல்லு மானை முகத்தனை மேவிவாழ் 
வல்ல பைக்குரி யானை வாழ்த்துவாம் . 


21 


162 


தமிழ்ச் சுவடிகளின் 


நூல் 


மன்னருள் விசையன் கேட்பவாள் மாதன் மேலீட்டு 
மின்னவிற் படைக்கை மாய னுரைத்தமெய்ப் பொருளை 

யெல்லாம் 
பன்னரு மறைகள் கோர்த்த பழமுனி பணித்த வண்ண 
மென்னறி வளவி னாலே தமிழிநா லியம்பு கின்றேன் . 


அஉ 


முடிவு : 

ஆற்றியல் வழுவிய புலன்க ளைந்தையும் 
பாற்றிய சங்கரற் பகவற் பாரதன் 
னேற்றிய பெயரினா னருளி னாலியான் 
சாற்றிய இப்பெரும் தரும நூலையே ”. 

பதினெட்டாவது முற்றும் . 

பச்சையப்பன் கையெழுத்து . 
சொக்கனாயகர் பாதாரவிந்தமே துணை . ஆக அத்தியாயம் கஅ - க்கு 

விருத்தம் நாசுயஉ பகவற்கீதை முற்றும் . 
குறிப்பு : 

இந்நூல் முன்பிரதி போன்றது . இந்நூலுக்கு உரை எழுதியவர் 
பச்சையப்பன் . இந்நூலில் 1-18 அத்தியாயங்கள் இடம்பெற்றுள்ளன.. 
அச்சாகியுள்ளது . 


வரிசை எண் : 1231 


சுவடி எண் : 754 ( b ) 


பகவத்கீதை - செய்யுளின் உரை 


ஏடுகள் : 86. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் உள்ளது . 
பக்கத்திற்கு : 10-13 வரிகள் . 

அளவு : 16x2 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 

2700. ஆசிரியர் : 
பச்சையப்பன் . 

முழுமை ; முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

தர்மராசா வகையுந் துரியோதனன் வகையுமுயுத்தத் 
துக்கு ஆயத்தப்பட்டு , இரண்டு தளமுமிருக்கிறபோது 
திருதராட்டிரன் சிந்திச்சுக் கொண்டிருக்கையில் அவ்விடத் 
துக்கு வேதவியாச மாமுனி வந்து 


163 


6 - வது தொகுப்பு 


முடிவு 

சொல்லாதிருந்தால் தோஷ உண்டு . அதுவறிந்து 
கற்றிருப்பதைப்பி ரியப்பட்டுக் கேள்க்குறபேர்களுக்கு வகை 
விபரமாகச் சொல்ல வேணும் . 
சொக்கநாயகர் பாதாரவிந்தமே கெதி . கிருட்டிண சகாயம் . 

இந்தப் பகவற்கீதை உரையெழுதினேன் பச்சையப்பன் . 
குறிப்பு : 

இது No.754- இல் கூறப்பட்டுள்ள பகவத்கீதைச் செய்யுளின் 
உரையாகும் . இது கண்ணபிரான் பாரதப்போரில் அர்ச்சுணனுக்கு 
சாரதியாயமர்ந்து சென்று போர்க்களத்தில் அர்ச்சுணனுக்குபதேசித்த 
வேதாந்த நூல் . உரை எழுதியவர் பச்சையப்பன் என்றுள்ளது 

. 
18 அத்தியாயங்களும் உரையுடன் இருக்கின்றன . இது 557 - ம் எண் 
போன்றது . உரையாசிரியர் கையெழுத்துச்சுவடி போலுமிது . 


வரிசை எண் : 1232 


சுவடி எண் : 917 


பழனியாண்டவர் உடற்கூற்று 

ஆனந்தக் களிப்பு 
ஏடுகள் : 20 . ஏட்டின் நிலைமை : கறையான் 
அரித்த நிலை . பக்கத்திற்கு : 5-6 வரிகள் .. 

அளவு : 
22X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 
200 . ஆசிரியர் : சரவணபவானந்தன் . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

சிவயநம ( சிவயவென் ) றோது - அதிலே 

தெளிவாகி நித்தந்தி யானிக்கும் போது 
நவகோண சக்கிர மீது - நின்று 

நடனம் புரிந்தாளே செகமோக மாது 
சுகமான பஞ்சவர்கள் சூது - இந்தத் 

தொல்லுலகி லெப்போது நம்பப் படாது 
சகமேவுந் தென்பழனி மீது - யோக 
சரவண பவாநந்த சாமிதுணை யாமே . 

சங்கர சங்கர சம்போ - சிவ 
சங்கர சங்கர சங்கர சம்போ . 


| 


164 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

எங்குந் துலங்கும் பிரகாசன் - அன்பர் 

அன்பமாய் மனதி லிருந்திடும் விலாசன் 
துங்கவடி வானகழு காசன் - எங்குந் 

துதிக்கவே வரமருளுஞ் சேவலனி தாசன் 
புங்கவன் குமரவிசு வாசன் - நாளைப் 

புகழ்பதவி யெல்லோர்க்கு முதவி செய் யீசன் 
சங்கம் புகழ்பழனி தேசன் - யோக 
சரவண பவாநந்த சாமிதுணை யாமே . " (சங்கரா ) -சாய 

பழனியாண்டவர் பேரில் உடற்கூற்று 
ஆனந்தக்களிப்பு முற்றுப்பெற்றது . 


முடிவு : 


ஞான மார்க்கத்தினை எளிமையாகக் கூறும் இந்நூல் 40 செய்யுட் 
களையுடையது . “ யோக சரவணபவானந்த சாமிதுணையாமே " என்ற 
ஈற்றடியினைக் கொண்டது . உடற் கூற்றினையும் , நிலையாமையினையும் 
கூறுவது . அச்சிட்டிருப்பதாகத் தெரியவில்லை . 


வரிசை எண் : 1233 


சுவடி எண் : 


768 


பிரவண இலக்கணம் 


உள்ளது . 


ஏடுகள் : 57 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 4-5 வரிகள் . 

அளவு : 33.5x3 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 700 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் 


இல்லை . 


தொடக்கம் : 


கயிலை மீதில் கயிலாயத்தில் பேரொளியாய் அகண்ட 
பரிபூரணமாய் எங்குந்தானாய் விளங்குவது பிரணவ சொரூபி 
யாகிய பரசிவமேயாம் . இவ்வாரு ஞான சோதியாய் 
விளங்கா நின்ற பரமசிவத்தை பரகுடிலை நாதம் பரவிந்து 
எனவும் கூறப்படும் . 


6 - வது தொகுப்பு 


165 


முரவு : 

ஆவின் நெய்யில் அந்தப்படி உருவேற்றி மூன்று திங்கள் 
கொடுத்தாலும் பஞ்சகவியத்தில் ஒரு மண்டலங் கொடுத் 
தாலுங் கருப்பமுண்டாகும் . பச்சை மஞ்சளில் அந்தபடி 
உருவேற்றி அந்த மஞ்சள் இரண்டு திங்கள் குளிக்கச் செய் 
தால் கருப்பமுண்டாகும் . 

சருவசங்காரவிஞ்சை முற்றும் . 
குறிப்பு : 

இந்நூல் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் தன்மையைக் கூறு 
கிறது . ஷை மந்திரத்தின் மகிமையால் நோய் நீங்கும் தன்மையினையும் 
இந்நூல் கூறுகின்றது . சிவயோக நிட்டை , பஞ்சாட்சரவிலக்கணம் , 
பஞ்சபூத உடல் சக்கரம் , பஞ்சபூத நிறம் , பஞ்சபூத உயிரெழுத்து , 
பஞ்ச சக்திகளின் மகிமை , தத்புருஷ முகத்தில் 25 மந்திரத்தினால் வரும் 
நல்வினை , தீவினை , சிவபஞ்சாட்சரம் , அகோர முகத்தில் வரும் நல்வினை , 
தீவினை , பிரமரிஷி பஞ்சாட்சரம் , சமுத்திர பஞ்சாட்சரம் , ருத்திர 
தியானம் , பரமகுருவாகி ( ய ) நந்தீசர் தியானம் , சுப்பிரமணியர் 
தியானம் , வயிரவர் தியானம் , வேல் முருகர் சருவசங்கார திரிஅச்சர 
மந்திர விஞ்சை ஆகிய தலைப்புக்கள் உள்ளன . 


வரிசை எண் : 1234 


சுவடி எண் : 869 ( a ) 


ரோமரிஷி சொல்லூறு 
ஏடுகள் : 3 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

அளவு : 20X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 50. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
தந்தி முகத்தோன் தங்கத்தாள் காப்பு 

சகலபொரு ளாய் நிரைந்த தாயார் காப்பு 
சுந்திரம்போல் புரிவுடைய மக்க ளுக்குத் 

தொடுகுரியும் யிருநிலந் தோணும் தோணும் 
யிந்தவரை பதினாறும் சொன்னே நப்பா 
ரோமரிஷி நாலுக்கு எதிரான நூலொன் 

றில்லைத்தான் . 


166 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 
பிசகாது அபானத்தில் மலமே குத்தம் 

பேசுகின்ற அதானத்தில் நாடி குத்தம் 
விசையான கண்டத்தில் கயமை குத்தம் 

மேல்மூல வலையிலொரு ... 
குறிப்பு : 

தத்துவத்தை உள்ளடக்கிக்கூறும் நூல் இது . பிழைகள் அதிகம் . 
பரிபாடைச் சொற்களாலானது . இந்நூலின் இறுதியில் “ வயிரவர் 
பிரசன்னம் " , பார்வை பளபளப்பாக மருந்து முதலியன மூன்று 
ஏடுகளில் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1235 

சுவடி எண் : 869 ( b ) 
சல்லியநூல் (உரையுடன் ) 
ஏடுகள் : 27. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 20X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 450. ஆசிரியர் : 
சல்லியன் . 

முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
குறுமொழி தவறாய வண்ணம் 

கூறிய தனமா வகில 
எறிவறு கோபம் தீர்ந்து 

எவ்வுயிர்க் கிரங்கு வோனாய் 
பிறிவுறு பூறகயு மன்றி 

மிகமிகப் பகரு வோனாய் 
திருவருளாலே சல்லியம் 

சித்திக்கு முதன்மை தானே 
முடிவு : 
என்றது கழுவின் குதிநறம்பெடுத்து களுவின் முதுகுத்தண்டு 
பவளத்துக்கு மேலேயிருக்கும் நறம்பெடுத்து மணியாக 
நறுக்கி , அந்த நரம்பிலே கோத்து மஞ்சள் சுண்ணாம்பு 
கலக்கி செவ்வறளிப்பூ போட்டு கறுமுனை கம்பைமுனை , 


6 - வது தொகுப்பு 


167 


கம்பை முனையாகச் செய்துக்கு பில்லிலடிக்கவும் . மறுறக்க 
நலப்பொறி போட்டு செய்யவும் . களுமுனைக் கொம்புக் 
கொன்று கறுவினைமந்திரம் . நஅ- உரு 

சேவித்துவுறுக்கொரு அடிஅடிக்க வில்லுக்குக்கீழே 
காலடி.மண்பொடி சேவிக்கவும் . தாக்குமென்றவாறு - சசு .. 
குறிப்பு : 

மாந்திரீக நூலாகுமிது . பிழைகள் அதிகம் . எழுத்துக்கள் 
தெளிவில்லை . 44 செய்யுட்கள் உரையுடனிருக்கின்றன . 


வரிசை எண் : 1236 . 

சுவடி எண் : 869 ( c ) 
சல்லிய மூலமந்திரம் 
ஏடுகள் : 35. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 20X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 550 . ஆசிரியர் ; 
சல்லியன் . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

பட்டு பட்டு - இட்டு - மாடா - பட்டு - தியட்டு - மாடா - 
பட்டு உ - லிரமாடாபட்டு - வீரபத்திரமாடாபட்டு உ - பகடை 
மாடாய்பட்டுஉ - அனுமந்தமாடாய்பட்டு- பட்டுஉ - தாண்டவ 
மாடாய்பட்டு மாடிபடறாமாடாய்பட்டு --படருனனனோ 
எதுத்தசத்து பூவைககுத்து உ மி ...... விதி - குடலைப்புருங்குயி 
றலையும் ...... றச்சியும் -புருங்கி திண்ணுஉ - ஊட்டினாய் முறி 
முறிவிலாவை ஏடிகால ... 
முடிவு : 

ஆனை வகுத்தல பறும பில்லும் செறித்ததால் குதிரை 
வயத்தில்க்கொள்ளும் , பில்லும் செறித்தாப் போலே 
சோதித்தருவாய் சொல்லு அறவா நீதி அறிவாளி போலே 
அறிவாய் அடிபிடி தளிதளி சுவாகாந ...... சுக்கு பார்க்கவும் . 
முன்னிற்க . 
குறிப்பு : 

இது மாந்திரீக நூல்களுள் ஒன்றாகும் . சக்கரங்களுடன் இருக் 
கின்றது . பிழைகள் அதிகம் . 


168 


தமிழ்ச் சுவடி.களின் 


வரிசை எண் : 1237 


சுவடி எண் : 869 ( d ) 


மந்திர சாத்திரங்கள் ( சக்கரத்துடன் ) 


ஏடுகள் : 12 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப்பூச்சி 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 
20 < 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 150 . 

சிரியர் : அறியக்கூடவில்லை. முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 

உபதேசமந்திரம் : ஹரிஓம் சிவய நமா . 


முடிவு : 


தியானம் 


தாபா சோம் பிரசன்னம் . ஓம் அய்யும் - கலாம் -கிலியும் 
குலுவும் . அறுமறிவும் உருவும்-பூபதோ தாரணாய அசாமல 
பத்தனாயா - சுவற்னனலொ கெஷிவறுயா சுவற்னறுகற 
சன்னவ பிரவாயா . மபதாறிதிறி பனுசனுயா சிறியும் . 
பெறியும் , கிலியும் சுவற்ண வயிரவாயா . உம்படுசுவாகா ,, 


குறிப்பு : 

இந்நூலில் பலவகை தெய்வங்களின் மந்திரங்கள் கூறப்பட்டுள் 
ளன . தீட்சை மந்திரமும் கூறப்பட்டுள்ளது . சித்தருக்கு வாக்கியம் 
முதலியன இந்நூல் வரிசையில் கூறப்பட்டுள்ளன , 


வரிசை எண் : 1238 . 

சுவடி எண் : 767 ( a ) 
வேதாந்த சூடாமணி - உரையுடன் 
ஏடுகள் : 86 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 9- 17 வரிகள் . 

அளவு : 
25X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 4500 . 
ஆசிரியர் : சிவப்பிரகாசர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


உள்ளது . 


6 - வது தொகுப்பு 

169 
தொடக்கம் : 
உரை தரு வேதாந்த சூளாமணி யுட்பொருளை 

யுலகிலுள்ளொருணரவுரை செயகவெனக் கடல்சூழ் 
தரையரசன் சேதுபதிய மாத்தியனாந் தாமோதரன் 

கங்கர்குல திலகன் றகுதி பெறச் சாற்ற 
வரையறுத்துச் சித்தாந்தப் பொருட்டிற முந்தோன்ற 

வகுத்தன னற்றுறைசை நமச்சிவாய தேசிகன் தாள் 
பரவுசிவக் கொழுந்து நிதியருள கல்விக்கடலைப்பருகு 

முகில் சர்க்கரை நற்பா வல்லவன்னே " . 
இவ்வுரைப் பாயிரம் 

இராமநாதபுரத்திலிருக்கின்ற 
நெல்லையப்ப பிள்ளை குமாரர் எம்மொடு கற்றோராகிய 
சுவாமிநாத பிள்ளையவர்கள் பாடினது . 


முடிவு : 

உதவின ஆசிரியனுக்கு மாணாக்கனுக்குங் குற்றம் 
பயக்குமென்பார் . இவ்வா றுதவுகவென 

ஞானிகள் 
மேன்மையும் இந்நூன் மேன்மையுந் தோன்றக் கூறினா 
ரென்க . இந்நூற்கு உரை எழுதினேனென்று பெயரிட்டு 
என தறியாமையை யுலகுக்கெல்லாம் அறிவித்தலாலிக் 
குற்றத்தைப் பெரியோர் பொறுத்தருள்க . 

வேதாந்த சூளாமணியுரை எழுதி முற்றுப்பெற்றன . 
காலம் : ( Colophon ) 

விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 22 - ந்தேதி சனி 
வாரத்திலெழுதி முடிந்தன . இவை முதுகுளத்தூரிலிராமன் 
பரதேசி யெழுதினேனென்றறிக . 

குருதேசிகன் சரணமலரே நம்புக . பிரமமேநித்தியம் . 

சிவகெங்கைச் சீர்மை சமஸ்தான வாசலட்டவணை 
நாகலிங்கம் பிள்ளையவர்கள் குமாரன் சுப்பிரமணிய பிள்ளை 
குமாரன் தியாகராச பிள்ளை ஷ குமாரன் சுப்பிரமணிய 
பிள்ளை . ஷ குமாரன் சண்முகசுந்தரம் பிள்ளை . ஷ 
குமாரன் முத்துப் பிள்ளை . ஷை குமாரன் காளமேகப் 
பெருமாள் பிள்ளை . 

விசுவனாத விசாலாட்சி துணை . 


22 


170 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இது ஒரு வேதாந்த நூல் , வடமொழி வேதாந்த சிந்தாமணியின் 
மொழிபெயர்ப்பு . இதனை மொழிபெயர்த்துத் தமிழில் இயற்றியவர் 
துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் என்பவர் . திருக்குவிவேகம் 
திரிசியவிவேகம் என இரண்டு பகுதிகளாக உள்ளன . இந்நூல் 
உரையுடன் அச்சிடப்பட்டுள்ளது . உரை செய்தவர் சர்க்கரைப் 
புலவர் . 


வரிசை எண் : 1239 

சுவடி எண் : 767 ( b ) 
கைவல்ய நவநீதம் தத்துவக்கட்டளை 
ஏடுகள் : 31 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 11-13 வரிகள் . 

அளவு : 
25X4 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1000 . ஆசிரியர் : தாண்டவராயமூர்த்தி . முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


உள்ளது . 


தொடக்கம் : 
“ பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தா ருள்ளந் 
தன்னிலந் தரத்திர்ச் சீவசாட்சி மாத்திரமாய் நிற்கு 
மென்னிலங் களினுமிக்க வெளுநில மதனின் மேலாய் 
நன்னில மருவு மேகனாயகன் பதங்கள் போற்றி " . 


முடிவு : 
ஆண்ட தேசிகனாம் னாதனய்யன் நாராயண ந்தான் 
பூண்ட வாறோபத்தால் முன் போய் மயக்காய் வந்ததை 
மாண்ட வல்லவ வார்த்த்தான் மற்றருனோக்கத்தென்றுங் 
காண்டருள் வைத்தளித்த காரணா போற்றி போற்றி 
கைவல்லியம் , உத்திரப் படலம் , சந்தேகந் தெளிதல் சம்பூரண 
முற்றும் . ஆகப்படலம் உக்குத் திருவிருத்தம் எய் . 

சிவமயம் . 
காலம் : 

சிவகங்கைச் சீர்மை வாசல் அட்டவணை நாகலிங்கம் 
பிள்ளையவர்கள் மகன் சுப்பிரமணியன் எழுதின ஏடு ஷ 
கையெழுத்து . 


6 - வது தொகுப்பு 


171 


கருணாநிதி பரமேசுபர அருணாசலகுருவே 
சிவ அருணாசல குருவே துணை . 

சிவமயம் . 

விசுவனாத விசாலாட்சி துணை . 
குறிப்பு : 

இந்நூல் அத்வைத மதத்தைச் சேர்ந்தது . ஆத்மஞானம் 
உண்டாகும் பொருட்டு ஞானாசிரியனைத் தேடிக்கண்ட சீடன் அவரை 
வணங்கி மாய வாழ்வினால் வருந்திய வென்னைக் காக்க வேண்டுமென்று 
வேண்டியதற்கிணங்க தத்துவங்களின் நிலையை நன்கு விளக்க , அதனால் 
அவன் ஆன்ம சொரூபமின்னதென உணர்ந்து தனக்குண்டான 
சந்தேகங்கள் இன்னதெனச் சீடன் கூற , அச்சந்தேகங்களை நன்கு 
விளக்கி அவனுக்கு உண்மை ஞானத்தினை விளக்கிய தன்மையினை 
இந்நூல் கூறுகிறது . 

இந்நூல் இரண்டு படலங்களைக் கொண்டது . 
1 ) தத்துவ விளக்கப்படலம் . 
2 ) சந்தேகந்தெளிந்த படலம் . . 


வரிசை எண் : 


1240 


சுவடி எண் : 767 ( c ) 


உபநிடதம் 


உள்ளது . 


ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 11-13 வரிகள் . 

அளவு : 
25X4 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
250 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
மெய்யுடைய வடியார்மேல் விருப்புடையான் 

கருப்பூர விளக்குப் போலென , 
பொய்யுடை யவருட்போதப் பொருளுடையா 

னருளுடையா னறிபொறி யைந்தாலு 
மையுடைய மனத்தாலு மயக்குடையார் 

மதங்களைத்தா மதங்க ளாக்குங் 
கையுடைய முகமுடையா னகமுடையா 

னெனக்கருத்தி லிருத்தல் செம்வாம் ” , 


172 


தமிழ்ச் சுவடி களின் 


முடிவு : 
யிருளகற்றும் நால்வேதத் துபநிடதமெண்ணான்கு 

மென்கோன் சொன்ன 
பொருளதனை நெஞ்சகத் தேசவுபாக்கிய 

குருவென்னும் பொருளி னோடு 
மருளகலும் படியளுத்தித் தமிழ்போலு 

மதனையொரு வளியெண் ணான்கா 
யிருளகத்தி லிருந்துரைத்த வதிசெயமெவ் 
வதிசெயமற் றறிகி லேனே . 

- நயங 
உபநிடதம் முற்றும் . 

சிவமயம் . 
( இறுதியில் இந்தப்பாட்டும் எழுதப்பட்டுள்ளது . ) 
நங்கென்று நாட்டிடவே நாடாதொன்றும் 

நலமான பீரங்கி வல்லையமுங்கத்தி 
அங்கென்றால் ஆயுதங்களெல் லாமோடு 

மாச்சரிய மண்டத்தில் இடிகள் வீளா 
சிங்கென்றால் மிருகமொடு பசாசுபூதஞ் 

சிதறியேயோடு மடாசத்து ருக்களெல்லாம் 
வங்கென்றாலுல கமெல்லாம் வசியமாகு 

மய்ந்தனே சுளிமுனையில் மாட்டிப் பாரே " . 
குறிப்பு : 

இது வேதாந்தக் கருத்துக்களை விளக்கும் நூலாகும் . வடமொழி 
நூலாகிய சொரூபானந்தம் என்பதின் மொழி பெயர்ப்பாகும் . 
செய்யுட்கள் மட்டுமே உள்ளன . 


33 


வரிசை எண் : 1241 

சுவடி எண் : 767 ( d ) 
சசிவர்ண போதகம் 
ஏடுகள் : 9 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 7-13 வரிகள் . 

அளவு : 
25X4 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
400 . ஆசிரியர் : தத்துவராயர் . முழுமை : முழு 
வதும் உள்ளது . 


உள்ளது . 


173 


6 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 


சசிவர்ண போதகம் 


-க 


அலகை யச்ச மரமக வான்களு 
முலகில் முத்தி பெரும்பரி சேர் துவாம் 
புணர்ந்த பாவமெல்லாம் பரிபூரண 

முணர்ந்த ஞானி விளிபட ஓடுமே . ” 
முடிவு : 
தேவரு மனிதரு மிவன்றொழில் வியந்துரைசெயப்படுவதோ 
மூவரும் வணங்கிய முடியாலவன தேவல் செய்ய 

முந்துருவாரே 
சசிவர்ண போதகம் முற்றும் . 
விசுவநாத விசாலாட்சி துணை . நாகலிங்கம் துணை 


பாஅ 


குறிப்பு : 

இது வேதாந்த நூலாகும் . அத்வைத விஷயமானது . ஆசிரியர் 
பெயர் தத்துவ தேசிகரது மாணாக்கராகிய சோதிப் பிரகாசராகும் . 
தத்துவராயர் என்பாருமுளர் . 

சசிவர்ணனென்பான் பாவயக்ஞ 
னென்னும் அந்தணரின் மகன் . பஞ்சமாபாதகங்கள் செய்து அதனால் 
நோய்வாய்ப்பட்டான் . அது கண்ட தேவபக்தரென்னும் மாதவர் 
நந்திவெற்பிலுள்ள நந்த பராயணரைப் பணிந்தால் , அவரருளால் 
நோய் நீங்கி முக்தியடைவாய் எனக்கூறக் கேட்டு அதன்படியே 
முத்தியடைந்தான் என்னும் கதையினைக் கூறுவது . இது மோக 
வதைப் பரணி யின் ஒரு பகுதியாகும் . பேயிரங்கல் என்னும் அதிகாரத் 
துட் கூறப்பட்டுள்ளது . இதில் 108 செய்யுட்கள் இருக்கின்றன . இது 
உரையுடன் அச்சிடப்பட்டிருக்கின்றது . கடைசி ஏட்டின் பின்புறம் 
பாட்டு முதற்குறிப்பு உளது . 


வரிசை எண் : 1242 


சுவடி எண் : 767 ( e ) 


சதாநந்தசுவாமி பஞ்சீகரணம் 
ஏடுகள் : 16 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 11.13 வரிகள் . 

அளவு : 
25X4 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
700. ஆசிரியர் : சதா நந்தசுவாமி . முழுமை : முழுவதும் 
இருக்கிறது . 


உள்ளது . 


174 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 

சகல வேதாந்த சாத்திரங்களையுஞ் சங்கிரகம் பண்ணி 
இந்தச் சாத்திரம்பாத்த பேருக்கெல்லாம் ஞானோதயமாகும் 
பொருட்டாகத் தத்துவ சாரமென்கிற கிரந்தத்தைச் சதா 
நந்த சுவாமியள் தமிழினால்ப் பனுவலாகப் பண்ணி சச்சிதா 
னந்த யோகிக்கு உபதேசம் பண்ணின கிறமம் நித்திய 
தர்மங்களும் நைமித்திய கற்மங்களு வெகுசெனனங்கள் 


முடிவு : 

சீவன் முத்தாளிந்தப்படி இந்தப்பிரகரணம் , ஸ்ரீவாசு 
தேவ சொரூபரான விமரிசா நந்த யோகீசுர சுவாமியள் 
சரணாரவிந்தங்களில் பிருங்கம் போலே சஞ்சரிக்கிர சதானந்த 
யோகீசுரருக்கு உபதேசம் பண்ணின சதானந்த கீதை 
முற்றும் . 
குறிப்பு : 

இந்நூலின் பின்னர் உற்பத்திக்கிரமம் , மந்திரங்கள் அதன் 
சக்கரங்களுடனும் பின்னால் தொண்ணூற்றாறு கரணங்கட்கு வகை 
இரண்டு ஏடுகளிலும் , கைவல்ய சிட்டை 8 ஏடுகளிலும் , பாட்டுக்களின் 
அட்டவணை முதலியன 3 ஏடுகளிலும் உபநிடத சிட்டை ஒரு 
ஏட்டிலும் , கப்பல் பாட்டு ஒரு ஏட்டிலும் எழுதப்பட்டு சேர்க்கப் 
பட்டுள்ளன . இறுதி ஏட்டில் ஒரு வெண்பா காணப்படுகிறது . 


சைவசமயநூல்கள் 


வரிசை எண் : 1243 


சுவடி எண் : 880 ( a ) 


கொங்கணர் ஆருதார விளக்கத்துவம் 
ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : 

நன்றாக 
இருக்கின்றது . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 
27x3 செ . மீ . எழுத்து : தமிழ் .. 

கி . எண்ணிக்கை : 
200 . ஆசிரியர் : சிவன் , 

முழுமை : முழுவதும் 
இருக்கிறது . 


6 - வது தொகுப்பு 

175 
தொடக்கம் : 

தத்துவத்திலே மனுஷருடலில் ஆறு ஆதாரமுண் 
டென்றும் அந்த ஆறு ஆதாரத்தில் ஆறு தேவதை நிற்கும் 
நிலை , குதத்தில் யிருந்து உச்சி மட்டும் ஆறு சக்கரமாய்ப் 
பிரிந்து ஆறு அஷ்ட்டசரமும் ஆறு தேவதைகள் யிருக்கும் 
கமலங்களடங்கிய அன்பத்தோ ரக்ஷரமும் யிதளுகளின் 
வர்ண வேற்றுமையும் 


முடிவு 

அவருக்குப் பூசையேதென்னில் , அறிவே அபிழேகம் , 
அன்பே புஷ்பம் , யிச்சாபதார்த்தமே நெய்வேத்தியம் 
யென்று வருந்திக்கொண்டு யிருக்கவும் . யிதன்பொருள் 
கல்வி . மகரிஷிக்கி சிவன் குருஉபதேசம் சொன்னது . ஆறா 
தார வுபதேசம் செயிதது . 

குருனாதன் துணை . 
குறிப்பு : 

உடலிலுள்ள ஆறு ஆதாரங்களையும் அதற்குரிய சிறப்புக்களையும் 
கூறுவது . சிறந்த தத்துவ நூல் . 


வரிசை எண் : 1244 

சுவடி எண் : 880 ( b ) 
சிவயோகதீபிகை 
ஏடுகள் : 40 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 26X3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1400 . ஆசிரியர் : 
சதாசிவயோகீசுவரர் . முழுமை : முழுவதும் இருக்கின்றது .. 
தொடக்கம் : 

காப்பு 
“ வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமலராள் 
நோக்குண்டா மேனி நுடங்காது - பூக்கொண்டு 
துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதந் 
தப்பாமற் சார்வார் தமக்கு " 


176 

தமிழ்ச் சுவடிகளின் 
யிது ஸ்துதியென்றறிக . யிப்பால் ஸ்ரீ சதாசிவ யோகீஸ்பர 
னாலே லெட்சிக்கப்பட்ட சிவயோகதீபிகை யென்கிற யோக 
சாஸ்த்திரத்திலே அந்தர பூசாவிதானமாகிறதை நிரூபிக் 
கிறார் . அதெப்படியென்னில் பரம யோகீஸ்பரர்களுடைய 
மனசாகிறது , தாமரைப் புட்பத்து வண்டு போலவும் காரண 
திறையங்களுக்கு கரணமாகவும் , அவ்வியமாகியும் சகுண 
நிர்குணத்துவ சொரூபமாகியுஞ் செனன மரணங்களில்லாத 


முடிவு : 

அல்லவென்று யாதாமொருத்தன் மூடனானவனுக்குக் 
கொடுப்பனாகிலவன் குருத்துரோகி யாவான் ஆகையினாலே 
அவரவர் பக்குவமறிஞ்சு கொடுக்கவேண்டியது. - ருயாக 

இந்தத்திறமுடைய சிவயோகதீபிகை யென்கிற கிரந்த 
மானது உா அயஎ சுலோகங்களும் நானாவித சத்தாறங்க 
ளோடே அஞ்சு படலங்களாசிக்கப் பட்டதென்று சொல்லு 
கிறதை கர்த்தா அனுக்கிரகம் பண்ணினார் . சுய . 

யிந்தப்படி சதாசிவ யோகீஸ்வரராலே ராசயோக விஷய 
மான அமனஷ்டக விதானமான அஞ்சாம்படலம் முத்தும் . 
ஆக படலம் அஞ்சுக்கு சுலோகழ் உா அஎ . 
குறிப்பு : 

சுலோக வடிவில் வடமொழியில் இயற்றியவர் . சதாசிவ யோகீஸ் 
வரர் . இது அதன் மொழி பெயர்ப்பு . மொழி பெயர்த்தவர் இன்னா 
ரெனக் காண இயலவில்லை . 5 படலனை முற்றும் உள்ளன . யோக 
நூல்களுள் ஒன்றாகுமிது . இதன் பின்னர் அகத்தியர் பாடல் 
தொடர்ந்து காணப்படுகின்றது . 


வரிசை எண் . 1245 


சுவடி எண் : 945 


சிவஞான போதம் (உரையுடன் ) 
ஏடுகள் : 118 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் 
ஓரங்கள் முறிந்தும் உள்ளன . பக்கத்திற்கு : 9-10 வரிகள் . 
அளவு : 16X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1700 . ஆசிரியர் : மெய்கண்ட தேவர் . முழுமை : 
முழுவதும் இல்லை . 


--- 


6 - வுது தொகுப்பு : 

177 
திருச்சிற்றம்பலம் 
தொடக்கம் : 

கல்லா னிழன்மலை 
வில்லா ரருளிய 
பொல்லா ரிணைமலர் 

நல்லா ... 
தலைதலைமையானே தம்மைபுரன 
அவனவ ளதுவெனு மவைமூ வினை ... 
றோற்றிய திதியே யொடுங்கி மலத்துளதா 

மந்தமாதி யென்மனார் புலவர் . 
முடிவு : 

..முரைக்கு மிரும்பெனு மெய்யுளத்தோங்கிய 
... வரே ... ... உக யக - முற்றும் . 
... செம்மலராம் பன்னி ... 
... முன்னாகச் சேருஞ் சூரணியெது ... 

....யிவை கடம்முள் . 
குறிப்பு : 

இது சைவ சித்தாந்த நூல் பதினான்கனுள் முதன்மையானது . 
பன்னிரு சூத்திரங்களையுடையது . ரௌரவாகமத்தில் பாப விமோ 
சனப் படலத்தில் சகலாகம சாரமாக விளங்குவது . வடமொழியில் 
உள்ள இதனைத் தமிழாக்கம் செய்தவர் சுவேதவனப் பெருமாள் . 
இவரது ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் . இவரது தீட்சா நாமமே 
மெய்கண்டார் . சிவஞானம் கைவரப்பெற்றவர் . இவர் வார்த்திகம் 
என்ற உரையையும் இதற்கு எழுதியுள்ளார் . மேலும் இதற்குப் 
பலர் உரை எழுதியுள்ளனர் . இந்நூல் மிகமிகச் சிதைந்துள்ளதால் 
இது யாருடைய உரை என்பதனைக் காண இயலவில்லை . 


... 


... 


... 


... 


வரிசை எண் : 1246 


சுவடி எண் : 895 


சிவவாக்கியர் வேதசாத்திரக்கும்மி 

ஏடுகள் : 43 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை , 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . அளவு : 37x3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1500. ஆசிரியர் : 
சிவவாக்கியர் , 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


23 


178 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 

சீற்மிகு ஞானப் பென்மேற் 

றேவ நாற் பாட்டுக் கொப்பாய் 
போற்மிகு சமயத் தோற்கள் 

புரிந்துரெண் டகத்தைக் காட்டி 
யேற்மிகு வேத சாஸ்த்திரக்கும்மி 

யியம்புதற் கிணையில் லாத 
பாற்மிகு உயிர்கள் யாவும் 

படைத்தமெய்ப் பொருள்காப் பாமே ” 
சீர்கொண்ட ஞானந் திரமாக - ஒரு 

சிறந்த சாத்திரக் கும்மிசொல்ல 
பார்கொண்ட வேதத்துக் கெட்டாதே- நின்ற 
பரப்பிர மப்பொருள் காப்பாமே " . 

-உ 
முடிவு : 
ஐய்யோ பேயின்ம யக்கத்தை விட்டு 

விட்டையோ பறப்பிரமத்தை ஸோத்திரியும் 
மைய்யோ சாஸ்த்திரக் கும்மியெண்ணூற் 
றைம்பதாக முடிந்தது ஞானப்பெண்னே -அாருய 

சிவவாக்கியர் ஞானக்கும்மி முற்றும் . 
குறிப்பு : 

வேதாந்தத்தைச் சார்ந்த தத்துவத்தினைக் கூறுவது . மிகச்சிறிய 
எழுத்துக்கள் . சிவவாக்கியர் , 18 சித்தர்களில் ஒருவர் . 

இவர் 
பாடல்கள் தத்துவத்தை உள்ளடக்கிக்கொண்டிருக்கும் . இதில் 850 
பாடல்கள் உள்ளன . 


வரிசை எண் : 1247 

சுவடி எண் : 964 
-சைவ சித்தாந்த நூல் (பஞ்சாக்கர மாலை ) 

உரையுடன் 


ஏடுகள் : 163 . ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சி 
அரித்த நிலை . பக்கத்திற்கு : 10-11 வரிகள் . அளவு : 
25.5X4 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
7000. 

ஆசிரியர் : - நமச்சிவாய குருக்களின் மாணாக்கர் 
போலும் . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


6 - வது தொகுப்பு 


179 


தொடக்கம் : 

மணமுதல் சிவமீறாகிய தத்துவங்களா ... 
தற்புருடகலை - ச , அகோரசலை அட்ட வாமதே ... 
சிவமாகவும் பாவிக்க வேண்டும் சித்தியாரில் ... 
யந்தானுஞ் செய்யுளுரையிற் விரிவாக ... 
மங்களைக்கழித்து அஸ்த்திரமந்திரத்த ... 

பெருமானைப்பார்த்துச் ... சருவவியாபக ... 
முடிவு : 

சிவஞானம் பாடியத்துங் காண்க . முத்தியிற்கலந்து 
கெடாமற் சிவனிறையி லின்புற்று நிற்பதற்குவமை . 
“ பண்ணிசைவெம் பருதிமதி திலந்தயிலம் 

தீயிரும்பு பாணி யப்பு 
விண்ணிலம் உடலுயிர் நீர்நிழல் 

உச்சிப்பளிங்கு பகல்விளக்கு பால் நீர் 
கண்ணிரவி யுணர்வொளிபோற் பிரிவிரிய 

வத்துவிதக் கலவி காட்டி 
தண்ணளிவைத் தெனையாண்ட துறைநமச்சி 
வாயகுரு சரணம் போற்றி ” . 

திருச்சிற்றம்பலம் 
ஸ்ரீபஞ்சாட்சர சத்குரு சுப்பிரமணிய தேசிகர் பாதார விந்தமே கெதி . 
சத்து உள்ளது ; சித்து - அறிவு ; ஆனந்தம் - பேரின்பம் 
சத்தியஞானானந்தம் - சச்சிதானந்தம் - எ - து ஒரு பொருட் 
கிளவி -- III . 
குறிப்பு : 

முதல் 30 ஏடுகள் மிகச் சிதிலமாக உள்ளன . முதல் ஏடு பாதி 
யாக முறிந்துள்ளது . இதில் பெரும் பெயருச்சரிப்பு முறை , ஞான 
பூசை மறுப்பு , பஞ்சாக்கர மாலையுரை , சூக்கும பஞ்சாக்கர முறை , 
ஆதீன ஞான பூசையன்று வேறு விதி , ஞான பூசை , திருவண்ணாமலை 
ஆதீனத்தாராலியற்றிய கட்டளை , சதாசிவமூர்த்தி கட்டளை , ஞானவ 
மிர்தக்கட்டளை , பொறிபுலன் கட்டளை முத்லானவைகள் அடங்கி 
உள்ளன . 

ri - 14 
முதற்பிரிவு முடிவில் : ஆகபஞ்சாக்கரமாலையுரை வகை நக்கு 
செய்யுள் சுய ... இனி மூலத்தைத் துறுவி விசாரித்து அமைக்க 
லேண்டும் . முற்றிற்று என்றுளது . 


180 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1248 


சுவடி எண் : 801 


தசகாரிய மூலம் 
ஏடுகள் : 37 . ஏட்டின் நிலைமை : சிதிலமாகவும் 
பூச்சியரித்தும் உள்ளது . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 
அளவு : 40X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
1200 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இருக்கிறது . 
தொடக்கம் : 

தசகாரிய மூலம் 
உழிதர லியைந்த காய வோங்கலிற் காம மாதி 
கழிபெருங் கதிரெரிப்பக் கனன்றுளம் வருந்து வேனை 
வழிமது வொழுகுந் தண்டா மரையடி நீழல் சேர்க்கும் 
பொழிமதக் கலுழி நால்வாய்ப் பொருப்பினை விருப்பஞ் 

செய்வாம் . 
முடிவு 
புரையறு வேட மீசன் பொருந்துமா லையங்க ளெல்லா 
முரைபுணர் விரிந்து மேவா மொருவன துருவ மென்றே 
தரையினிற் தொழுது போற்றி தற்பர வடிவாய் வாழ்வர் 
கறையிறந் தகன்ற ஞானக் கடலமு தருந்தி னோரே ” -ய 
சிவபோக முற்றிற்று . ஆகத் திருவிருத்தம் - நாக . 

திருச்சிற்றம்பலம் . 
குறிப்பு : 

இந்நூல் சைவ சித்தாந்த சாத்திரங்களுள் 
சாத்திரம் பதினான்கனுள் ஒன்று . தத்துவரூபம் , தத்துவதரிசினம் , 
தத்துவசித்தி . ஆன்மரூபம் , ஆன்மதரிசினம் , ஆன்மசுத்தி . சிவரூபம் , 
சிவதரிசினம் , சிவயோகம் , சிவபோகம் என்னும் தசகாரியங்களின் 
தன்மையை விளக்கமாகக் கூறுகிறது . 


ப 


பண்டார 


வரிசை எண் : 1249 

சுவடி எண் : 137 
பிண்டோற்பத்தி 


ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் , 
ஏடுகள் சிதைந்தும் ஒடிந்தும் உள்ளது . பக்கத்திற்கு : 


181 


6 - வது தொகுப்பு 


4.5 வரிகள் . அளவு : 46X3 செ . மீ . 

எழுத்து : 
மணிப்பிரவாளம் . கி . எண்ணிக்கை : 100 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

ழுழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 

ஹரி ஓம் சுபமஸ்து 


* 


ஆகாசத்தில் வாயுத்தோன்றி வாயுவிலக்நி தோன்றி 
அக்நியி லப்பு தோன்றி அப்புவில் பிரதிவி தோன்றி பிருதி 
வியில் ஓஷதி தோன்றி , ஓஷதியில் அன்னந் தோன்றி , 
அன்னத்தில் ரசந்தோன்றி , ரசத்தில் மாம்சந் தோன்றி , 
மாம்சத்தில் 

எடுக்கப்பட்ட சரீரமாய் கடுப்பும் பெருமையும் போலே 
கண்டித்து நடுவேயொரு சுழியுண்டாய் அந்தச்சுழிக் 
குண்டுலே இருபது ரோம ..... 
முடிவு : 

நம் - சீமநந்தம் விஷ்ணுவை லா ஜாதகன் 
குறிப்பு : 

இது மணிப்பிரவாள நடையில் உள்ளது . ஏடுகள் முறிந்தும் , 
துண்டுகளாகவும் உள்ளன . 
ஆண் பெண் கூட்டுறவால் பிண்டம் 

உண்டாகும் போது , 
இன்ன நேரத்தில் உண்டானால் , இன்ன இலக்கணங்களோடு இருக்கும் 
என்பதைக் கூறும் நூலாகலின் இதற்குப் பிண்டோற்பத்தி என்னும் 
பெயராயிற்று . தொடக்கமும் முடிவும் சரிவர இல்லை . ஆசிரியர் 
பெயர் இல்லை . 


சுவடி எண் : 


சைவத் திருமுறைகள் 
வரிசை எண் : 1250 . 

எண் : 803 ( a ) 
தேவாரம் ( திரட்டு ) 
ஏடுகள் : 40 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது : சிறிது பூச்சியரித்துள்ளது . பக்கத்திற்கு : 4-6 
வரிகள் . அளவு : 23X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 500 . ஆசிரியர் : மூவர் . முழுமை : 
முழுவதும் இல்லை . 


182 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 
“ தோடுடைய செவியன் விடையே றியோர் தூவெண்மதி 


சூடிக் 


காடுடைய சுடலைப்பொடி பூசியென் னுள்ளங்கவர்கள்வ 
னேடுடைய மலரான் முனைனாட்பணிந்தேத்தவருள்செய்த 
பீடுடைய பிரமாபு ரமேவிய பெம்மானிவ னன்றே " -க 
முடிவு : 
காரூர்புன லெய்திக்கரை கல்லித்திரைக் கையாற் 
பாரூர்புக ழெய்தித்திகழ் பன்மாபணி யுந்திச் 
சீரூர்பெண்ணைத் தென்பால் வெண்ணை நல்லூரருட் 

டுறையு 
ளாரூரனெம் பெருமாற்காளா யினியல்லே னெனலாமே . 
திருச்சிற்றம்பலம் , தேவாரப்பதிகம் முற்றும் . 

வேணும் சிவகிருபை . 
குறிப்பு : 

இந்நூலில் திருஞான சம்பந்தர் , திருநாவுக்கரசர் , சுந்தரமூர்த்தி 
நாயனார் ஆகிய மூவரின் தேவாரப்பதிகங்களின் திரட்டு உள்ளது . 
திருப்பிரமபுரத்திருப்பதிகம் , திருநீற்றுப்பதிகம் , 
கோயிற் திரு நேரிசை, திருவண்ணாமலைத் திருநேரிசை , 
கோயிற்றிருவித்தம் , ( நமச்சிவாயப் பதிகம் ) , கோளறு பதிகம் 
( சம்பந்தர் ) , ( சுந்தரர் ) திருவெண்ணெய் நல்லூர்ப்பதிகம் , அவிநாசித் 
திருப்பதிகம் , ( சம்பந்தர் ) திருப்பிரமபுரத்திருப்பதிகம் , ( சுந்தரர் ) 
திருவெண்ணெய் நல்லூர்ப்பதிகம் ஆகியவை உள்ளன . சம்பந்தர் 
திருப்பிரமபுரத் திருப்பதிகமும் , சுந்தரர் திருவெண்ணெய் நல்லூர்த் 
திருப்பதிகமும் இரண்டு முறை எழுதப்பட்டுள்ளன . சில பதிகங்களில் 
ஒரு செய்யுள் மட்டும் உள்ளது . 


( நாவுக்கரசர் ) 


வரிசை எண் . 1251 

சுவடி எண் : 803 ( b ) 
திருவாசகம் , ( திரட்டு) 
ஏடுகள் : 4 ) . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 
2.5x2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . - கி . எண்ணிக்கை : 
50 . ஆசிரியர் : மாணிக்கவாசகர் . 

முழுமை : முழு 
வதும் இல்லை . 


6 - வது தொகுப்பு 


183 


தொடக்கம் : 

சிறப்புப்பாயிரம் 

நேரிசை வெண்பா . 
“ தொல்லை யிரும்பிறவிச் சூழுந் தளை நீக்கி 
யல்லலறுத் தானந்த மாக்கியதே - யெல்லை 
மருவா நெறியளிக்கும் வாதவூ ரெங்கோன் 
திருவா சகமென்னுந் தேன் . 

திருச்சிற்றம்பலம் . 
முடிவு : 

சடையானே தழலாடீ தயங்கு மூவிலைச் சூலப் 
படையானே பரஞ்சோதீ பசுபதீ மழவெள்ளை 
விடையானே விரிபொழில்சூழ் பெருந்துறையா 

யடியேனான் . 
உடையானே யுனையல்லா துறுதுணைமற் றறியேனே . ” எ 
குறிப்பு : 

எட்டாந்திருமுறை எனப் பேசப்படும் இந்நூலில் சில செய்யுட் 
களே உள்ளன . இந்நூலின் இறுதிப் பக்கத்தில் , கடவுளின் எண் 
குணங்கள் கூறப்பட்டுள்ளன . இதனையடுத்து அந்தாதிப் பதிகம் 
ஒன்றில் 3 - ம் செய்யுள் முதல் 10 - ம் செய்யுள் முடிய உள்ளன . 


வரிசை எண் : 1252 

சுவடி எண் : 803 ( c ) 
திருமுருகாற்றுப்படை 
ஏடுகள் : 17 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
யறித்துள்ளது . பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

அளவு : 
23X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 
150 . ஆசிரியர் : நக்கீரர் , முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

உலக முவப்ப வலனேர்பு திரிதரு 

பலர்புகழ் ஞாயிறு கடற்கண் டாஅங் 
முடிவு : 

சேணின் றிழுமென விழிதரு மருவிப் 
பழமுதிர் சோலை மலைகிழ வோனே . 


184 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஆறாவது பழமுதிர்சோலை திருமுருகாற்றுப்படை முற்றிற்று .. 

வேணும் சிவகிருபை . 
குறிப்பு : 

இந்நூல் பத்துப்பாட்டுக்களில் முதலாவது. இதை இயற்றிய 
ஆசிரியர் நக்கீரனார் . இந்நூல் முழுவதும் ஆசிரியப்பாவினால் ஆனது . 
317 அடிகளைக் கொண்டது . முருகக்கடவுள் தோத்திர நூல்களில் 
ஒன்றாகும் . கடைசி ஏட்டில் பழமுதிர்ச்சோலை வெண்பாவும் , சிறப்புப் 
பாயிரக் கலித்துறையும் காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1253 


சுவடி எண் : 


803 ( d ) 


அளவு : 23X3 


திருப்புகழ் ( தொகுப்பு ) 
ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துள்ளது . 

பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் : அருணகிரிநாதர் . 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 
தொடக்கம் : 

ஏறுமயி லேறிவிளை யாடுமுக மொன்றே 

யீசனுடன் ஞானமொழி பேசுமுக மொன்றே . 
கூறுமடி யார்கள் வினை தீர்க்குமுக மொன்றே . 
குன்றுருவ வேல்வாங்கி நின்றமுக மொன்றே . 


முடிவு : 

திறத்தனாற்பல சமணரை யெதிரெ திற்களு களேற்றிய 
பதுமையை யினிதோடு திருத்தமாய்ப் புகழ் 

மதுரையி லுரை தரு மறுமுகப் பெருமாளே . 
குறிப்பு : 

இந்நூலில் திருவண்ணாமலைத் திருப்புகழ் , பஞ்சரத்தினத்திருப் 
புகழ் , திருவாலவாய்த் திருப்புகழ் முதலியன காணப்படுகின்றன . 
இவர் இயற்றிய திருப்புகழில் சிலவே ஈண்டு இடம் பெற்றுள்ளன . 
திருவண்ணாமலையில் எழுந்தருளியிருந்தவர் அருணகிரிநாதர் . முருக 
னருளால் கவிபாடும் திறம் பெற்றவர் . 


6 - வது தொகுப்பு 


185 


வரிசை எண் : 1254 


சுவடி எண் : 803 ( e ) 


சிவராத்திரிப் புராணம் 


ஏடுகள் : 24 . 

ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 
23X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 
260 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
சீருறையுங் குருபதமும் ஞான வாழ்வுந் 

திருநீறு மஞ்செழுத்துந் திரமா யோங்கப் 
பேருறையுந் திருப்பதிக ளெங்கும் வாழ்க 

பேறான திருச்சிற்றம் பலமும் போற்றி 
காருறையும் புனல் வேடன் வேட்டை யேகிக் 

கருதுசிவ ராத்திரியின் புராணஞ் செப்பத் 
தாருறையுந் திண்புயத்து வேலர் முன்னோன் 
றாளிணையே சரணந் தானே 


-க 


முடிவு : 
“ போன நமன் றன்பதியிற் புகுந்தி ருந்து 

புண்ணியமே செய்தவர்க டம்மை விட்டே 
ஈனமுட னரும்பாவஞ் செய்தார் தம்மை 

யிட்ட நாண் முடிந்தளவிற் பிடித்து வந்து 
ஏனமுட னெழுநரகு தன்னிற் றள்ளி 

யுழலவிட்டுக் கூத்தாட்டந் தானுங் கண்டே 
ஆனவரன் கொடுத்தலதி காரங் கொண்டு 
அப்படியே யாக்கினை செய் தவனி ருந்தான் . ” -சயஎ 


குறிப்பு : 

இது சிவராத்திரியின் மகிமையினைக் கூறுவது . இதன் பின்னர் 
வசிட்டர் இராமசாமிக்கு உபதேசம் சொல்வது என்று எழுதப்பட்ட 
பகுதி பாதி ஏட்டில் இருக்கிறது . 


24 


186 


தமிழ்ச் சுவடிகளின் 


சுவடி எண் : 


துள்ளது . 


வரிசை எண் : 1255 

803 ( f ) 
பாகவதம் - ருக்மாங்கதப் படலம் 
ஏடுகள் : 11 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
பக்கத்திற்கு : - 5 வரிகள் . 

அளவு : 23X3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 30 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 
இல்லை. 
தொடக்கம் : 
இருணியா யிடந்தும் குறளனா யளந்தும் 

இலங்கிய வனந்தனாய்ச் சுமந்தும் 
அருணனா ணயனச்சத்திய பாமை யாகி 

யங்கர சினிற்பி றந்தும் 
தரணிமின் றனைத்தன் னுறத்தினி லணைத்தோன் 

றாளிணைத் தொழுதுவா மனதே . 
முடிவு : 

புத்திரியாகிய பூமி தேவியை மார்பிலணைத்த ஸ்ரீமன் 
நாராயணருடைய பாதத்தைந் தொழு மனதே . இரணியாட் 
சதன் வேதங்களைப் பறித்துக் கொண்டும் பூமியைப் பாயாகச் 
சுருட்டிக்கொண்டும் பாதாள உலகத்தில் சென்று ஒழிந்து 
கொண்டான் . அதற்குப்பன்றியவதாரம் ஆனார்கள் . ஸ்ரீமன் 
நாராயணமூர்த்தி துணை . 
குறிப்பு : 

ருக்குமாங்கதப்படலம் என்ற தலைப்புடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது . 
இந்நூலின் இறுதியில் காசிக்கண்டம் 11 ஏடும் , பாகவதம் 1 ஏடும் 
காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1256 

சுவடி எண் : 803 ( g ) 
விநாயகர் அகவல் 
ஏடுகள் : 

4 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 
23 < 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50 . 
ஆசிரியர் : ஔவையார் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


6 - வது தொகுப்பு 


187 


தொடக்கம் : 

மூஷிக வா ஹன மோதக ஹஸ்த 
சாமர கர்ண விலம்பித சூத்திர 
வாமன ரூப மஹேஸ்வர புத்ர 
விக்ந விநாயக பாத நமஸ்தே . 

சித்தி விநாயகர் துணை . 


* 


சீதக் களபச் செந்தா மரைப்பூம் 

பாதச் சிலம்பு பலவிசை பாட 
முடிவு : 

அஞ்சக் கரத்தி னரும்பொரு டன்னை 
நெஞ்சக் கரத்தி னிலையறி வித்துத் 
தத்துவ நிலையைத் தந்தெனை யாண்ட 

வித்தக விநாயக விரைகழல் சரணே .. 
குறிப்பு : 

இந்நூல் விநாயகர் தோத்திரப் பாக்களில் ஒன்றாகும் . இந்நூல் 
அச்சிடப்பட்டு உள்ளது . இதன்பின் தனி ஏடு ஒன்று காணப் 
படுகின்றது . 


வரிசை எண் : 1257 . 

சுவடி எண் : 803 ( h ) 
விநாயகர் பூசை 
ஏடுகள் : 3 . 

ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 

23X3 
செ . மீ . எழுத்து : - தமிழ் 

கி . எண்ணிக்கை : 40 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : - முழுவதும் 
இல்லை . 
தொடக்கம் : 

சுக்லாம் பரதரம் விஷ்ணும் 
சசிவர்ணம் சதுர்புஜம் 
பிரஸந்ந வதனம் தியாயேத் 
ஸர்வ விக்கினோப சாந்தயே . 

கணபதி துணை . 
திருச்சிற்றம்பலம் . 


188 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

தேவலோகத்திலும் , பூவுலகத்திலும் அடியேனுடைய 
உள்ளினும் , வெளியினும் , பிரகாசிக்கின்ற சுயஞ்சோதியே 
சமஸ்த உருவங்களாகவும் வியாபித்திருக்கின்ற பொருள் 
எவை அக்கடவுளின் பாதங்களை சதா காலமும் துதி 
செய்வாம் . 
குறிப்பு : 

இந்நூல் விநாயகர் தோத்திர நூல்களில் ஒன்று . இந்தப் பிரதி 
யில் முழுவதுமில்லை . 


வரிசை எண் : 1258 


சுவடி எண் : 803 ( i ) 


கடவுளின் எண்குணங்கள் 
ஏடுகள் : 2 . 

ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி , 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு : 6 வரிகள் . 
23 X 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 40 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 


அளவு : 


உள்ளது . 


தொடக்கம் : 

க - வது தன்வயத்தனாதல் . 
உ - வது தூய வுடம்பினனாதல் . 

ந - வது இயற்கையுணர்தல் . 
முடிவு : 

• -வது பொருளுடைமை . 
எ - வது முடிவிலாற்றலுடைமை. 
அ - வது வரம்பிலின்பமுடைமை -- ஆக குணம் யெட்டு 

கடவுளுக்கு . 
குறிப்பு : 

இந்நூல் கடவுளின் எண்குணங்கள் இன்னவென்று கூறுகின்றது . 
No. 803 ( b ) நூலின் ஈற்றிலும் கடவுளின் எண் குணங்கள் கூறப் 
பட்டுள்ளன . இது திருக்குறள் , கடவுள் வாழ்த்தின் , கோளில் பொறி 
யில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை என்னும் 
குறளில் உள்ள எண்குணத்தானுக்குப் பரிமேலழகர் கூறும் உ.ரை 
யெனக் கூற இடமுள்ளது . 


6 - வது தொகுப்பு 


189 


வரிசை எண் : 1259 


சுவடி எண் : 803 ( j ) 


கும்பகோணம் மகாமகத் தீர்த்த மகிமை 

கங்கையின் திருநாமம் . 


டுகள் : 3 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 23X3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 40 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 
தொடக்கம் : 

திரிபதகை தேவி சீமதி சாநவி வீட்டுமமா தா . உலோக 
மாதா சுவரத்து நீ - மேரு சம்பவை திரிலோசந .. 

ற 
பூதை - சத்ததாராசு பாவகைளன்பதி நோன்றாம் . 


மு.வு : 

கலாவதி காமதை காமப்பிரிய வரப்பிரதை 
காளி காமப்பிரதை காலதாயி நிகமடா 
கலைகன்னிகை எனப் பதினொன்றாம் பயோட்டி 
ணியின்றிரு நாமம் . பாபகாரினி பாலகை 

பரிமோதிநி , பூரணை , பூரணாவதி மோகை , மோகாவதி .. 
குறிப்பு : 

தஞ்சையை அடுத்துள்ள கும்பகோணத்தில் பனிரண்டு ஆண்டு 
கட்கொருமுறை மாசி மகத்தன்று மகாமக விழா நிகழும் . மகாமகக் 
குளமென்றொரு குளமுண்டு . அதில் கங்கை முதலான எல்லா 
புண்ணிய தீர்த்தங்களும் நிறைந்திருக்கும் , 12 ஆண்டுகட்கொரு 
முறை எல்லாத் தேவர்களும் வந்து நீராடுவர் என்பது வரலாறு . 
அன்று எல்லோரும் நீராடினால் முத்தி பெறுவர் என்பது பேசப்பட்டு 
வருவதொன்றாகும் . அதில் எழுந்தருளும் கங்கையின் பல்வேறு நாம 
முரைக்கும் ஏடுகளிவை . 


வரிசை எண் : 


1260 


சுவடி எண் : 803 ( k ) 


7 . 


ஏடுகள் : 
யரித்துள்ளது . 


திருக்குறள் 

ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு ; 


190 


தமிழ்ச் சுவடிகளின் 


23X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
80 . ஆசிரியர் : திருவள்ளுவர் . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 

காலத்தினாற் செய்த நன்றி சிறிதெனினும் 

ஞாலத்தின் மாணப் பெரிது . 
கருத்து : காலத்தினால் ஒரு முடிலவாகு ...... 
அளவிலே செய்த நன்றி பூமியிலு மிகவும் பெரிது . 


முடிவு : 

மகன்றந்தைக் காற்று முதவி யிவன்றந்தை 

யென்னோற்றான் கொல்லென்னுஞ் சொல் . 
எ - வது அதி . புதல்வரைப் பெறுதல் முற்றும் எழுதி இருக்கின்றது . 
வேணும் சிவகிருபை . 


குறிப்பு . 

இந்நூலின் இறுதி ஏடு மிகவும் சிதைந்துள்ளது . இந்நூல் இந்தப் 
பிரதியில் முழுதும் இல்லை . இந்நூலின் முழு விபரங்களை Valume 
I & III கேட்டலாக்குகளில் தெரிந்து கொள்ளலாம் . 


வரிசை எண் : 


1261 


சுவடி எண் : 803 ( 1 ) 


ராமாயணம் 


ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

அளவு : 
23X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
70 . ஆசிரியர் : கம்பர் . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
" வண்டுள ரலங்கலாய வஞ்சர் வான் முகம் 
கண்டதோர் பொழுதினிற் றெரியுங்கை....... 
உண்டெனி னெளிதவர் கொளிக்க வெண்ணுமோ 
விண்டவர் பலபகன் மருவி வீழ்வரோ. 


6 - வது தொகுப்பு 


191 


முடிவு : 
தேவர்க்குந் தானவர்க் குந்திசை 

முகனே முதலாய தேவ தேவா 
மூவர்க்கு முடிப்பறிய காரியத்தை 

முற்று விப்பான் மூண்டு நின்றார் 
ஆபத்தில் வந்த பயமென் றானைய 

யிர்த்தகல் விடுது மென்றால் 
கூபத்தின் சிறுபுனலை கடலயிர்த்த 

குலாவ வாதோ கொற்ற வேந்தே . 
குறிப்பு : 

இந்நூலில் தொடக்கமும் , முடிவும் இல்லை . இந்தப் பிரதியில் 
முழுவதும் இல்லை . 

இந்நூல் அச்சிடப்பட்டுள்ளது . கம்பராமா 
யணத்தின் ஒரு பகுதியாகுமிது . 


வரிசை எண் : 1262 


சுவடி எண் : 803 ( n ) 


பாரதம் 


ஏடுகள் : 2 . 

ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 
23X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 30 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 


இல்லை. 


தொடக்கம் : 
துரியோதனன் மடிந்தபோது ஐந்து விரல்களையும் 

மடக்கிக்கொண்ட விபரம் . 
விதுரன் வில்லிறுத்தான் மெய்மை மெய் 

முனிமகன் காவா தால் 
கதிர்மக னிருக்கால் பாம்பைக் 

கைவிடா திருக்கையாலு 
முதிர்மகன் நீர்த்தம் பத்தால் 

முதற்களப் பலியீயாதால் 
இதுவைந்துந் தவிர்க்கை யாலே 

இவ்விரல் மடங்கிற்றன்றே . " 


192 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

துரியோ தனன் மடிந்தபோது ஐந்து விரலையும் மடக்கிக் 
கொண்ட விபரம் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி சொல்லுதல் . 
ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி சொல் 


குறிப்பு : 

இந்நூலில் கூறப்பட்டுள்ள செய்யுட்களால் வில்லிப்புத்தூராழ் 
வார் பாரதம் என எண்ணப்படுகின்றது . இந்தப் பிரதியில் முழு 
வதும் இல்லை . ஆனால் இந்நூல் அச்சிடப்பட்டுள்ளது . 

இதன் பின்னர் “ திருவிளையாடற் புராணம் , நாற்பதாவது , வர 
குணனுக்குச் சிவலோகம் காட்டிய படலம் திருச்சிற்றம்பலம் . " என்று 
தலைப்பு எழுதிய ஏடு ஒன்று காணப்படுகின்றது . 


வரிசை எண் : 1263 


சுவடி எண் : 803 ( n ) 


1 . 


திருமுகப் பாசுரம் 
ஏடுகள் : ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . அளவு : 23X3.5 
செ.மீ. எழுத்து : தமிழ் . ஆசிரியர் : இறையனார் . 
முழுமை : முழுவதும் இருக்கிறது . 
தொடக்கம் : 

கடவுள் துணை . 
மேற்படி சரித்திரனுட்பட்ட பாட்டுகள் சொக்கநாதர் தருமியென்னும் 

பிராமணனுக்கு அருளிச் செய்த திருமுகம் . பாசுரம் . அகவல் . 
“ கொங்குதேர் வாழ்க்கை யைஞ்சிறத் தும்பி 
காமஞ் செப்பாது கண்டது மொழிமோ 
பயிலியது கெழீஇய நட்பின் மயிலிய 
செறியெயிற் றருவை கூந்தலி னறியவு 
முளவோ நீயறியும் பூவே . 

திருச்சிற்றம்பலம் . 
முடிவு : 

அசரீரி 
திருத்தகு தெய்வத் திருவள் ளுவரோ 
டுருத்தகு நற்பலகை யொக்க - விருக்க 


6 -வது தொகுப்பு 


193 


வுருத்திர சன்ம ரெனவுரைத்து வானி 
லொருக்கவோ வென்றதோ சொல் . 

வேணும் சிவகிருபை . 
குறிப்பு : 

ஒரு ஏட்டின் இரண்டு பிரதிகள் காணப்படுகின்றன . இதன் 
இறுதியில் 5 சில்லரை ஏடுகள் காணப்படுகின்றன . 

** 


சைவத் தோத்திரங்கள் 


வரிசை எண் : 1264 


சுவடி எண் : 866 ( a ) 


இடும்பன் கவசம் 
ஏடுகள் : 3. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 23.5x 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 50 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
ஓம் சவ்வும் யிடும்பா சாயி நமா 
அகஷ்த்திய சீஷா அறுமுக தூ தா 
அடியென் வல்வினை அகற்றிட வருவாய் 
செகத்தினி லேவிகுஞ் சிறந்து நின்றவனைத் 
தகத கன சாரினீ வருவாய் . 


முடிவு : 

நேசா சரணம் நிமலா சறணம் 
பழனியில் வாசா சறணம் 
சண்முக தூதா சறணம் சறணம் 
யீசா சறணம் சரணமென் றேனே . ” 

திருச்சிற்றம்பலம் . 
குறிப்பு : 
கந்த சஷ்டி கவசம் போல இடும்பன் கவசமாகுமிது . 

பிழைகள் 
அதிகம் . தேவராயன் என்பவரால் இயற்றப்பட்டிருக்கக் கூடுமென 
ஊகிக்கப்படுகிறது . இதற்கு முன் ஒரு ஏட்டில் வேட்டு மருந்து 


25 


194 


தமிழ்ச் சுவடிகளின் 


கணக்கு - நெரைய . கந்தகம் நெரை - க . வெடியுப்பு நெறை - எ இ 
- கரி நெறை - கஇ . என்றும் , அதன் பின்பக்கம் ; 


“ வெள்ளி சனி திங்கள் விருந்துண்ணா நல்லாபுதன் 
கள்ள வியாழம் கசப்பிக்கும்ந் தீறாபகை விழையும் 

செவ்வாயி னுக்கிடராம் வாராப் பனாகயும் வரும் 
உள்ளது . 


என்றும் 


வரிசை எண் : 1265 


சுவடி எண் : 866 ( b ) 


சுப்பிரமணியர்பேரில் அகவல் 


ஏடுகள் : 3 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 24X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


தந்திமுகவர்க் கிளையா கந்தா சரணம் 
சரவணபவனே சரணம் . முருகா சரணம் . 
சத்துறு சங்காரா சறனம் . 
சித்த மிலங்கும் சிவசிவா சரணம் . 


முடிவு : 
வியாளக் கிளமையில் வெளியே வரவேணும் 

வெள்ளிமா னீன்ற புள்ளிமான்ங் கனனே . 


சனிக்கிளமையில் 


வெள்ளிக்கிளமையில் வெளிய வறவெனும் . 
வாறும் சறவணத்துறையே . 


குறிப்பு : 

இது முருகன் வழிபாட்டு நூல் .. பிழைகள் மலிந்து காணப்படு 
கின்றன . முதல் ஏடு மற்றொன்று உளது . ஆக ஏடுகள் நான்கு . 


6 - வது தொகுப்பு 


195 


வரிசை எண் : 1266 . 


சுவடி எண் : 866 ( c ) 


பழனியாண்டவன் சஷ்டி கவசம் 


ஏடுகள் : 3 . ஏட்டின் நிலைமை : 

பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 9 வரிகள் . 

அளவு : 24X 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50. ஆசிரியர் : 
பாலன் தேவராயன் . முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

சவுந்தரி நல்ல சிதம்பரி தாத 
குருவான சிவகிரி மலையில் 
தாமரை பொய்கையில் நேயமாய் வளத்தும் 
சோமனந் தரித்து சொக்கரிடத்தில் நான் 
தளர்ந்து விளாமல் வறந்தற வேணும் , 


நூல் 


ஓம் சஷ்ட்டியெ னோக்கச் சறவண பவனாம் 
சிஷ்டறுக் கொதவிய செங்கதிர் வேலோன் 
பாதமு ரண்டு பணிமணிச் சதங்கை 
கீதம் பாடக் கிங்கிணி யாட 


முடிவு : 


பொல்லா தவரை பொடிபொடி யாக்கும் 
நல்லாற் நினவில் நடனம் புரியும் 
சத்துறு சங்காற வேலே ! 

பழனியாண்டவர் துணை . 


குறிப்பு : 

இது கந்தர் சஷ்டி கவசம் . முருகப் பெருமான் நூல்களுள் ஒன்று . 
பாலன் தேவராயன் என்பவரால் இயற்றப்பட்டது போலும் . இவர் 
இயற்றிய வேறு கவசங்களும் இருப்பதாகத் தெரிகின்றது . 
அச்சாகியுள்ளது . 


196 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 


1267 


சுவடி எண் : 866 ( d ) 


மதுரை மீனாட்சி அம்மன் பேரில் அகவல் 


ஏடுகள் : 8 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 

24X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 250. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. முழுமை : முழுதும் உளது . 


குறிப்பு : 

இது முன் 831 - b பிரதி போன்றது . 
உள்ளன . நல்ல பாடமாக உளது . 


பாடவேறுபாடுகள் 


வரிசை எண் : 1268 


சுவடி எண் : 866 ( e ) 


பெரியநாயகியம்மன் பேரில் விருத்தம் 


ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 24 X 3 செ . மீ . 
எழுத்து : தழிழ் . கி . எண்ணிக்கை : 100. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
அரிபிற மாரி தேடுதற் கரிய 

அன்ன பூறணி சதா நந்தி 
அந்தரி கெவுரி சுந்தரி கோரி 

அம்பரி துரந்தரி மாரி . 
முடிவு : 
வண்டனிக் குளலே வர நதிசூள 

வாழ்ந்திடும் வாலி மாநகரில் 
வாலி பூசித்த வாலினா யகரை 

மறுவிய பெரிய நாயகியே " 
குறிப்பு : 

வாலி மா நகரில் கோயில் கொண்டெழுந்தருளியுள்ள பெரிய 
காயகியம்மன் பேரில் இயற்றப்பட்ட பதினான்கு சீர் கழிநெடிலாசிரிய 


6 - வது தொகுப்பு 


197 


விருத்தம் . 


ஒன்பது செய்யுட்களே காணப்படுகின்றன . 


பிழைகள் 


அதிகம் . 


| 


வரிசை எண் : 1269 

சுவடி எண் : 866 ( f ) 
அருணாசலேசுவரர் பாடல் 
ஏடுகள் ; 3 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 24 X 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் .. கி . எண்ணிக்கை : 50 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உளது . 
குறிப்பு : 

இது முன் அருணாசலேசுவரர் பேரில் தெரிசினை என்ற M 831-0 
போன்றது . 11 செய்யுட்கள் உள்ளன . 


வரிசை எண் : 1270 

சுவடி எண் : 866 ( g ) 
உத்திராட்சப் பாடல் 
ஏடுகள் : 3 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 24X3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 100. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
‘ திரிபுர அரசுனுட வாதை யாலே 

தேவர்களும் முனிவோறு மதிமயங்கி வாடி 
சரியா யிறவறுசம் தவமே செயிது 

சத்தியமெ தறுமாகில் தயவா னின்று 
பரிவுடனே திறுனாடந் தாலேதிறும் 

பாக வெளுந்த முந்தின உத்திரஷ்சமாகும் 
கருணையினால் யிப்படிவந் தென்னை ஆள்வா 

கனகசபா பதியெனும் கருத்துளத்தேனே ” . 


198 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 
பதிமூன்று முகமுள்ள மணியும் வெல்லு 

படிகவுமாது வணிந்தால் பாக்கிய முண்டாம் 
சதிரான அஷ்ட்டமா சத்தியுண்டாம் தந்தையெக் 

கொன்ற பாவந் தீரும் 
யிதும்பிறகே அந்தாமணி அல்லாங் கோர்த்து 
யெடுத்து தனைந்து யென்னாழாவில் யெல்லாங் 

கண்டென் 
கதிறம் பொன்னே செம்பொன்னே கன்னே 

கனகாசாபா பதியெனும் கறுத்துளத் தேனே , 
குறிப்பு : 

இது உருத்திராக்கத்தின் பெருமையையும் மகிமையையும் 
கூறுவது . 8 பாடல்கள் எண்சீர் விருத்தமாக உள்ளன . பிழைகள் 
மலிந்து கிடக்கின்றன . 


வரிசை எண் : 1271 . 


சுவடி எண் : 866 ( h ) 


சோடசவுபசாரம் 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 9 வரிகள் . 

அளவு : 

23X4 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 60. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
கறுத்து தன்னில் ... 

கந்த உற்றசிவசத்தி 
உறுவரி நின்றங் குத்தருள வாலைக்கு 

திருநீ றிதுவே சேர்த்துகொள் ளம்மனே ” . 
முடிவு : 

ஆலந் தரித்த அதிசய சங்கரி 
ஞாலந் தன்னில் நின்று நடம் புரிநாறணி 
கோலங் குரிக்குமங் குலமகள் வாலைக்குள் 
பாலமு திதுவே பறிந்துகொள் ளம்மனே ” 


6 - வது தொகுப்பு 


199 


குறிப்பு : 
பதினாறு வகையான உபசாரங்களைக் குறிக்கும் 

குறிக்கும் நூலிது . 
அம்பிகையினை உபசரித்து வணங்கும் பதினாறு செய்யுட்களைக் 
கொண்டது . பிழைகள் அதிகம் . இதன் பின்னர் வயித்திய மந்திரம் 
எழுதிய 2 ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 1272 

சுவடி எண் : 866 ( i ) 
திருமூலவேடம் 
ஏடுகள் : 2 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 24 > < 3 செ . மீ . 

கி . எண்ணிக்கை : 
எழுத்து : தமிழ் . 

30 . 

ஆசிரியர் : 
திருமூலர் . முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 
முண்டச் சடைமுடி தெண் ... ... பொடி 

மேவிய தூளிதங் 
கண்ட.கோ டாலி கையிதை அங்குஷ்ட்டம் 
உண்டென்று மூவற் குரை செய்தா னந்தியே . 


முடிவு : 
பாதகெச்சை சிலம்பு மாவடிகாது பொற்குண்டலங் 

கைய்யொடு கப்பரை 
வீதியுட பிச்சையும் மெய்யில் வெண்ணீறும் 
ஆதி திருமூல ரடியார் திருவேட மே ” . 


குறிப்பு : 

திருமூலர் பாடலாகுமிது . பாடல்களையுடையது . இந்நூலின் 
பின் பகுதியில் நேத்திர மந்திரம் எழுதப்பட்டு உள்ளது . முதல் 
ஏட்டின் பின்பகுதியில் தொடங்குகின்றது . அடுத்த 2 -வது ஏட்டின் 
பின் பகுதியில் , இதன் அடுத்த தலைப்பாகிய ( அணியாபரணமாலை ) 
தொடங்குகிறது . 


200 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1273 


சுவடி எண் : 866 ( j ) 


அணியாபரணமாலை 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . அளவு : 

24 X 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 15 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

அணியாபரணமாலை 
சிவமுக மாகுந் தெளிவுகுறு வாகும் 
சிவனுட ரூபந் தெரிசனை லிங்கம் 
சிவனிட மனதும் சத்திவடி வாகுஞ் 
சிவனுரு விளைந்தது திருநீறு தானே 


முடிவு : 

கணபதி தானே கருமுடிச் சங்கு 
குணவிய வேதங் கோளிய கயறாம் 
வினவிட யதுவே விஷ்ட்ணு வுருபம் 
தினமோசை னாதம் சிவசத்தி தானே ” 

அணியாபரண மாலை முற்றும் . 


யசு 


குறிப்பு : 

இந்நூல் திருமூலர் திருமந்திரம் போல் காணப்படுகின்றது . 
அணிகலன்களைப்பற்றிக் கூறுகின்றது . பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 


1274 


சுவடி எண் : 866 ( k ) 


எழுவகைத்தோற்றம் 


ஏடுகள் : 21. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் , 

அளவு : 24X3 செ . மீ . 
எழுத்து ; தமிழ் . கி . எண்ணிக்கை : 25 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


6 - வது தொகுப்பு 


201 


தொடக்கம் : 

தேவாதியள் மனுஷருய்ப் பிறந்தால் குணம் 
கூறவே கலைமெஞ் ஞானங் குருவருள் லிங்க பூசை 
மீறவே நீற ணிந்து மிக்கதோர் மணியுஞ் சாத்தி 
ஆறவே அன்ன சொற்னம் அருசுவை யளித்தோ 

றன்பால் 
வீரதாய் விண்ணே ராவர் விளம்பினோம் விரும்பிக் 

கொள்ளே 
முடிவு : 
நீதியுள்ள வேதியன் கொடியிலோர் சென்மம் 

நீங்காமல்ப் பிரமத்தைத் தெரிசிப்பாரே . 


ச 


குறிப்பு : 

இதுவும் திருமூலர் திருமந்திரம்போல் காணப்படுகிறது . ஆறும் , 
நான்கும் ஆகப் பத்து செய்யுட்கள் இருக்கின்றன . இடையில் வேறு 
என்று எழுதப்பட்டுளது . இதில் தேவாதிகள் மனிதராய்ப் பிறந்தால் 
குணம் , மனிதர் மனிதராய் பிறந்தால் குணம் , மிருகம் மனிதராய்ப் 
பிறந்தால் குணம் , பறவை சாதி மனிதராய்ப் பிறந்தால் குணம் , 
ஊர்ப்பட்டசாதி மனிதராய்ப் பிறந்தால் குணம் ஆகிய ஐந்துக்கும் 
செய்யுட்கள் கூறப்பட்டுள்ளன . 6 - வது செய்யுள் பொதுச் செய்யு 
ளாக உளது . மற்ற நான்கு செய்யுட்கள் போலிகளைக் கண்டித்துக் 
கூறுகின்றன . 


வரிசை எண் : 1275 . 

சுவடி எண் : 806 ( 1 ) 
அருணஞான விளக்கம் 
ஏடுகள் : 3 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 24X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 50 . ஆசிரியர் ; 
அநியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
“ சிறியவர்கள் பெரியோர்க்கு நிந்தை செப்பச் 

சிறியவர்க்கு பெரியோர்கள் சிறிய ராமோ 


26 


202 . 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஆரியில்ல ரயண்மா லரியாக்கோஞ் சுடரை 

அனுபவித் தருளுடையார் தம்மை நோக்கி 
முடிவு : 
இறுமிதிந்தி வுடல்தெனது கிண்மை தன்னி 

லிரிலாப்பர மடைவாரி யல்பின்னின்ப 
மறுமைகண்டு மீளவருந் தவங்க ளெல்லாம் 

வந்திலென்ன வருந்தாமல் மயங்கிலென்னே . - எ 
குறிப்பு : 

நீதிகளைப் போதிக்கும் இந்நூல் ஏழு செய்யுட்களைக்கொண்டது 
ஆகும் . பிழைகள் அதிகம் . இது சன்மார்க்கத்தை வற்புறுத்து 


கின்றது . 


வரிசை எண் : 1276 

சுவடி எண் : 866 ( m ) 
அகத்தியமுனி வேதாந்தம் 
ஏடுகள் : 3 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 

24 X 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 40 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 

....கொண்டு அரிவாலே நின்று பாரு 
சேமப்பா திரோதாயி ஆரென் றாக்கால் 

சிகமெல்லாம் பெண்ணான மாலி ஓசை 
முடிவு : 
தேடையிலே சதாநித்தியம் வேதாந்தம் பாறு 

சேந்து நின்று பேசையிலே தெளியச் சொல்வார் 
நாடையிலே என்னேறம் மவுனத்தில் னாடு 

நாட்டமாம் வாசினை தான் நன்றாய்க் கேளே . " - யக 
குறிப்பு : 

தத்துவங்களைக் கூறும் இந்நூல் நிறைந்த பிழைகளைக் 
கொண்டுளது . 


6 - வது தொகுப்பு 


203 


வரிசை எண் : 1277 . 


சுவடி எண் : 866 ( n ) 


மோட்சதீபத்துப் பாட்டு 
ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 

24X3. செ . மீ . 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 25 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை . முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

செம்பொற் சீர்பத மழிக்கு ஞானத்திகள் 
கயிலாசம் வந்துபெற பெருசவுத மோங்குமென்ற 
சொலப்பெறுக்கக் கூறி நீயினி வந்தசேதி 
நிலமையா யுரை செய் யாரே 


முடிவு : 

பாறகத் தோற்கள் வாள்கப் 

பரமனின் னடியார் வாள்கச் 
சீர்பெறு மன்ன சுற்றந் 

திகழவே வாழ்க வாழ்க 
கூற்மளு வெந்துங் கைய்யான் 

குளிர்மலர்ப் பாதம் வாள்க 
வீர சைவத் தோர்வாள்க 
விண்ணவர் வாழ்கத் தானே 

திருச்சித்தம்பலம் . 
குறிப்பு : 

இறந்தாருயிர் இறைவனடி சேர்தற் பொருட்டு நந்தா விளக்கு 
கள் வைப்பது தொல்லோர் வழக்கம் . அப்படி ஏற்றிவைத்துப்பாடும் 
பாடலாகுமிது . வீரசைவ நூல் 10 பாடல்களே உள்ளன . பிழைகள் 
அதிகம் . இந்நூலின் இறுதியில் வேறு பாடல்கள் எழுதிய 4 ஏ.டுகள் 
உள்ளன . ஒரு பகுதியில் ( இந்தப்பேறு பெற்றவர்க்குப் பிறவியும் 
உண்டென்றெண்ணலாமே என்ற ஈற்றடியினைக் கொண்ட செய்யுட் 
கள் ஆறு காணப்படுகின்றன . 


204 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1278 


சுவடி எண் : 866 ( 0 ) 


வராகிமாலை 


ஏடுகள் : 30. ஏட்டின் நிலைமை : 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . அளவு : 24X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 350. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

காப்பு 
“ சங்காளி வாகட தண்டுலக்கை வானங்கலப்பை 
மங்கா அபைய வரதமுடன்- இங்கிரண்டும் 
நாலிரண்டு கைப்படைத்த நாயகியாள் வறாகி 
காலுரண்டு மெனக்குண்டே காப்பு ” . 

தேவிசகாயம் . 
முடிவு : 
வேறாக்கி யன்பற் வினையை வெவ் வேணு வெருத்துடலங் 
கூறாக்கி நெஞ்சங் குருதியுந் தேக்கிக் குருதிபொங்க 
சேறாக்கி கொங்கையின் மீதே யிறத்த திலதமிட்டு 
பாறாக நேமி படையாள் வராகி பராசத்தியே - ருகூ 


குறிப்பு : 
இது வராகியினைப் புகழ்ந்து கூறும் நூல் . 

அச்சாகியுள்ளது . 
இந்நூலின் இறுதியில் கௌரி பஞ்சாங்கம் , சிதம்பரயீசுபரர் மந்திரம் , 
வீரபத்திர மந்திரம் , சற்குருநாதன் மந்திரம் , வயிரவன் மந்திரம் , 
சிவகுருநாதன் மந்திரம் , முதலிய மந்திரங்கள் உள்ள 18 ஏடுகள் 
கோக்கப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1279 

சுவடி எண் : 866 ( p ) 
கட்டுமந்திரம் 
ஏடுகள் : 2 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 

24X3 செ . மீ . 


5 - வது தொகுப்பு 

205 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 20. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் இல்லை .. 
தொடக்கம் : 
சிவாகணபதி சிவாகணநாதா ஓங்கண நாதா 
ஓங்கண்ணாநாத அகோரமன யே காந்தமனா 
காளி அம்மா புத்திறாவா விக்கினேஷபரனே 
உமைபாதம் பணிந்தேன் . 

ஓம் சரசுபதி தெரிசினம் ஓம் . 
முடிவு : 
என்கட்டு உன்கட்டு உத்திரன் கட்டு ஓம் 
கங்காழா தேவிகட்டு தொட்டியத்து முக்கம்மா 
கட்டு என்னாணை உன்னாணை ஆதிசிவன் குறுவரிய 
கட்டினேன் தொட்டியத்து கம்பனத்து பொம்மாயம்மாள் 
பதமரிய வட்டினேன் . சிவாயம் , நான் கட்டின கட்டுக்குள் 
நிற்க சிவா : 


குறிப்பு : 

து மாந்திரீக நூல்களுள் ஒன்று . 


வரிசை எண் : 1280 


சுவடி எண் : 770 


கணபதி அகவல் 


ஏடுகள் : 10 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . அளவு : 11X3.5 
செ . மீ . எழுத்து தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 150 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 


காப்பு 


மோசிகவாகன மோதக ஆஷத்தா மாகரன 
விளம்பிய சூஷ்த்திரவாமன ரூபமயேசுபர 


. 


206 


தமிழ்ச் சுவடிகளின் 


புத்திரவிக்கனி வினாயகர்பாதம் நமஷ்த்து 

வாலைதேஷணா மூர்த்தி துணை . 


நூல் 


ஓம்சீர்தரு மூலச் செழுசுடர் விளக்கே 
கார்திற மேனிக் கற்ப்ப கன்றே 
அல்லல் வினையே ஆறுத்திடும் ஞான 
வல்லபை தன்னை மறுவிய புயனே 


முடிவு : 
" உச்சி புருவ நடுவி லுதிக்கும் 
சச்சுதா னந்த சற்குரு சரணம் 
சிவனடி யார்கள் சிந்தையில் வாழும் 
தவசிவ கணபதி தாளே சரணம் ” 

குருபாதம் துணை . 


குறிப்பு : 

இந்நூல் விநாயகர் தோத்திர நூல்களில் ஒன்றாகும் . இது முழு 
வதும் உள்ளது . 


வரிசை எண் : 1281 

சுவடி எண் : 781 
கணபதி தியானம் 
ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : ; 5-6 வரிகள் . 

அளவு : 
13.5x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

கி.எண்ணிக்கை : 30 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 


உள்ளது . 


தொடக்கம் : 

அஷ்ட்ட கணபதி எட்டுக்கும் எட்டுவித தியானமும் , 
திசை ஆசன முதலானதும் விதிக்கப்பட்டிருக்கிறது . 

குருவே துணை . 


6 -வது தொகுப்பு 


207 


நூல் 


ஓம்- கிலீம் - சிங் 
கீழ் - திசை - புலியா 
சனம் - துளசிமணி 
உத்தளம் விபூதி 


உரு லெட்சம் 


முடிவு : 

மணி விபூதி உத்தளம் . சுகா - சனம் 
வாசனையான - கெந்தம் - புஷ்பம் 
பால் - பழம் - தேன் - அவல் - கடலை 
கரும்பு - யெள்ளுண்டை வைக்கவும் . 


குறிப்பு : 

இந்நூல் விநாயகர் தோத்திர நூல்களில் ஒன்றாகும் . மந்திர 
சாத்திரத்தைச் சார்ந்தது . 


வரிசை எண் : 1282 


சுவடி எண் : 864 


கணபதி தியானம் 


ஏடுகள் : 48 . 

சுவடியின் நிலைமை : சிறிது பூச்சி 
யரித்துளது . பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 18X3.5 
செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 400 . 
ஆசிரியர் : தெரியவில்லை. முழுமை : இல்லை . 
தொடக்கம் : 

தேயா பாடல் . யசு 
கங்கைசடைக் கணிந்தவர னீன்ற தந்தி 

கணபதிபேர் பாதமதை கருத்துள் வைத்து 
எங்கள் பிரான் குருபரன்றன் பாதம் போற்றி 

யெனையாண்ட கும்பமுனி இருதாள் போற்றி 
மங்களஞ் சேர்ந்துகந்த வேதத் துள்ளே 

நடனசூஸ்த் திரத்தையணைந்து பாரத பாத்து 


208 


தமிழ்ச் சுவடிகளின் 


பொங்கமுடன் நவலோக நிற்றி லத்தைப் 

புனிதனே பதினாரில் நவிலு வேனே . 


முடிவு 
சீர்மேவும் வாலை யபிராமி சூலி திரிபுரை 

சங்காரி கௌமாரி வாமி 
தார்மேவு மைடசங் காரிதுர்க்கை சாமுண்டி 

கங்காளி தந்த மைந்தன் 
கார்மேவும் அத்திமுக னொற்றைக் கொம்பன் 

கருணை திரு நயனமிடு கமலபாதம் 
பார்மேவும் அருமுகவன் குருமுனிக்குப் பகர்சாவ 

விஞ்சைக்குக் காப்ப தாமே .. 


குறிப்பு : 

இந்நூலில் கணபதி தியானம் 9 வது ஏட்டில் தொடங்கி 4 ஏடு 
களில் உள்ளது . 

மந்திரங்களும் சக்கரங்களும் உள்ளன . இதில் 
திரிபுரைமாலை , இராசவசியம் , சருவவசீகரம் , லோக வசீகரம் , சத்துரு 
வணங்க , சுப்பிரமணியர் விஞ்சையின் பொருள் அறிய வேண்டியதற் 
குறிய விதைகள் , அகத்தியர் சுந்தரானந்தருக்குபதேசித்த விஞ்சை , 
கணபதி சக்கரம் , சுப்பிரமணியர் விஞ்சை ஆகியவை உள்ளன . 3 , 
4 , 5 , 17 , 18 , 26 ஆகிய ஏடுகள் வெற்றேடுகள் . 39 முதல் 49 , 55 
ஆகிய ஏடுகள் இல்லை . 


வரிசை எண் : 1283 


சுவடி எண் : 867 ( a ) 


கண்பதி தோத்திரம் . 
ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 18X2.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
குறிப்பு : 

இது சுவடி எண் 770 ஐப் போன்றது . 


6 - வது தொகுப்பு 


209 


வரிசை எண் : 1284 


சுவடி எண் : 867 ( b ) 


மந்திரங்கள் 


ஏடுகள் : 12 . எட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 5--6 வரிகள் . 

அளவு : 18X2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 150 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

ஓம் அரகர நமசிவாயா . 
ஆனந்த ரூப நம சிவாயா . 
அதிகோசாத நாயா 
அச்சிரப் பிறசேபச நாயா . 

அதிரதம கேச நாயா ”. 
முடிவு : 

" சிவாய நமா . 
சகாய நமா . 
சாயூச்சியா நமா 

சர அணபவயா நமா . 
குறிப்பு : 

இது மந்திர சாத்திரங்களுள் ஒன்றாகும் . பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 1285 


சுவடி எண் : 867 ( c ) 


சுப்பிரமன்னிய உச்சாடணம் 
ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 18X2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் இல்லை. 
தொடக்கம் : 

ஓம் நமசிவபவ சிவாய நம . செயசெய சிவசுப்பிரமன்னிய 
வாயநம் . 

ஓம் கிரியும் கிரியும் கிரியும் அய்யும் அய்யும் 


சிவாய நம் . 


27 


210 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 
ஆறுமுகன் திருவடியாக கொண்டேன் . 

என்னோட 
எதுத்துப்பிடித்து வாரசத்துறாதிகள் குலமும் வேரும் மற்றுத் 
தெரிச்சுப் போகச் சுவாகா . 


குறிப்பு : 

இதுவும் மாந்திரீக நூல்களுள் ஒன்று . முருகனை வைத்து மந்திர 
உச்சாடனம் செய்யப்படும் முறைமை கூறப்பட்டுள்ளது . 
இதன்பின் திரிபுரசங்காரம் என்ற ஒரு ஏடும் , வைத்திய ஏடுகள் 
ஒன்பதும் உள்ளன . 


வரிசை எண் : 1286 . 


சுவடி எண் : 867 ( d ) 


அனுமார் மந்திரம் 


ஏடுகள் : 16 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 

அளவு : 

18X 2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 200. ஆசிரியர் : 
அறியக்கூட வில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 


அனுமார் அஞ்சன சுத்த வாயு புத்திரா . 
காலதுற்கை காலகிர கட்டு வங்கட்டு 
பேயும் புரலாமல் வசுர அனுமாபட்டு முட்டு 
முட்டுதாக்கு தாக்கு சாடுசாடு மாறுமாறு 
வீசுவீசு நோக்கு நோக்கு இருக்கு இருக்கு 
ஓம் சுவாகா 


முடிவு 

த்திருந்தால் அந்த பிசாசு......... று நிச்சயித்து 
அந்த பிசாசு போல பச்சை மாவில் க 000 உருவு செய்து 
அய்யனார் சேவடியில் சாத்தவும் . அந்தப் பிசாசு மாண்டு 
போம் . 


6 - வது தொகுப்பு 


211 


குறிப்பு : 

அனுமானை வைத்து வணங்கிச் செய்யும் மாந்திரீகமாகுமிது . 
ஜாலங்களும் கூறப்பட்டுள்ளன . பின்னர் வைத்திய ஏடொன்றுளது . 


வரிசை எண் : 1287 


சுவடி எண் : 


814 


கந்தர் அனுபூதி (சக்கரங்களுடன் ) 


உள்ளது . 


ஏடுகள் : 53 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 13X3 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 200 . 
ஆசிரியர் : அருணகிரிநாதர் . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


குறிப்பு : 

இந்நூல் அச்சாகியுள்ளது . முருகனின் தோத்திர நூல்களில் 
முருகப்பிரான் திருவருட்டனமையை விளக்கும் நூலாகும் இது . இப் 
பிரதியில் 43 பாடல்கள் மட்டுமே காணப்படுகின்றன . பாட போதங் 
கள் மிகுந்து காணப்படுகின்றன . இதன் இறுதி ஏட்டில் கணபதி 
சக்கரம் ஒன்று எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 1288 


சுவடி எண் : 829 


கந்தர் அனுபூதி (சக்கரங்களுடன் ) 


ஏடுகள் : 34 . ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சி 
யரித்துள்ளது . அளவு : 20X3.5 செ . மீ . கி.எண்ணிக்கை : 
40. பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . ஆசிரியர் : அருணகிரி 
நாதர் . முழுமை : முழுவதும் இல்லை. எழுத்து : 
தமிழ் 


குறிப்பு : 

இச்சுவடி 814 - ஆம் சுவடியைப் போன்றது . 
கள் மிகுதியும் உள்ளன. பாடல்கள் மாறியும் உள்ளன 


பாடவேறுபாடு 


212 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1289 


சுவடி எண் : 830 


கந்தரனுபூதி (சக்கரங்களுடன் ) 
ஏடுகள் : 22 . ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சி 
யரித்து உள்ளது . பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 
14x2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : அருணகிரிநாதர் . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


குறிப்பு : 

இச்சுவடி 814 - ஆம் சுவடியைப் போன்றது . இச்சுவடியில் 
19 பாடல்களே இடம் பெற்றுள்ளன . இடையில் 8 - ஆம் எண்ணுள்ள 
ஏடு காணவில்லை . 

** 


வரிசை எண் : 1290 


சுவடி எண் : 819 


கந்தர் சஷ்டி கவசம் 
ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . ( சிறிது சிதிலம் ) பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . 
அளவு : 24X3.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
150 . ஆசிரியர் : தேவறாயசுவாமிகள் . 

முழுமை : முழு 
வதும் உள்ளது . 


தொடக்கம் : 

காப்பு 
“ துதிப்போர்க்கு வல்வினைபோம் துன்பம்போம் நெஞ்சிற் 
பதிப்போர்க்குச் செல்வம் பலித்து - கதித்தோங்கும் 
நிஷ்ட்டையுங்கை கூடு நிமல ரருள்கந்தர் 
சஷ்ட்டிக் கவசந் தனை . 


நூல் 


“ சஷ்ட்டியை நோக்கச் சறவணை பவனார் 
சிஷ்ட்டருக் குதவுஞ் செங்கதிர் வேலோன் 


213 


6 - வது தொகுப்பு 


முடிவு : 

சறணஞ் சறணம் சறஅண பவஓம் 
சறணஞ் சறணஞ் சண்முகா சரணம் , 

கந்தர் சஷ்டிக்கவச முற்றும் . 
குறிப்பு : 

இந்நூல் இப்பிரதி யில் முழுதும் உள்ளது . இதுவும் முருகனின் 
தோத்திரப் பாடல்களில் ஒன்றாகும் . அச்சாகியுளது . இந்நூலின் 
இறுதியில் அனுமார் மந்திரம் கூறிய 3 ஏடுகள் இணைக்கப் 
பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1291 


சுவடி எண் : 899 


சதாசிவக்கண்ணி 
ஏடுகள் : 11 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் எலி 
கடித்துள்ளன . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
26 X 2 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
150 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

ஓங்கார வட்டத் துதித்த கணபதியை 

பாங்குடனே கண்டு பணிந்தேன் - சதாசிவமே 
முடிவு : 

சதிரகிரி வட்டமதில் சார்ந்தே சதாசிவத்தை 
மதிகதிரின் வாசிகொண் டுவந்தேன் சதாசிவமே . 

கண்ணி ள உயாகூம் சரி முற்றும் . 
குறிப்பு : 

இது தத்துவ வகையைச் சாரும் . பராபரக்கண்ணிபோல இது 
சதாசிவக்கண்ணி . 


வரிசை எண் : 1292 

சுவடி எண் : 771 ( a ) 
சௌந்தரிய லகரி 
ஏடுகள் : 82 . ஏட்டின் நிலைமை : ஓரங்களில் எலி 
கடித்தும் முறிந்தும் உள்ளது , பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . 


214 


தமிழ்ச் கவடிகளின் 


அளவு : 16x2 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
1000 . ஆசிரியர் : வடமொழியில் சங்கராசசாரியார் 
இயற்றிய இதனைத் தமிழில் மொழிபெயர்த்துப் பாடியவர் 
வீரை கவிராச பண்டிதர் . முழுமை : முழுவதும் உள்ளது , 


தொடக்கம் : 

பிறைதவழு மெழில்தோன்ற பிறங்குகதிர் 


றங்குகதிர் கோட்டாற் 


செறிகதிர்செய் தடங்குடுமி செம்பொன்மால் 

வரைவாய்ப்ப 
மறைபுகழுஞ் சவுந்தரிய லகரியினை வகுத்தெழுதும் 
விறல்கெழுமு வேழமுகன் விரைமலர்த்தா 

ளிணைதொழுவாம் 
முடிவு : 
பிறைபுனைந் தருளுஞ் சிவன்றன துவகைப் பெருக்கென 

வடமொழிமுனிவ 
னறைசவுந் தரிய லகரியைத் தமிழா லருட்கவி ராசபண் 

டிதன்ற 
னிறைமனங் கருதித் தாழை மானகரி னிலைபெற வாழ்கவி 

யெல்லன் 
றுறையென வெனினுந் தவமிலா துரைதேர்ந் தொதின 

னிருள்விளக் கெனவே . ாரு 

தேவிசகாயம் . 
குறிப்பு : 


இது தேவி தோத்திரப்பா . தேவியின் பாதாதிகேசவருணனையும் 
இன்ன பலனை விரும்புவோர் இன்னவாறு வழிபடவேண்டுமென்ப 
தையுங் கூறுவது . இது சௌந்தரியலகரி , ஆனந்த லகரி என இரண்டு 
பாகுபாடுகளையுடையது . இதில் ஒவ்வொரு பாட்டிற்கும் சக்கரமும் , 
மூல மந்திரமும் , ஆராதிக்கும் விதமும் சொல்லப்பட்டுளது . இச்சுவடி 
சற்று சிதிலமாயுளது . 


6 - வது தொகுப்பு 


215 


வரிசை எண் . 


1293 


சுவடி எண் : 771 ( b ) 


வராகிமாலை 


ஏடுகள் : 18 . ஏட்டின் நிலைமை : ஓரங்களில் எலி 
கடித்துள்ளது . பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

அளவு : 
15.5X2 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
200 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
பெருக்குங் கருணை வராகி தன் மாலையைப் பேசுதற்கு 
நெருக்குங் குவிமுலை யம்பிகை வாமமருரைந் துமகுழ்ந் 
திருக்கும் பாணா சுரனங் குசங்கொண் டெவ்வினையுங் 
கருக்குந் தகைமை வினாயகன் சேவடி காப்பதுவே . 


முடிவு : 

அர்ச்சினை 
துளசி வில்வம் 

செங்களணீர் மாதுளம்பூ அறுகு 
தும்பை . இது அர்ச்சினை பண்ணி 

வாசம் புழுகு பச்சை கஸ்தூரி மஞ்சள் பொடி 
சாத்தவும் . 

பூசை பண்ணி ஆடு கோழிக்கும் இளநீர் நரபெலி 
மற்றுமுண்டானதும் சாரம் . 


குறிப்பு : 

ஒவ்வொரு பூசைக்கும் , மாலைக்கும் சக்கரத்துடன் விளக்கம் 
கூறப்பட்டுள்ளது . இந்நூல் வராகி என்னும் தேவியைப் பூசிக்கும் 
முறையினைக் கூறுவது . 


வரிசை எண் : 1294 

சுவடி எண் : 771 ( c ) 
ஆனந்தமாலை 
ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : ஓரங்களில் எலி 
கடித்துள்ளது . பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 


216 


தமிழ்ச் சுவடிகளின் 


15.5X2 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : கவிராய பண்டிதர் . முழுமை : 
முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
நாறணமே நான்முகமே நண்ணார் புரமெரித்த 
காறணமே ஞானக் கடலே யருட்ச்சுடரே 
பூறணமே யொன்றே புராதனமே மெய்ப்பொருளே 
ஆரணமே யம்மே ஆனந்த னாயகமே . 


முடிவு : 
கான மயில்கார கவிராச பண்டிதன்சொல் 
லானந்த மாலைபடித் தானந்தவா னவறிவாய் 
வானம்பு வனமனல் வாரிநிற மெய்கமழும் 
ஞானம் பரமகுரு நாதரிடத் தெய்துவாரே ! 

ஆனந்த மாலை முற்றும் . 
பாமபவம்மாள் துணையாக வேண்டியது . 

ஸ்ரீபரமேசுபரி துணையாக வேண்டியது . 
குறிப்பு : 

இந்நூல் தேவியின் தோத்திரரூபமாக அமைந்தது . இந்நூலை 
இயற்றியவர் கவிராய பண்டிதர் என்பது இறுதிச் செய்யுளால் 
தெரிகின்றது . 


வரிசை எண் : 1295 

சுவடி எண் : 771 ( d ) 
குருபுத்திரன் சரநூல் 
ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : ஓரங்களில் எலி 
கடித்துள்ளது . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
14X2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
70 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை 
முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

தொடப்பட்டது யிடை சந்திரன் பிங்கலை சூரியன் சுழி 
முனை அக்கினி யென்று கொள்க . சந்திரனியங்கும்போது 


6 - வது தொகுப்பு 


217 


செய்யும் தொழில் ; தூதுவிட , ஆடையுடுக்க , ஆபரணம் 
பூண , மணஞ் செய்ய , அடுமை கொள்ள , கிணறு கான , 
மனை கோல . 


முடிவு : 

குருபுத்திரனாதரவன் அரைவயறு சோரும் , கால்வயறு 
தண்ணீரும் , கால்வயறு.......... ஆகாரம் பண்ணுகுரவன் . 

குருபுத்திரன் சரநூல் முற்றும் . 

ராமதேன் துணை . செயம் . பயங்களில்லை . 
குறிப்பு : 

இந்நூலின் இறுதியில் பருவுக்கு , சுளுக்குக்கு மருந்து எழுதிய 
ஏடு 1 - ம் சேதுபுராணம் முதலியன ஏடு 4 - ம் , சனிபகவான் தோத்திரம் 
ஏடு 1 - ம் காணப்படுகின்றன . இந்நூல் சோதிடம் போன்றது . இதை 
இயற்றியவர் குருபுத்திரன் என்பது தெரிகின்றது , 


வரிசை எண் : 1296 

சுவடி எண் : 812 ( a ) 
சனிபகவான் தோத்திரம் 
ஏடுகள் : 7 ,. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 3-4 வரிகள் . அளவு : 

27x2.5 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 60 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 


உள்ளது , 


தொடக்கம் : 


கவிகற்ற பேருக்கும் கெண்ணாழர் யாவற்கும் 
குலி வெட்டும் ஒட்டர் கூற்றாடி அய்யற் குருக்களுக்கும் 
மணுவற்ற பேருக்கும் வாத்திமையோற்கும் 
யிம்மானிலத்தில் யிவையெட்டுப் பேருக்கும் 
தரித்திரிய தோஷமிகுக்குதன்றே 


தேவரெண் டிசைக்கதிபர் சித்தரோடு கிம்புருடர் . 
மூவர் முனிவர் முதலோரை - மேவியுறுந் 


28 


218 


தமிழ்ச் சுவடிகளின் 


தாரணிந்த மார்பன் சனிபகவான் சீர்புகல 
காரணிந்த யானைமுகன் காப்பு . 


முடிவு : 
நீரினையுண்டெழு மேகவாணனா போற்றி 

நெடுந்தடத்திலுறு கமலக்கண்ணா போற்றி 
சூரியன்றன் தவத்தில் வந்தபாலா போற்றி 

துலங்கு நவக்கிரகத்துண்மேலா போற்றி 
காரியெனும் பெயர் கொளுமகார போற்றி 

காசினியிர் கீர்த்தி பெற்ற தீராபோற்றி 
மூரிகொளு நோய்முகவாமுடவா போற்றி 
முதுமகனின் முண்டகத்தாள் போற்றி போற்றி . 
சனி பகவான் தோத்திரம் முற்றிற்று . 

ஆண்டவர் துணை . 
குறிப்பு : 

இந்நூல் நவக்கிரகங்களில் ஒன்றான சனி பகவான் தோத்திரப் 
பாடலாகும் . முழுதும் உள்ளது . பிழைகள் அதிகம் . முதலேட்டின் 
பின்புறம் " நித்திரையுமாறுதே ... ..கறந்தெடத்தைத் தேடுதே 
கண் " என்ற பாடல் காணப்படுகிறது . எழுத்துக்கள் தெளிவில்லை . 
சனி பகவானே ! இன்னின்னாரை இப்படி இப்படியெல்லாம் ஆட்டி 
வைத்தாய் ! நான் உன்னை வணங்குகின்றேன் . எனைத்தொடாதே ! 
சனியனே ! காகமேறுந் தம்பிரானே ! என்றபடி பாடல்கள் ய காணப் 
படுகின்றன . 

பின்னர் போற்றிச்செய்யுள் 

போற்றிச்செய்யுள் காணப்படுகின்றது . 
அச்சாகியுள்ளது . 


வரிசை எண் : 


1297 


சுவடி எண் : 812 ( b ) 


நவக்கிரகத் தோத்திரம் 


ஏடுகள் : -2} . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . 

பக்கத்திற்கு : 3-5 வரிகள் , அளவு : 
27 x 2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 60 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


: 


வந்தனை நம்பிலா வினைவினை வலிகாவுடை மனைத்தை 
6 - வது தொகுப்பு 

219 
தொடக்கம் : 
மன்னுயிர் கட்கனைத்து மாபூத ளித்து நல 
நண்ணு நவக்கிரக நண்பு சொலத் - தண்ணுலவு 
திங்களணி தங்குமுயர் செஞ்சடைய ருண்மகிழ் செய் 
கங்கையருளைங்கறனார் காப்பு ” . 
முடிவு : 
சூரியன் கோமான் செவ்வாய் சொற்புதன் வியாழம் வெள்ளி 
காரிய மிறாகு கேதுக் கடவுள் ரொன்பனாமத் 
தாரியல் சக்கரத்தை தரித்திரர் பூசித்தாலும் 
பாரிற் புத்திரரும் அட்ட பாக்கிய நல்குந்தானே . 

நவக்கிரகத் தோத்திரம் முற்றிற்று . 

தேவிச் சகாயம் . திருச்சிற்றம்பலம் . 
குறிப்பு : 

இந்நூல் சூரியன் , சந்திரன் , செவ்வாய் . புதன் , குரு , சுக்கிரன் , 
சனி , இராகு , கேது ஆகிய நவக்கிரகங்களின் தோத்திரப்பாடலாகும் . 
இந்நூல் முழுவதும் உள்ளது . இதன் பின்னர் தனியநாள் எழுதிய 
2 சோதிட ஏடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன . 
வரிசை எண் : 1298 

சுவடி எண் : 812 ( c ) 

) 
பழனியாண்டவர் தோத்திரம் 
ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 27 < 2.5 
செ.மீ : எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் : பவழிக்கூத்தனார் .. முழுமை : முழுவதும் 
தொடக்கம் : 


உள்ளது . 


உள்ளது . 


யொருவழி திருத்தி வந்துகுடி புக்குத் 
தனக்கு விலையடிமையென வழிபடும்படி யெனக்கும் 

பைந்தமிட் கவிதையுந் தன்னருட்க் கருணையும் 


220 


தமிழ்ச் சுவடிகளின் 


பாதார விந்த மலரும் பாலித்து வாள்வித்த 

பரம குமரனுண்டு பகரி லவனெவ னென்னிலா . 


முடிவு : 
துள்ளுமெறி திரையிலிரு கூறாகியொரு கூறாதொகை 

வடிவாக மற்றைத் துண்டமெதிர கொடியகுக் 

குடமாய் வரக்கண்டு துரகமுங் கொடியுமாகக் 
கொள்ளுமதி சூர நிமைய வாசலா மிடவரு 

குமார கெம்பீர னவனென குருனாதன் 
வழிவழி தனக்கமை கொள்ளுமெங்குல 
நாயக கடவுளே . 


- 


தருக்க சிந்தாமணியில் இலம்பகம் பத்துக்கு முதர்ப்பாயிர 
முற்றிற்று . தேர்ப்பாகன் புத்திரனாகிய பவழிக்கூத்தனார் பாடியது . 
சுப்பிரமணியக் கடவுளார் பேரிலாசரிய விருத்தம் என்றறியவும் , 

சிவமயம் 
கடவுள் துணை . சரஷ்பதி லட்சிக்கவும் . 
குறிப்பு : 

இதன் முடிவு கொண்டு இது தருக்க சிந்தாமணிப் பாயிரம் எனத் 
தெரிகின்றது . வடமொழி ஸ்காந்தத்தின் செய்திகள் பல இச்செய் 
யுட்களில் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1299 


சுவடி எண் : 812 ( d ) 


சுப்பிரமணியர்பேரில் விருத்தம் 


உள்ளது . 


ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 27 X 2.5 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 200 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 
மாமேவு நவரற்றின கேயூர மணிமகுட 

மன்னிப் பொலிந்த முடியும் 


221 


6 - வது தொகுப்பு 


வச்சிரத்து தற்றில்பூ வெண்ணீறு மோ ஒரு 

வதனவின் பத்தி னழகும் 
பாமேவு பத்தற்கு மடை திறந் தனபொழுகு 

பன்னிரு விழிக்க ருணையும் 
பகர றிய பழமரை பழுத்தொழுகு சிறுநகைப் 

பவளஞ் சிறந்த வாயும் . 
முடிவு 
எண்ணேறு செனனங்கள் கிடையாது காலபய 

மெள்ளளவு மேயி ராதிவ் 
வேழைக்கி ரங்கியரு டெய்வமுனை யல்லாம 

லின்ன மொரு தெய்வ முளதோ 
தன்னேரு கங்கைமலை மங்கையரு டங்கமே 

சாசகோ பாலன் மருகா 
சதுர்மறைக ளே தந்த பரமகுரு வாய்வந்த 
சரவணபவா னந்தனே . 
சுப்பிரமணிய விருத்தம் முற்றிற்று . 
சிவமயம் . தேவி சகாயம் , 


திருவாவடுதுறை சுப்பிரமன்னிய கவாமிகள் அருளிச் செய்தது . 
சுப்பிரமன்னிய சடாட்சர விருத்தம் அறியவும் . 


குறிப்பு : 

சுப்பிரமணியர் பேரில் விருத்தத்தின் பின்னர் மூன்று செய்யுட்கள் 
காணப்படுகின்றன . திருவாவடுதுறை சுப்பிரமணிய சுவாமிகள் 
அருளிச்செய்தது என்றுளது . 


* 


வரிசை எண் : 1300 


சுவடி எண் : 812 ( e ) 


வேங்கடாசலபதிபேரில் விருத்தம் 


ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு 
27 x 2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 150 . 


உள்ளது . 


222 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 


முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

முத்தி தரும் போ தகமு முண்டாற் பவுசுதவும் 
பக்தியெய்தும் பாவம் பறந்தோடுஞ் -- சித்துருவும் . 
வந்துதொழு வார் புவியில் மன்னர்மகிழ் வாருமென்றுந் 
தந்திமுகத் தோனெனவேதான் 


முடிவு : 
அண்டர் நாயகனே கொண்டல் மேனியனே 
அரவினிற் றுயலும் நாரணனே அச்சுதா நினது 
கிருபையா லடியெ னறிவினாற் சொன்ன புன்றமிழைத் 
தொண்டிரை யமுதாமுன் றிருனாமஞ் செப்பலாலெனச் 
சொலுந்திரமுஞ் சிறப்புட நிதமுந்தொழப் 
பவுசுதவும்ந் திருப்பதி வேங்கடே சுரனே . 

-ய 
வெங்கடாசலபதியார் பேரில் கழில் நெடில் விருத்தம் முற்றும் . 


குறிப்பு : 

திருமலை வேங்கடேசர் பேரில் பத்து செய்யுட்களைக் கொண்ட 
தோத்திரமாகுமிது . 


வரிசை எண் : 


1301 


சுவடி எண் : 812 ( f ) 


கணபதி விருத்தம் 


உள்ளது . 


ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 27 X 2.5 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 60 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

நல்ல கணபதியை நாள்கால மேதொழுதால் 
அல்லவினை யெல்லாம் அகலுமே - சொல்லரிய 


6 - வது தொகுப்பு 


223 


தும்பிக்கை யானைத் தொழுதால் வினை தீறும் 
நம்பிக்கை உண்டே நமக்கு . 


ரு 


அடிவு : 

வறுமை துயரம் பிணியெவையும் வாராம லருளுவாய் 
வறுமையினு மெம்மையி 
நலங்கொடுத் தருளுவாய் கணபதி நின்னி 
பாதஞ் சரணம் குணவரையும் பாதமலர்ச் சரணம் . 
சரணஞ் சரனனின்றாள் மலர்ச் சரணம் 

தண்டாயுதபாணி துணை . 
குறிப்பு : 

இந்நூல் கணபதி தோத்திரப் பாக்களில் ஒன்றாகும் . அச்சிடப் 
பட்டிருப்பதாகத் தெரியவில்லை. அருச்சனைப் பாடலும் விரவியுள்ளது . 


வரிசை எண் : 1302 

சுவடி எண் : 812 ( g ) 
அருணைகிரிநாதர்பேரில் விருத்தம் 
ஏடுகள் : 6. ஏட்டின் நிலையை : நல்ல நிலையில் உள்ளது . 
பக்கத்திற்கு : - 4-5 வரிகள் . 

அளவு : 

27 X 2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 120 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 
" மச்சரிசி கூர்மரிசி சூதன் வேதன் 

மார்க்கண்ட ரிசியுடனே வரங்கள் பெற்றோம் 
நிச்சயமா யருபத்து நாலு கோடி 

ரிசியுடனே நின்பாதஞ் சேர்வை பெற்றோம் . 
அச்சமற்ற னாதாக்க ளனந்தங் கோடி 

அண்ணா மலையெனவே ரச்சித் தோர்கள் 
சிச்சையுடன் அருணைகிரிச் சிவனே யென்றுந் 

திருவடியும் அடியேற்குத் தெரிசிப் பாயே " 


224 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 
மொழி தவரா மெய்ப்பொருளே பரம ஞான 

மூர்த்தியே னால் வேத முதல்மை யோனே 
வழி தவரா ராகங்கள் பதிணெண் புராணம் 

வரிசையுட நாலெட்டு ராகங்கள் தானும் 
ஒளிவுடனே யெட்டெட்டுக் கலைகா னங்கள் 

உள்ளிருக்குந் தனிமுதலே உடைய மூர்த்தித் 
தெளிவுதரும் அருணைகிரிச் சிவனே யென்றுந் 

தெரிசினையைக் காணவருள் செய்கு வாயே . 


குறிப்பு : 

திருவண்ணாமலைப் பெருமான் மீது பாடிய தோத்திரப் பாட 
லாகுமிது . 


வரிசை எண் : 


1303 


சுவடி எண் : 766 


சஷ்டி கவசம் 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் ஒடிந்து 
உள்ளன . பக்கத்திற்கு : 11 வரிகள் . 

அளவு : 11x2 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


குறிப்பு : 

கந்தர் சஷ்டி கவசம் அச்சாகியுளது . சஷ்டிகவசம் கூறப்பட்ட 
ஏடுகள் 2. மற்ற ஏடுகள் 3 சேர்க்கப்பட்டுள்ளன . ஒரு ஏடு சோதிடம் . 
2 ஏடுகள் பட்சி சாத்திரம் . இந்நூல் முருகன் தோத்திர நூல்களில் 
ஒன்றாகும் . இது தேவராய நூல்களில் ஒன்றாகும் . இது தேவராய 
சுவாமிகள் இயற்றியதாகக் கூறப்படுகிறது . 


6 - வது தொகுப்பு 


225 


வரிசை எண் : 1304 . 

சுவடி எண் : 857 ( a ) 
சில்லரைத் துதிகள் 
ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துளது . பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 29X 2.5 
செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 


. 


தொடக்கம் : 
மஞ்சளு மிஞ்சி மரிக்கொழுந் துடனே 

வனத்திலே வாழ்கின்ற மயிலே 
தஞ்சமென் றொருவற் நம்பின பேரைச் 

சதிசெய்ய நினைப்பவ ருண்டோ 
கொஞ்சியே பேசி கூடியே சீமான் 

குணத்தையு மனதையு மரியேன் 
நெஞ்சினில் நினைந்து வாழுறா ளென்று 

நிமிசத் தில்வரச் சொல்வீரே . 
முடிவு : 

ஆதிக் குரியு மருகோனே , 
ஓதி யருளிய பாலகனே . 
பாதிப் பிரையணி னாதா . 

செழுந்தமிழ் பள்ளிக்குடத்து வினாயகனே . ” 
குறிப்பு : 

தனிப்பாடல்கள் போன்றது . எளிய நடை . பிழையதிகம் . இந் 
நூலின் இறுதியில் பழனியாண்டவர் பேரில் விருத்தம் காணப்படு 


கின்றது . 


வரிசை எண் : 1305 


சுவடி எண் : 857 ( b ) 


ரெங்கநாயகர் பேரில் ஊஞ்சல் 
ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துளது . 

பக்கத்திற்கு : 5 வரிகள் . அளவு : 29 , 2.5 
செ . மீ . 

எழுத்து : தமிழ் . இ . எண்ணிக்கை : 100 . 


29 


226 


தமிழ்ச் சுவடிகளின் 


முழுமை : 


முழுவதும் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
இல்லை . 


1.0 


தொடக்கம் : 
தார்சிறந்த முத்ததினால்க் கால்கள் காட்டித் 

தரும்பவளக் கொம்பதினால்க் கொடுங்கை பூட்டி 
வார்செறிந்த சந்தனத்தால்ப் பலகை சேத்து 

வரிசையுட னாவலர்கள் பணிந்து போற்ற 
கார்பெருகுங் காவேரி மாலை பூண்ட 

கஸ்தூரி ரங்கருக்குக் கருணை யாக 
சீருரையும் மாதவனா ராடி லூஞ்சல் 

ஸ்ரீரங்க னாயனா ராடி லூஞ்சல் . 
முடிவு : 
பொன்னணிந்த நவசித்திர மாலை யாட 

புகள் பெரிய வச்சிரமணி மாலை யாட . 
வண்ணமுள்ள சந்திரவட்டக் குடைக ளாட 

மகாவடட் டால்விருது மகிழ்ச்சி யாட 
செண் டலஞ்சேற் ரங்கேசர் றாடி லூஞ்சல் 

ஸ்ரீரெங்க னாயகியா ராடி லூஞ்சல் . 
குறிப்பு : 

இந்நூல் ஊஞ்சற்பாட்டு எனப்படும் . பண்டைக் காலங்களில் 
கடவுளரையோ , தக்கவரையோ ஊசலில் அமர்த்தி நலுங்கிடுதல் , 
லாலி பாடுதல் என்ற பெயரால் புகழ்வர் . திருமணங்களில் முன்பு 
இவ்வழக்கம் இருந்தது . 

இது திருவரங்கநாதரை ஊசலில் அமர்த்தி , பாடி வணங்குதல் 
ஆகும் . 10 செய்யுட்கள் உள்ளன . பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 1306 


சுவடி எண் : 857 ( c ) 


செல்லாண்டியம்மன் பேரில் ஊஞ்சல் 

ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துளது . 

பக்கத்திற்கு : 6 வரிகள் . அளவு : 29 x 2.5 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50 . 


6 - வது தொகுப்பு 


227 


முழுமை : முழுவதும் 


ஆ சிரியர் : அறியக்கூடவில்லை. 
இல்லை . 


தொடக்கம் : 
தண்டான பதத்தழகும் ஒட்டி யாணம் 

தரித்தழகும் மார்பிலிரு ஷ்த்தனத்தின் மீது 
செண்.ளவு முத்துவடப் பதக்கம் மாலை 

செய்கழுத்தில்ச் சிந்தரக்குச் செங்கை தன்னில் 
கொண்ட திறி சூலமும்செம் பவழ வாயும் 

குமுகுமென முடித்தகுழல் குச்சு மாலை 
செண்டுமசைந் தாடியம்மன் ஆடி லூஞ்சல் 

செல்லாண்டி நாயகியே றாடி லூஞ்சல் . 
முடிவு : 
குடிதான குதிரை படை கரிவி மானங் 

கனிவு பெறு ஆளிபல தென்றுஞ் சூள 
நெடிதான கொம்புகுழல் சற்ற மீள 

ெநகுநெகென அணிவகுத்து நிருபர் சூள 
கொடிதேறா மருளாளர் அருளே யாட 

கேள்விபெறு பத்தரெல்லாங் கீதம் பாட 
செடிலேறி விளையாட ராடி லூஞ்சல் 

செல்லாண்டி னாயகியே ஆடி லூஞ்சல் . 
குறிப்பு : 

இது முன்பு கூறிய வகையைச்சாரும் . இது செல்லாண்டியம்மன் 
என்னும் அம்பிகையினை ஊஞ்சலில் அமர்த்திப் பாடுவதாக அமைந்து 
உள்ள நான்கு பாடல்களைக் கொண்டது . இந்நூலின் இறுதியில் 
வேறு சில விருத்தங்கள் எழுதிய ஏடுகள் ஐந்து காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1307 

சுவடி எண் : 748 
சில்லரை விருத்தங்கள் 
ஏடுகள் : 32 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் பூச்சி 
அரித்துள்ளன . பக்கத்திற்கு : 5-9 வரிகள் . அளவு : 
22.5X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 
600. ஆசிரியர் : பலர் முழுமை : முழுவதும் இல்லை . 


228 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 
“ திருவள ரயோத்தியில் திசதறன் மகவொட்டு செய் 
புத்திர காமியாகம் சீர் கொண்ட பிரமனும் 
அமரருந்துதி செய்ய ஸ்ரீராமனே வுதித்து 
செய்யமுனி பின்சென்று தாடகையினு யிருண்டு 
செய்ய வேள்வியு முடித்து , சிலைதனை யொடித்தவன் 

சினகறன் வனுதை மணஞ் செய்தவன் பரசுராமன் 
தறுவனை வளைத்தபின் அரசனை திறுத்தியே தந்தை 

வைகுண்ட மடையவே தா தகை கைமாது 
நீதி தவறாமலே தம்பியுஞ் சனகியுடனே 
தயலொறு குகன் சித்திற கூடம் விட்டே 
பின்னுந் தண்டகா வனம் புகுந்தும் 
தாரக்கையும் சூர்ப்பனகை மூக்கையு மறிந்த 

பின் தறுகாதிள மடியவே . 
ஒறுமன தாய் வந்த மாரீசனு யிடறுண்டு ஒருமாது தனை 

யிழந்து உக்கிறமுள்ள மாருதி சுக்கிரீபனுக் 
காக வுயிர் வாலியுயிரையுண்டு , 
உத்தகனை யாளி கொண்டனும் யிலங்கை 
சுட்டு வழிமலை கொண்டடைத்து ஒரு 
தும்பு ராட்சதாள் யிந்திர செயித்துடன்யுயர் 

கும்பக தனன் முதலாய 
வறுராவணற் கிளைய பிலமூன சேனையை வலுராம 

பாணம துதான் மகா போசனஞ் செய்து 
விபூஷணற்கே அரகவைத்த பின் சனகியுடனே 
வந்தபின் கெந்தனங் கொந்த பா தன மென்று 
வையகங் கொண்டாட வறுராகவன் பணியும் 

வருளுாைதனே மாதவ மகாலிங்கமே . 
முடிவு : 
உள்ளன வே நிற்க வில்லனவே செய்யுமை யற்றுழனி 
வெள்ளன லேனை விடுதிகண் டாய்விடபன் மாத்தடக்கைப் 
பொள்ளனல் வேழத் துறியாய் புலனின்கட் 
மெள்ளென் வேமொய்க்கு நெய்க்குட.ந் ( போதலொட்டா 

தன்னையெறும் பெனவே - உசு 


ப 


6 - வது தொகுப்பு 


229 


குறிப்பு 

இதில் மகா நவமி ( மகாலிங்கர் ) விருத்தம் , மகாராசா பேரில் 
வண்ணப் பிரபந்தம் , பூவண நாதர் பேரில் ஏசல் , மற்றுமொரு ஏசல் , 
மாணிக்கவாசகர் , உத்தர கோசமங்கையில் பாடி அருளிய நீத்தல் 
விண்ணப்பம் ஆகியவை அடங்கியுள்ளன . மிகச்சிதிலமான ஏடுகள் . 
தலை தடுமாற்றமாயுள்ளன . நீத்தல் விண்ணப்பம் 24 செய்யுட்களே 
உள்ளன . 


வரிசை எண் : 


1308 


சுவடி எண் : 835 


சிவபூசைச் சருக்கம் ( முதலியன ) 


ஏடுகள் : 30 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 19x3 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 600 , 
ஆசிரியர் : ஞானக் கூத்தர் . முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 
“ சேயிழை கேட்க நா தன் சிவபூசை விதியைச் சொல்வா 

னாயுங்காற் சிவலிங்கத்தி னற்சனை யதிக நன்மை 
யேயமுப் போதுஞ் செய்வா னிருபொழு தொருபோ 

தேனுந் 
தூயவாம் பூசை செய்வான் சுத்தத்திற் பத்தி நன்றாம் ” 


முடிவு : 
சோமசுந்தர மேகெதி என்று பிறவிப் பிணியறுமோ 

வின்பு 
வெள்ளத் தென்று முகத்துண்டு களிப்பெய்து வனா 
யன்று முருக்கு மடியாருள்ளத்தினுள் ளேயிருக்கு 

மிடை மருதரே 
குறிப்பு : 

இந்நூல் சிவபூசைச் சருக்கம் முதல் சசிவண்ணச் சருக்கம் ஈறாக 
உள்ளது . இது சைவத்தின் பெருமையை விளக்க விருத்தகிரிப் 
புராணத்தினின்றும் பெயர்த்தெழுதப்பட்ட தனிப்பகுதியாகும் . சிவ 


230 


தமிழ்ச் சுவடிகளின் 


பூசைச் சருக்கம் , விபூதிச் சருக்கம் , உருத்திராக்கச் சருக்கம் , கீர்த்திச் 
சருக்கம் , கோபருபதச் சருக்கம் , பிருடிச் சருக்கம் , சசிவன்னச் சருக்கம் 
ஆகிய ஏழு சருக்கங்களைக் கொண்டது . 59 ம் ஏட்டிலிருந்து தொடங்கு 
கின்றது . முதல் 58 ஏடுகள் இல்லை . 


வரிசை எண் : 1309 


சுவடி எண் : 


775 


யான நூல் 


உள்ளது . 


ஏடுகள் : 30 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் . 

அளவு : 
21x36 + . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
400 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

ஹரி ஓம் நமா யனமுன் அட்சற பீசாசறமாய் 
அரியாசனத்திற் கூறும் ஆதியே . அரி அரி நான்முகனும் 
மஹேஸ்பரனும் அங்கற்றும் ஆறுமுகனுந் தொழுதேற்றும் . 
முகத்தானைமுகனை அடிபணியும்படியுதவுபங்குழியே ஈசனை 
பாகமணியும் உரைத்த பாலியே வனிபலவும் 
பூண்டவனே . 


என 


அரி ஹரி 


முடிவு 

ஈஸ்பரி யிருவலறை கார்க்கமல தெண்ணியுந் தன்கண் 
மூன்றையும் காக்கும்படி யென்னை நிதங்கார மூர்த்தி 
அரிவற்றி ஆலகால 

பரமேஸ்வரியே நம . 
ஆலமுண்ட கண்டனியே நம . 

அரிஹரி ஆலவாபரசு 
பாணியே நம் . 
குறிப்பு : 

இதில் இருமுறை தியான நூல் என்று எழுதிக் கோர்க்கப்பட்டு 
உள்ளது . பின் 10 ஏடுகளில் கருப்பன்சுவமி தியானம் , சுப்பிரமணியர் 
தியானம் , அனுமார் தியானம் , வயிரவர் தியானம் முதலியன காணப் 
படுகின்றன . 

இந்நூல் அந்தந்த தெய்வங்களைத் துதிப்பதற்குரிய 
பாடல்களைக் கூறுகின்றது . சக்கரங்களுடன் உள்ளன . 


231 


6 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1310 

சுவடி எண் : 

769 
நவக்கிரகாதிய வணக்கம் 
ஏடுகள் : 50 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 7-9 வரிகள் . 

அளவு : 
33.2 x 3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2100 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
இரவிசங்கரீசுரி திங்கள் சேயினிய கந்தனிசை 

திருமால் புதன் 
குருவயன் சுரர்கோர் வெள்ளி சுன்னெமன் 

குலவிராகு குறிப்பத்திர காளியாம் 
மருவு சித்திராபுத்திரன் கேதுவாம் வானவர் 

முனிவோரா சிமற்று நாளரிமுதற் 
கிரகத்தாற் பரசிவனண்டை பிண்டம் 

படைத்தளித்தாற்றுவே . 
முடிவு : 

பாவியெழுந்த பின் கொடி தோண்டின் டமாய் ருசி 
பார்த்துண்டு விகற்பாய் தலைவிரித்து வீடு வீடாகயேகி 
விருந்தெங்கு வென்று வாழாவெட்டியாய் . துயில் மூதேவி . 


குறிப்பு : 

இது நவக்கிரகங்களின் செய்தியைக் கூறும் நூல் . மற்றும் 
சோதிட நூல் . ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனியாக துதிப்பாடல் 
கள் கூறப்பட்டுள்ளன . ஆனால் இந்நூல் முழுவதும் இல்லை . ஏடுகள் 
சிதைந்தும் காணப்படுகின்றன . இந்நூலாசிரியர் யார் 

எனத் 
தெரியக்கூடவில்லை . 


வரிசை எண் : 1311 

சுவடி எண் : 823 ( a ) 
பஞ்சரத்தினத் திருப்புகழ் 
ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை ; ஓரங்கள் பூச்சி 
யரித்துள்ளன . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 

அளவு : 


232 


தமிழ்ச் சுவடிகளின் 


22x 3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
மலடி வயிற்று மகன் போ லேயொரு 
புதையி லெடுத்த தனம்போ லேயொளிர் 

வயிர மடித்த களம்போ லேயிள முலைமானார் 
வலிய வணைத்த சுகம் போ லேகதி ரொளிவி டுரத்த 

வடம்போ 
லேபரி மளமிகு புட்பவ னம் போ லேசுர நதிபோலே 


முடிவு : 
நதியிற் காவிரி யாற்றுக் குளேபயில் வலிமைச் 

சோழநன் னாட்டுக் குளே சிவநகரிற்சீர் பெறுமோ 
க்ஷத்தை யேதரு முருகோனே . " 

பஞ்சரத்தினத்திருப்புகழ் முற்றிற்று . 
குறிப்பு : 
ரெத்தினம் போன்ற ஐந்து திருப்புகழ்களைக் கூறும் நூல் . 

. 
முருகனைத் துதித்துப் போற்றும் நூல் . ஆசிரியர் பெயர் அறியக்கூட 
வில்லையாயினும் காவிரிக்கரையில் உள்ள சிவ நகரி என்னும் ஊரினர் 
இவ்வாசிரியர் எனக் கருத இடமுண்டு . அருணகிரியார் என்பாரு 
முளர் . 


வரிசை எண் : 1312 

சுவடி எண் : 823 ( b ) 
திருமுருகாற்றுப்படை 
ஏடுகள் : 11 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . 

அளவு : 22X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 200 . ஆசிரியர் : 
நக்கீரர் . முழுமை ; முழுவதும் இருக்கிறது . 
குறிப்பு : 

சங்ககாலச் செய்யுட்களைச் சார்ந்த பத்துப் பாட்டுக்களில் முதலா 
வதாகுமிது . முருகப் பெருமானை வழிபடவேண்டிய நிமித்தம் ஒரு 


6 - வது தொகுப்பு 


233 


பூதத்தால் ஏற்பட்ட போது நக்கீரரால் பாடப்பட்டது . நக்கீரர் 
என்பார் மதுரைக் கணக்காயனார் மகனாவார் . நல்ல சந்தமும் , 
பொருட்செறிவும் கொண்டது . முருகனது சிறப்பிடங்களாகிய ஆறு 
படை வீட்டின் வருணனையும் சிறப்பும் பேசப்படுகின்றன . உரை 
யுடன் அச்சிடப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 1313 


சுவடி எண் : 823 ( c ) 


கந்தர் கலிவெண்பா 


டுகள் : 8 . 

ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் பூச்சி 
யரித்துள்ளன . பக்கத்திற்கு : 8-10 வரிகள் . 

அளவு : 
22X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
200 . ஆசிரியர் : குமரகுருபர சுவாமிகள் . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


குறிப்பு : 

இந்நூல் மிகவும் சிதிலமாகவுள்ளது . இது திருச்செந்தூர் முருகக் 
கடவுள் மீது திருச்செந்தூர் போற்றிக் கலிவெண்பா என்ற பெய 
ரால் குமரகுருபர அடிகளாரால் இயற்றப்பெற்றது . சிறந்த நடையும் 
செறிந்த பொருளுங் கொண்டது . குமரகுருபரர் பிறந்து ஐந்தாண்டு 
கள் வரை பேசாதிருந்து பிறகு திருச்செந்திலாண்டவன் திருவருளால் 
வாய்பேசப் பெற்றவர் . இது முதல் பிற நூல்களையும் இவர் இயற்றி 
யுள்ளார் . இந்நூல் அச்சிடப்பட்டுள்ளது . 


வரிசை எண் . 1314 


சுவடி எண் : 823 ( d ) 


வேல்வகுப்பு 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 

22x 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை ; 50 . ஆசிரியர் : 
அருணகிரிநாதர் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


30 


234 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இது அச்சாகியுளது . திருப்புகழின் , திருவகுப்பில் ஒரு பகுதி 
யாகுமிது . முருகக்கடவுளின் வேல்பற்றி வண்ணவிருத்தத்தாலாயது . 


வரிசை எண் : 1315 


சுவடி எண் : 831 ( a ) 


பழனியாண்டவர் தோத்திரம் 
ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது . பக்கத்திற்கு : 

4-6 வரிகள் . அளவு : 
23X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : - அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


1 


தொடக்கம் : 
அரவங்கள் வாய்களும் மிருகங்கள் வாய்களும் 

அடைக்கவே யிட்ட நீறு 
அஷ்ட்டபுஜ லட்சுமி இஷ்ட்டமுட னென்னளும் 

அகலாமல் வந்த நீறு 
ரவுபகல் மறவாமல் முருகனுட திருனாமம் 

நெஞ்சில் தரித்தநீறு 
யெதிறாளி நெஞ்சங் கலங்கிப் பயந்தோட 

யேகமா யிட்ட நீறு 
உறமான பூதப்பிசாசு வஞ்சனை பில்லிசூனியன் 

ஒதுங்கவே யிட்ட நீறு . 
முடிவு : 
நெஞ்சக மென்ன கல்லோ யிறும்போ 

உறுக்கோ நீகிறுபை 
செய்யத் தறுண மில்லையோ உனது தாள் 

- வோதயா னிதேசொல 
சரண நடன றென்னையாள் பழனியங் 

கிரியோங்க சண்முக 


ce 


6 - வது தொகுப்பு 


235 


சரவணபவா தண்டாயுதப் பிரம கொண்டாட 

மிக்கவருள் தண்டாயுதக் கடவுளே . 
சுப்பிரமணியார் கடவுளார் பாதமே துணை . 

கடவுளார் பாதமே துணை . 
குறிப்பு : 

பழனிவேலவர்மீது பாடிய பாடலாகுமிது . சக்கரங்களுடன் 
இருப்பதால் உருச்செபித்து அதனால் பலனடைதற்பொருட்டு எழுதப் 
பட்டதாகும் . பிழைகள் அதிகம் . 6 செய்யுட்களே காணப் 
படுகின்றன . இந்நூலின் இறுதியில் சேனைக்கிழங்கு மாறணம் , 
மந்திரம் , வீட்டில் பாம்பிருந்தால் . ஓட மந்திரம் , பிள்ளைப்பேறுக்கு 
மந்திரம் முதலியன் எழுதிய ஏடுகள் 4 - ம் காணப்படுகின் றன. 


வரிசை எண் : 1316 


சுவடி எண் : 831 ( b ) 


மீனாட்சியம்மன்பேரில் அகவல் 
ஏடுகள் : 9 . 

ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது ! பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 
24X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 150 . 
ஆசிரியர் : சிதம்பர சுவாமிகள் . 

முழுமை : முழுவதும் 

: 


உள்ளது . 


குறிப்பு : 

து அச்சாகியுள்ளது . 866- போன்றது . பிழைகள் அதிகம் . 
இது மீனாட்சியம்மை கலிவெண்பா எனவும் பெயர் பெறும் . நல்ல. 
சந்த நடையுடையது . பாடவேறுபாடுகள் உள்ளன . வழிபாட்டுக்கு 
உகந்த நூல் . 


வரிசை எண் : 1317 


சுவடி எண் : 831 ( 6 ) 


அருணாசல ஈசுபரர் பேரில் தெரிசினை 
T , ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது . பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 
24X3 செ.மீ. எழுத்து : தமிழ் .. 

கி . எண்ணிக்கை ; 
60 ... - ஆசிரியர் : தெரியவில்லை . முழுமை : முழுவதும் 


உள்ளது : 


236 

தமிழ்ச் சுவடிகளின் 
தொடக்கம் : 
மச்சரிஷி கூர்மரிஷி சூத வேத 

மார்க்கண்ட ரிஷியுடனே வரங்கள் பெற்றோன் 
நிச்சயமா யறுபத்து நாலு கோடி 

உன் பாதம் சேர்வை பெற்றான் 
அச்சமத்த நாதர்க ளனந்தங் கோடி 

அணியண்ணா மலையெனவே அற்ட்சித் தோர்கள் 
சிச்சையுடன் அறுணைகிறிச் சிவனே யென்றேன் 

தெதருசினையை காணவறுள் செய்கு வாயே . 


முடிவு 
மோசிகவா கனமெனும் மூத்தோன் வாழி 

முப்பத்து முக்கோடி தேவர் வாழி 
ராசரிஷி யறுணை நால் வேதம் வாழி 

நவகோடி சித்தர்கின் னர நாதர் வாழி 
பேசரிய அறுணைகிறிக் கடவு ளார்மேல்ப் 

பேதையும் நான் சொன்ன தமிழ்ப் பத்தும் வாழி 
தேசிகன்மா லயனும் அண்ணா மலையும் வாழி 
அறுணா சலமும் வாழி வாழி . 

முற்றும் சம்பூரணம் . 
சுப்பிரமணியர்க் கடவுளார் பாதமே துணை . 


குறிப்பு : 
திருவண்ணாமலையில் கோயில் 

கோயில் கொண்டெழுந்தருளியுள்ள 
அண்ணாமலை நா தனார் அவரது தெரிசனம் வேண்டிப் பாடியதாகுமிது . 
பாடியவர் பெயரும் அண்ணாமலை எனல் வேண்டும் . 11 பாடல்கள் 
இருக்கின்றன . பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : - 1318 

சுவடி எண் : 831 ( d ) 
சரசுபதி பேரில் அகவல் 
ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துள்ளது . பக்கத்திற்கு : 6 வரிகள் .. 

அளவு 24X3 


6 -வது தொகுப்பு 


237 


செ . மீ . எழுத்து : தமிழ் . 

. 
சிரியர் : அறியக்கூடவில்லை . 


கி . எண்ணிக்கை : 50 
முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 


ஆய கலைகள் அறுபத்து நான்கினையும் 
மேய உணர்விக்கும் யென்னம்மே - தூய 
உருப்பழிங்கி போல்வாள்யென் னுள்ளத்தி னுள்ளே 
யிறுப்பழிங்கி வாரா திடர் . 


நூல் 
அறியுமூல அட்சரமே அன்பத்தி யொன்றாம் 
சரசுபதி யே நமோ தாயே - திரிவுரையே 
வாக்கினியே வாலச்சிவ மோகினியே நோக்கியே 
பதினெண் இலயும் பாடவே யென்னாவில் 
மதிரம் பொழியவரும் வாமியே.- அறிய தொறு 
தோறாத வட்டமே சுத்தபரி பூரணி 
ஆறா தனையான அம்மையே . 


முடிவு : 

அறுபத்து நாலுகலை ஆராய்ந்து முத்தமிழும் 
சுரூபத்தை யென்னாளும் தாதா - மருவைத்த 
சொல்லை விளக்குஞ் சுருதியே மெஞ்ஞான 
கல்வி விழைத்தருளும் காரணியே - யெல்லாம் 
நீயே ஓம்என்ற மந்திரமே ஆய 
ஓம் நமசி வாயமென்ற ஆம்மென்ற மந்திரமே -ஆய 
சிவசிவ சரணம் ஆரணமே ! 

அரியோம் . 
மூல விக்கினீஸ்பர னமோ னம 
சரசுபதியே சகாயம் . 

சற்குரு கடாட்ச்சம் 
குறிப்பு : 

இந்நூல் சரசுபதி தோத்திரப் பாக்களில் ஒன்று . கலிவெண்பா 
போலும் இருக்கிறது , நடை தெளிவில்லை பிழையதிகம் . 


238 


தமிழ்ச் சுவடிகளின் 


வசிசை எண் : 1319 


சுவடி எண் : 831 ( e ) 


சனீயீசுபரன் பேரில் அகவல் 


ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலையை : சிறிது பூச்சியரித் 
துள்ளது . பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

அளவு : 24X3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 150 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

நன்றாக வேபணிந்து நாடும் அடியவற்குக் 
குன்றாத செல்வம் கொடுப்போனே- யென்றும் 
யினியார்க் கினியானே யென்ங்கோவே நல்ல 
சனியா நின்றாளே சரணம். ” 


நூல் 


மண்ணும் புனலும் கணலும் வருங்காலும் 
விண்ணு மெனவே விதித்திட்டுப் பண்ணிப் 
படைத்திட் டுலகம் பதினாலும் சேர 
அடைத்தும் அதற்கோ றறசாய் - இடைக்குறிய 


முடிவு : 

நாவாய் வசிநாவாய்க் கரும் புறாவு 
கம்பிளிப்புறா நெடுமூக்கி செம்மூக்கி 
தொட்டுப்புறா குறுத்துப்புறா பச்சைப்புறா 
மோதிரைபுறா யெப்பேர்ப்பட்ட புறாவும் 
நம்முடைய அம்பன் பரமேசுபரன் காட்டில் 
அன்னப்பால் உன்ன 


குறிப்பு : 

இந்நூல் சனிபகவான் கோத்திரங்களில் ஒன்றாகும் . இந்தப் 
பிரதியில் முழுவதும் இல்லை . கலிவெண்பா போலும் இருக்கின்றது . 


239 


6 -வது தொகுப்பு 


வரிசை எண் : 1320 


சுவடி எண் : 


759 ( a ) 


மீனாட்சியம்மை அகவல் 


ஏடுகள் : 18 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது . பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

அளவு : 
14.5X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 150 . 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 


ஆசிரியர் : 


உள்ளது . 


குறிப்பு : 

இந்நூல் அச்சாகியுளது . 


வரிசை எண் : 1321 


சுவடி எண் : 759 ( b ) 


வாலை பூசாவிதி 


ஏடுகள் : 33 ( 2-34 ) ஏட்டின் நிலைமை : சிறிது 
பூச்சியரித்துளது . பக்கத்திற்கு : 5-7 வரிகள் .. அளவு : 
14.5x3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
400 . ஆசிரியர் ; அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை. 
தொடக்கம் : 
அய்யும் .... மெட்டிகுருழு பாதுகாமிபூசை செயியா 
இந்த ....... நதாததாலே புரோட்சித்துப் பின்பு 
வாலை மூலத்தில் பல ஆசனம் பண்ணி அதரந்துடைத்து 
தொடுமிடந்தொட்டு 


... 


முடிவு : 

தானென்ற பொஷதகந்தான் சரம் தொன்று சங்கு 

முத்துத் தாவடந்தானகாம தொன்று வேனென்று ” , 
குறிப்பு : 

இந்நூல் வாலை என்னும் சக்தியைப் பூசை செய்யும் முறையை 
விளக்கமாகவும் , அட்டபைரவர்களைப் பூசிக்கும் முறையைச் சுருக்க 
மாகவும் கூறுகின்றது . இந்நூலில் முழுவதும் இல்லை . தொடக்கத்தில் 


240 


தமிழ்ச் கவடிகளின் 


அனுட்டான விதி கூறப்பட்டுளது . ய - வது ஏட்டில் வாலை பூசாவிதி 
தொடங்குகிறது . 


வரிசை எண் : 1322 


சுவடி எண் : 759 ( c ) 


டைக்காட்டுநாயன் சூத்திரம் 
ஏடுகள் : 12 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது. 

பக்கத்திற்கு : 5-7 வரிகள் .. அளவு : 
14X 3 செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : இடைக்காட்டு நாயன் .. முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


காருலாவு மேகமே கங்கைச் சத்தியோடுசிவம் 
பாரில்வளர் வீட்டுப்புச் சுத்தி பண்புவற்பு வாரிநீர் 
சீருலாவு கங்கையார் தெளிந்த வெள்ளையுப்பிலே 
நீர்கலந்த போது தளல் நீருலாவு கண்ணமே . ” 


முடிவு : 

ஆவது மளிவது மடி மூலத்தி லுப்படா 
ஆவது மளிவது மாதிகரி யுப்படா 
ஆவது மளிவது மாதிநில உப்பாடா 

ஆவது மளிவது மாகநீரி லுப்பதே . ” 
குறிப்பு : 

இடைக்காட்டுச் சித்தர் பாடியருளிய மருத்துவ நூலாகுமிது . 
மிகுந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்நூல் விளங்குகின்றது . 


வரிசை எண் : 1323 

சுவடி எண் : 759 ( d ) 
அகத்தீசர் புல்லுருவி 
ஏடுகள் ; 14 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
ரித்துள்ளது . 

பக்கத்திற்கு : 5-6 வரிகள் ... 


6 - வது தொகுப்பு 

241 
அளவு : 1433 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : அகத்தீசர் . முழுமை : முழுவதும் 
உள்ளது . 
தொடக்கம் : 
ஆலின் மேல் புல்லுருவி காத்திகை நாள் 

வாங்கியதுக் குபசார 
யெலி பூசை பண்ணி சீல வெள்ளி 

குழிகைசெய்து சிரசிலாக்கிஷ திரி துட்கும் 
பாலிலா பாதிரியின் புல்லுருவி புதனாள் 

பண்புடனே குழிகைச்செய்து சிரசிற்கட்ட 
வாலை நுதல் மடவாரும் லோகத்தாரும் 
வணக்கமாய்ப் பேசிவைக்கும் வசிகரமாம் பாரே . " 


முடிவு : 
போற்றிடுவாய் விந்துவிலே ஆயிபாதம் புகழாக 

அற்சித்துப் புற்பதூவி 
கோற்றிடுவாய் மனமொன்றிப் பாத்தினுள்ளே 

கொழுகியுன்னி நினைத்ததெல்லாங்கூடுகூடு 
மாற்றிடுவாய் வாசனையாய் மாய்கைபோகும் 

வருகுமப் போ மெஞ்ஞான மனமுஞ்செமமைக் 
காற்றிடுவாயு னமனதை நிஷ்டைக்குள்ளே 

கைகடந்த ஞானமிதுகடந்து கேளே . ” 
குறிப்பு : 

இது ஒரு வைத்திய நூலைச் சேர்ந்ததாகும் . புல்லுருவி என்பது 
ஒருவகைத் தாவரம் . நல்ல மரத்தில் புல்லுருவி பாய்ந்தாற் போலே 
என்பது பழமொழி . தரையில் வளராது மரங்களின் மேல் கிளைகளில் 
முளைப்பது . இதுகொண்டு . மருத்துவம் கூறப்பட்டுள்ளது . நடை 
மிகவும் எளிமையாகவும் , சிறப்பாகவும் உள்ளது , 


வரிசை எண் ; 1324 


சுவடி எண் : 759 ( a )) 


சதுர்க்கோணமாலை 
ஏடுகள் : 5. ஏட்டின் நிலைமை : சிறுது பூச்சி அரித்து 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 

அளவு 


உள்ளது . 


31 


242 

தமிழ்ச் சுவடிகளின் 
14.5x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 75 , 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 

முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 
உத்தலம் பெருந்துரைடைடென்னும் தேசம் 

உள்புகுந்து சங்குனதி தீற்தமாடி 
நித்தவிளைனாடணுகி வைகுந்தமேவி 

தெநடியோனை அடிவணங்கி நினைவினாலே 
காத்தனையே அந்திசந்தி உச்சி மூன்று 

காலமுனீ பூசித்துக்கவலை தீரப் 
பெத்தனையே ...... மேயிந்தப் பேரு 

பெத்தவர்க்குப் பிறவியுமுண்டெண்ணலாமோ . 


முடிவு : 
" தேடரிய திருமேனி அயனுமாலுமந் 

தேடியரியாதபழம் பொருளை நீயும் 
தேடியறிந்தாடிய கால்சிவந்த பாதம் 

தெரிசித்து சதிர்கோணமீதில் பத்தும் 
பாடியிட்டாய் நெஞ்சகமே இந்தப்பேரு பத்தும் 
படித்தோர்கள் பழவினைகள் ஒழிந்து மேலும் 
பாடிவிடச் கயவாக்குப் பெருவாரென்னூல் கத்தும் 
பயனறிய மெஞ்ஞான பகர்வதாமே . 

திருச்சிற்றம்பலம் . சிவசிதம்பரம் . 

தில்லையம்பலம் . ஸ்ரீராமசெயம் . 
குறிப்பு : 

இந்நூலின் இறுதியில் சில்லரை ஏடுகளும் , வெற்றேடுகளும் சில 
இணைக்கப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


1325 


சுவடி எண் : 755 ( a ) 


முருகர் துதி 
ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் பூச்சி 
அரித்த நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 7 வரிகள் . 


1 


6 - வது தொகுப்பு 


243 


அளவு : 17.5x3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் 
கி . எண்ணிக்கை : 150 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : முழுவதும் இல்லை . 


குறிப்பு : 

இது கந்தர் சஷ்டிகவசமாகும் . 


பிழைகள் அதிகம் . 


அச்சாகி 


உள்ளது . 


வரிசை எண் : 1326 


சுவடி எண் : 755 ( b ) 


சுப்பிரமணியர் பதிகம் 
ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் பூச்சி 
அரித்த நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . 
அளவு : 

17.5x 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 150 . ஆசிரியர் ; அறியக்கூடவில்லை . 
முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் 
ஆறுமுகமும் பன்னிரண்டு கையும் வேலும் 

அலங்கார வாபரண மணிந்த மார்பும் 
திருமுகமும் வெண்ணீறு விளங்கு மெய்யும் 

செகமெல்லாம் புகழ்படைத்த சுப்பிர மண்ணியர் 
முருகேசா சரவணனே கார்த்தி கேயா * 

முக்கணனார் புத்திரனே யுக்கிற வேலா 
இருவருமே யுனைப்பணிந்தேன் பழனி வேலா 

இது சமயம் அடியேனை ரட்சிப் பாயே . 
முடிவு : 
அத்திமுகக் கணபதிக்கு இளைய வேலா 

அரிமருகா திருத்தணியி லமர்ந்த வாசா 
வித்தைபுத்தி யோதாத மூட னானும் 

வேலவனே யுன தருளால் கவியாய்ப் பாட 
பத்துமே பதிகங்கள் பாடி னோமே 

பத்தருட பிழைகள் பொறுத் தன்பா யாழ்வாய் 


244 

தமிழ்ச் சுவடிகளின் 
சத்தியமா யுனைப்பணிந்தோம் நாங்க ளையா 

சமையமிது உயிர்காத் திரட்சிப் பாயே . -யக 
குறிப்பு : 

இதில் பதினோறு பாடல்கள் இருக்கின்றன . முருகனைப்புகழ்ந்து 
கூறி உயிரைக்காக்கவேண்டுமென்று கூறும் பாடல்கள் . பிழைகள் 

ஆசிரியர் பெயர் முதலியன இல்லை. 


அதிகம். 


வரிசை எண் : 1327 

சுவடி எண் : 755 ( c ) 
வள்ளியம்மை பதிகம் 
ஏடுகள் : 7. ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் பூச்சியரித்த 
நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . அளவு : 
17.5 X 3 செ . மீ . எழுத்து : தமிழ் . - கி.எண்ணிக்கை : 150 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 
இல்லை. 


தொடக்கம் : 
செந்திமாமலையிறலிருந்துமிப் பதியாய் தேவதுந்துமிகளும் 

முழங்க செகந்தனில் மனுஷருன்னையே தொழுது 
தேலியே யென்றர்ச்சனை புரிய 
தந்திமா முகவர்க்கிளையவர் வலத்திற் றானமர்ந் 
திருந்திடுந் தாயே தையலே மறவர்குலமது 

விளங்கத் தானவ தரித்த தெள்ளமுதே . 
முடிவு 
அம்புவிதன்னிலுன் பேர்தனைச் சொல்ல அலறிடும் 

பிறம்மராட்சதற்கள் அன்னமே உன் தாள் 
கனவிலும் மறவேன் அன்புவைத் தென்னையாளம்மா 

மணம் புகந்தாயன் மகள் தாய் பிறந்து வந்திடும் 
னோய்களைத் தீற்பாய் மானினம் பிறந்து கோட் 

டமா நகரில் வாழ்ந்திடும் வள்ளிமா மயிலே , 
குறிப்பு : 

இது கோட்ட மா நகரில் உள்ள வள்ளிமலையில் வீற்றிருக்கும் 
வள்ளி நீர்யகியின்மீது பாடப்பட்ட பதிகம் என்பது , இப்பதிகத்தின் 


245 


6 - வது தொகுப்பு 


ஈற்றடிகளால் தெரிகின்றது . முருகன் களவு மண முறைப்படி வள்ளி 
நாயகியை மணந்தான் .. வள்ளிநாயகி மான் வயிற்றிற் பிறந்து 
வேட்டுவர்களால் வளர்க்கப்பட்டவள் . அவளது புகழைக் கூறும் 
இந்நூலில் ஆசிரியர் பெயர் முதலியன இல்லை . ஒன்பது பாடல்களே 
உள்ளன . 10 - ம் பாட்டு இல்லை . இதன்பின் சுப்பிரமணிய விருத்தம் 
என்ற பெயரால் ஒரு ஏடு உள்ளது . அதில் இரண்டு செய்யுட்களே 
இருக்கின்றன . 


வரிசை எண் ; 


1328 


சுவடி எண் : 755 d ) 


சிவசங்கரப் பத்து 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : 

பூச்சியரித்த 
நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

அளவு : 
17.53 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 
அரியுமயன் காணவரி தறனே பரஞ்சோதி 
கரியும்மர வோடும்புலி கனத்தைப் பேறப்போற்றும் 
தரியும்பரி யாக்குஞ் சிவனார்) தன் பெருந்துறையாய 
தெரியும்படி யருள்செய்குவாய் சிவசங்கர அறனே. 


முடிவு : 
ஆன மனந் தேட யெட்டாமலே வளரும் 
பானுமதி சூடியெனும் பரமாகிய வடிவே 
மானின்விழிப் பரையாளுடன் மன்றில் நடமாடுந் 
தேனின்ருசி சிவசங்கர் சிவசங்கற அறனே . 


-அ 


குறிப்பு : 

சிவபிரானைப் புகழ்ந்துகூறும் பத்துப்பாடல்களைக் கொண்ட 
தேனும் , இவ்வேடுகளில் எட்டுப்பாடல்களே உள்ளன . ஆசிரியர் 
பெயர். முதலியன இல்லை . அச்சிடப்பட்டு இருப்பதாகவும் தெரிய 

இதன்பின் சுப்பிரமணியர் தோத்திரம் என்ற பெயரால் 2 


வில்லை . 


246 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஏடுகள் காணப்படுகின்றன . அபூர்த்தியாயும் , தொடர்பில்லாமலும் 
இருக்கின்றன . 


வரிசை எண் : 1329 . 


சுவடி எண் : 856 ( a ) 


உள்ளது . 


விநாயகர் அகவல் 
ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித்து 
பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 35.5X3.5 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50 . 
ஆசிரியர் : ஒளவையார் . முழுமை : முழுவதும் உள்ளது . 
குறிப்பு : 

பாடபேதங்களைக் கொண்ட இந்நூல் அச்சாகியுளது . 


வரிசை எண் : 


1330 


சுவடி எண் : 856 ( b ) 


பழனியாண்டவர் மாதப்பதிகம் 
ஏடுகள் : 13 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 7 வரிகள் . அளவு : 
3523.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 
" பத்திரி போட்டுப் பலகாலம் உன்பாதம் பணிந்து 

நிற்பேன் 
நித்திரை நீக்கி யெனையாள் வாயிந்த நீள் புவியில் 
உத்தமி யானதெய் வயானை வள்ளிக் குகந்தவனே 
சித்திரை மாசம் வருவாய் பழனித் தேசிகனே. 


முடிவு : 


‘திங்களணி கின்ற செழுங்கிரி நாதர் திறுமலைமேல் 
மங்கை யுமைப்பெற்ற மால்மரு காமயில் வாகனனே 


6 - வது தொகுப்பு 


247 


யெங்கும் நடக்கின்ற மயில்மீதி லேறி யெனக்கெதிரே 
பங்குனி மாதம் வருவாய் பழனி பதிக்கந்தனே . 
தெண்டாயுதபாணி இலட்சிக்கவும் . திருமூர்த்தி இலட்சிக்கவும் . 


குறிப்பு : 

பழனியம்பதியில் கோயில் கொண்டெழுந்தருளியுள்ள தன் 
டாயுதக் கடவுள்மீது பாடப்பட்டதாகுமிது , பிழைகள் மலிந்து 
காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1331 


சுவடி எண் : 856 ( c ) 


பழனிவேலன் வாரப்பதிகம் 


ஏடுகள் : 1 . 

ஏட்டின் நிலைமை : சற்றே பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு , 
35X3.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
50. ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . - முழுமை : முழுவதும் 
உள்ளது . 
தொடக்கம் : 

ஏளு வாரத்திற்கும் 
ச திறான வள்ளியை மனம்புரிந் தாண்டவன் தன் செயலோ 
யெதிரேற்று மந்திரம் சூனியம் வைத்த யெதிறாளிகளை 
அதிராமல் வெண்ணீரனுவிபூதி தந்தென்னை யா தரிப்பாய் 
கதிர்வாரம் தன்னில் வருவாய் பழனிக் கந்தநீயே ! 


முடிவு : 
‘ அனியாய மாகச் சனியாய்ப் பயந்து அயர் தண்டத்தை 
டானிபோலப் பறந்து விலக்கி வைப்பாய் 

உன்பஞ்சாட்சரத்தால் 
கனிபழம் போலே யினிதாக முன்வந்து காத்து நிற்க 
சனிவாரம் தன்னில் வருவாய் பழனிச் சண்முகனே . " -எ 


குறிப்பு : 

முன்னுள்ள மாதப்பதிகம் போல வாரப்பதிகமிது . 


248 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1332 


சுவடி எண் : 856 ( d ) 


பழனியாண்டவர் அகவல் 


ஏடுகள் : 3 . ஏட்டின் நிலைமை : சற்றே பூச்சி 
அரித் துளது . பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 
35x 3.5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை . 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
" தந்திமுக வற்கிளைய கந்தா சரணம் 
சரவணபவனே சரணம் முருகா சரணம் 
சித்த மிங்குஞ் சிவசிவா சரணம் 
சத்துரு சங்காரா சரணம் 


முடிவு : 

சிந்தையில் வந்து சிவபதம் தானும் 
தஞ்சமே யென்று உன்னைச் சாமியின் 
நாதா போற்றினேன் யென்நெஞ் சுக்கு 
மேல்நின் றாடுங் குமறா சரணம் . 

முற்றும் சம்பூர்ணம் . 
குறிப்பு : 

முருகன் துதி நூல்களுள் ஒன்றாகுமிது . பிழைகள் அதிகம் 
காணப்படுகின்றன . 


வரிசை எண் . 1333 

சுவடி எண் : 856 ( e ) 
திருமுர்த்தி பேரில் தேவாரம் 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 
35x3 : 5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 
60 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


6 -வது தொகுப்பு 


249 


தொடக்கம் : 
உன்னடி செந்தாமரையின் மலர் தூவிக் கரங்குவித்துள் 

ளுருகி வாழ்த்தி 
நின்னடிமை யான்வணங்கப் பழவினையெல் லாம் தீர்ப்பாய் 

நிசமே அய்யா 
மின்னிடையா ளிடப்பாக அஷ்டாங்க நெஷ்ட்டைபுரி 

விமலா குண்டா 
தென்னடிகை மலையில் வளர் அமணலிங்கா மெஞ்ஞானத் 

தேவர் தேவே . " 
முடிவு : 
அடிகைமலை அமணலிங்கம் யென்றுரைத்தார் பாவம்போ 

யாமே புன்ணியம் 
அடிகைமலை அமணலிங்க மென்றுரைத்தால் வித்தைபுத்தி 

யதிக மாகும் 
அடிகமலை அமணலிங்க மென்றுரைத்தா லிமதூத 

ரண்டா தோடும் 
அடிகமலை அமணலிங்க மென்றுரைத் தால்ப்போ 
லருளுண் டாமே 

முற்றும் . 
அமணீசுபரர் சுவாமி துணை செய்வார் . 
குறிப்பு : 

அழகைமலையில் விளங்கும் அமணலிங்கத்தின் மீது இயற்றப்பட்ட 
தாகுமிது . ஆனால் திருமூர்த்தி தேவாரம் என்றுளது . தேவாரமாசு 
இல்லை . பதிகமாக உளது . 


வரிசை எண் : 1334 


சுவடி எண் : 


856 ( f ) 


அருணசலர் பேரில் கலித்துறை 


ஏடுகள் : 2 . 

ஏட்டின் நிலைமை : - சிறிது பூச்சி 
அரித்துளது .. 

பக்கத்திற்கு : 7 வரிகள் . அளவு : 
35x3.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

கி.எண்ணிக்கை : 
50 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


32 


250 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 
முடியாச் செனனம் யெடுத்தென்ன பெற்றென்ன 

முத்தியில்லா 
விடியாப் பொழுதினில் விழிகண்ட . தில்லை இம் 

மேதினியில் 
அடியாற் கடியான் திருவடி யான் தருற்ற வந்தா ஒரு 
படியாய்ப் பிறந்தில னே திரு வண்ணா மலை தனிலே . " 


முடிவு 


சனியான பாவி இளமை யிலேவந்து தான் தொடுத்தால் 
இனியா கிலுஞ்சற் றிரங்கிலை யோயெனை யாள் முருகா 
அனிதான தொண்டரு சென்றிடு முற்றிடும் பாதையிலே ஒரு ) 
கனியாய்ப் பிறந்தில னே திருவண்ணாமலைக் 


காவுக்குள்ளே " 


அருணாசல ஈசுபரர் துணை செய்வார் . 

சுப்பிரமணியக் கடவுள்பாதமே துணை . 
குறிப்பு : 

ஏழு பாடல்களே உள்ளன . இதன் இடையில் முருகன் துதியும் 
வருகின்றது . ஆழ்வார் பாசுரம் , முதாயிரம் , " ஊனேறு செல்வத்து " 
எனத்தொடங்கும் குலசேகரப் பெருமாள் பாசுரம் ; திருவேங்கட 
மலையில் பிறத்தலை அவாவுதல் போல , இது திருவண்ணாமலையில் 
பிறத்தலை அவாவுகின்றது . சைவப்பாசுரமிது . இந்நூலின் இறுதியில் 
2 ஏடுகளில் சில மந்திரங்கள் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1335 


சுவடி எண் : 810 ( a ) 


விநாயகர் அனுபூதி 


ஏடுகள் : 28 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது . பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 
25X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
200 . ஆசிரியர் : அறியக்கூட வில்லை .. 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


251 


6 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 
" செந்தா மரையிற் றிகழுமா முகனே 
யெந்தாய்க் கயிலைக் கிறையோ னுதவும் 
மைந்தா வென நின் வளர்சீர் புகலத் 
தந்தாண் முருகன் றனிசோ தரனே . 


1 


முடிவு : 
“ முத்தி தரும்மும் மதனே சரணஞ் 
சித்தி தருசெங் களிறே சரணம் 
புத்தி தருபொற் பதனே சரணம் 
அத்திக் குருவே யடியேன் சரணம் . " 

- ருக 
முற்றிற்று . 
குறிப்பு : 

இந்நூல் விநாயகர் தோத்திரப் பாடல்களில் ஒன்றாகும் . இந்தப் 
பிரதியில் முழுதும் உள்ளது . எழுத்துக்கள் தெளிவாகவும் பெரிதாக 
வும் உள்ளன . 51 செய்யுட்கள் உள்ளன . தொடக்கத்தில் “ தண்ட 
பாணிதாசன் ஆகிய எஸ் . நாகலிங்கம்பிள்ளை சுவடி . நீடூழி வாழ்க . 
வேலு மயிலுந்துணை " என்றுளது . 


வரிசை எண் : 


1336 


சுவடி எண் : 


810 ( b ) 


பஞ்சாட்சரமாலை 


உள்ளது . 


ஏடுகள் : 

18 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . 

அளவு : 
25X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 
400 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
ஆதியென்ற பராபரனைப் போற்றி செய்து 

அம்மையவள் உலகத்தோர் பிழைக்க வென்று 
நீதியாம் மந்திரங்கள் சக்கரங் கள் மூலி 

நிசமாக உண்டென்று அரனைக் கேழ்க்க 


252 


தமிழ்ச் சுவடிகளின் 


சோதியாம் உமையவளே நீகே ளென்று 

சொல்லுகிறேன்பஞ்சாட்சரத்தின் சொரூபந் தன்னை 
வாதியாம் பெரியோர்க்கும் புத்தி யுள்ள 

மன்னவர்க்கும் யிதுவாகும் வகைவே றில்லை . 


முடிவு : 
கரையான அதனத்துக் கிதுவே யாதி 

கண்டகண்ட மந்திரங்கள் விரும்ப வேண்டாம் 
பரையான உமையவளைப் பணிந்து போற்றி 

பார்தனிலே யித்தொழிலை ஆடிப் பாரு 
வரையெட்டுக் குள்ளிருப்போர் உனக்கு ஈடோ 

மாந்திரீகர் உனைக்கண்டும் மகிழ்வா ரப்பா 
உரையான அன்பதுக்குள் முறைதா னப்பா 

உலகத்தில் துயர் நீங்கி உகந்து வாழே . 
தேவிசகாயம் , சிவமயம் முற்றிற்று . மவுன குருவே நம . 
குறிப்பு : 

இது பஞ்சாட்சரமாகிய நமசிவய என்ற ஐந்தெழுத்தின் மகிமை 
யுரைப்பது . பரமசிவன் பார்வதி தேவிக்கு உபதேசித்ததாகக் கூறப் 
படுவது . இறுதியில் மௌன குரு வணக்கம் கூறியுள்ளதால் அவர் தம் 
சீடர் இதனை எழுதியிருக்கலாம் என்று எண்ண இடமிருக்கின்றது . 


-சுக 


வரிசை எண் : 1337 


சுவடி எண் : 810 ( c ) 


ஆறுமுகவன் விஞ்சை 


உள்ளது . 


ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 6-7.வரிகள் . 

அளவு : 
25 X 4 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 100 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 

முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 
சீர்மேவும் வாலை அபி ராமி சூலி 
திரிபுரசம் மாரிகங்காளி மாரி வாழி 


6 - வது தொகுப்பு 


253 


தார்மேவும் மகிடசங் காரி துர்க்கை 

சாமுண்டி கங்காளி தந்த மைந்தன் 
கார்மேவும் தந்திமுகன் ஒத்தைக் கொம்பன் 

கருணை திரு அயன் திருமால் கமலம் போற்றி 
பார்மீதில் அறுமுகவன் குருமு னிக்குப் 
பகரும்விஞ்சை பட்சணிக்கும் காப்புத் தானே . 


முடிவு : 
அருளுகின்ற விஞ்சைகள் தான் ஆருக் கென்றால் 

அரண்மாலை பணிந்து தம்மை அறிவுள் ளோர்க்கும் 
குருவுவிசு வாசம்நன்றி மறவா தார்க்கும் 

குணமிகுந்த பெரியோர்க்கும் கூற லாகும் 
அருளுடைய மனத்துமிகும் நெஞ்ச வஞ்சர் 

மாதர்கள் மே லாசைவைத்து மயங்கி னோர்கள் 
பொருளிலிச்சித் துயிர்வதைகள் செய்நெஞ் சோர்க்கும் 
பொன்கோடி யீந்தாலும் புகலொண் ணாதே . 

முற்றிற்று . திருச்சிற்றம்பலம் . 
காலம் : 

சிதம்பரம் தாலுக்காவைச் சேர்ந்த சிதம்பர நாதன் 
பேட்டையிலிருக்கும் பிச்சாண்டி குமாரன் சிவசிதம்பரம் 
கை எழுத்து . விஞ்சை முற்றிற்று . மன்மதவருடம் தை 
மாதம் 22 ந் தேதி திங்கட்கிழமை எழுதி நிறைவேறிற்றது . 


குறிப்பு : 

இது குருமுனியாகிய அகத்தியருக்கு முருகன் அருளியது . வித்தை 
களைக் கூறுவது . . இந்தப் பிரதி முழுவதும் உள்ளது .. 


வரிசை எண் : 1338 . 

சுவடி எண் : 932 ( a ) 
விநாயகர் கவசம் 


ஏடுகள் : 

2 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை 
பக்கத்திற்கு ; 

9 வரிகள் . அளவு : 

17.5X3.5 
செ.மீ. எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 100 . 


254 


தமிழ்ச் சுவடிகளின் 


முழுமை : முழுவதும் 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
இல்லை . 


தொடக்கம் : 

சீர்தரு மூலஞ் செளுஞ்சுடற் விழக்கே 
கார் நிற மேனிக் கற்பகக் கன்றே 
அல்லல் வினையும் அருந்திடும் ஞானம் 
வல்லவைத் தன்னை மறுவியம் புலனே . 


முடிவு : 

நான்குனூ றாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி 
யெட்டு ணோவு மெல்லார் விலைகள் 
மேரையருத்து ஆசு சாமவேதம் அருள் திருநீற்றப் 

பஞ்சாட்சர நிலைப்படிப் புறத்தே வைத்தே . 
குறிப்பு : 

விநாயகர் துதியாக அமைந்துள்ளது . எழுத்துக்கள் புரியுமாறு 
இல்லை . 


வரிசை எண் : 


1339 


சுவடி எண் : 932 ( b ) 


கந்தர் சஷ்டிகவசம் 
ஏடுகள் : 4. ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை சிறிது ஓடிந்து 
உள்ளது . பக்கத்திற்கு : 8 வரிகள் . அளவு : 

அளவு : 17.5x3.5 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணீக்கை : 150 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 


ஒம் 
சஷ்ட்டி யைனோக் கசர அனபவனாற் 
சிஷ்ட்டிக் குதவிய செங்கதிர் வேலோன் 
பாத மிரண்டும் பன்மணிச் சதங்கை 
கீதம் பாடக் கிண்கிணி யாட 


6 - வது தொகுப்பு 


255 


முடிவு : 

உயர்கிரி வேலா சடைக்கோ ரரசே 

மயில் நட மிடுவார் மலரடி சரணம் 
குருவே துணை . இதுக்கு மூல மந்திரம் அரியவும் . 
ஐயுங் கிலியும் சவ்வும் அரி ஆம் ஊம் ஓம் . சர அனபவா . 
பூசைக்கி பால் , பழந் தேங்காய் , இலை , பாக்கு , சூடம் , 
சாம்பிராணி வைத்துக்கொள்ள வேண்டியது . இதுக்குச் 
சக்கரம் எதுக்குஞ் சாபநிமிற்தி மூலமந்திரம் . ரீயும் , ரீயும் 
எச்சாபமும் நசி நசி உரு- ள அ . 

ங்கு சக்கரம் உள்ளது . ) 
குறிப்பு : 

இது முருகன் துதியாகும் . இது அச்சாகியுள்ளது . எழுத்துக்கள் 
தெளிவில்லை . பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 1340 


சுவடி எண் : 932 ( c ) 


ஈசன் கவசம் 


ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 

17.5 < 3.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை . 150 ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது .. 
தொடக்கம் : 
ஓம் நமோ பகவதே ஆதிமூலமே ஆதிமூலமே ஆதிலச்சிமி 
அனாதிலச்சிமி ஆதாரம் ஆதாரத்தின்மேல் மகாபருவதம் 
மகாபருபத்தின் மேல்ச் சதுரகிரி சதுரகிரியின் மேல் 
அஷ்ட குலபருவதம் , அஷ்டகுலபருபத்தின்மேல் அஷ்ட்ட 

மானாகம் . 
முடிவு : 
அய்யுங்கிலியும் றீயும் கிலியும் ஆயி நமஐயும்கிலியும் 
அவ்வும் உவ்வும் பட்டு சிவா கா அகாரா அகார உகார 
உ.கார பகடுபகடுவாக துவாந்துமாருமாருல செகாண்டி 
அரே திகுமக்குமாரு. குருவே துணை . 


256 


தமிழ்ச் சுவடிகளின் 


( இதன்பின் சக்கரம் உள்ளது .) 
குறிப்பு : 

இது ஈசன் துதியாகும் . எழுத்துக்கள் புரியவில்லை . 
மலிந்து காணப்படுகின்றன . 


பிழைகள் 


வரிசை எண் : 1341 


சுவடி எண் : 932 ( d ) 


நவக்கிரக கக்கிசம் 


ஆசிரியர் : 


ஏடுகள் : 100 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 9 வரிகள் . 

அளவு : 17.5X3.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 

2000 . 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
ஆதியென்ற மூலமந்திரம் அரியென் றோதி 

அறிந்தபின்பு நவக்கிரக கக்கி சத்தை 
நீதியுடன் சற்குருவாய் விழங்க வேண 

நிலையரிது கொங்கணரும் உமையை போற்றி 
ஓதியதோற் மந்திரகலைக் கியான மான 

உண்மை என்ற வேதாந்த ஞானந் தன்னில் 
சோதியென்ற ஆதார மூல மாகித் 
துலங்கி நின்ற கணபதிதாள் துணைக்கொண் 

டோமே . " 
முடிவு : 

இதுக்கு மந்திரம் நசிமசியென்று ளஅ உருச்செவிக் 
கவும் . பூசைக்கி வஸ்து முட்டை பழங்கடலை வைத்துச் 
செய்யவும் . 


குறிப்பு : 

இது நவக்கிரகத்தின் நிலையினை அறிவது . மந்திரசாத்திரத்தினைச் 
சாரும் . எழுத்துக்கள் தெளிவில்லை . இதில் பல மந்திரங்கள் , பல 
சக்கரங்கள் முதலியன காணப்படுகின்றன . எழுத்துக்கள் தெளிவு 
இன்மையாலும் , ஏடுகளின் எண்கள் சரியின்மையாலும் , தலைதடு 
மாற்றம் ஏற்பட்டுள்ளன . இச்சுவடி முழுவதுமே இந்த நிலையில் 


உள்ளது . 


6 - வது தொகுப்பு 


257 


வரிசை எண் : 1342 


சுவடி எண் : 932 ( e ) 


வயிரவன் கெடிகாரம் 


ஏடுகள் : 11 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 17.5X3.5 செ.மீ , 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 30 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
அரிஓம் அங்அங் சிங்டங் சங்கார வயிரவா வடபத்திரகாழி 
மகனே . ஆங்கார ஓங்கார புத்திறா தெச்சனாமுத்துரந்தி ரீர் . 


முடிவு : 

இந்த யெழுதியபடி செய்செய் உச்சாடு . ஆகிறாசானே 
ஆகிறாசனே . இது மூலை மந்திரம் . ஓம் ஸ்ரீயும் தம் தம் சிங் 
மதுமாங்கிச ருத்திரசத்தி மாதாவே நசிமசி உ 

உரு - ளஅ . 


( இதன்பின் ஒரு சக்கரம் இருக்கிறது . ) 
குறிப்பு : 

இது மாந்திரீக நூல்களுள் ஒன்று . வயிரவனைக் குறித்து மந்திர 
எழுத்துக்களால் பூசித்து நலம் பெறுவது . விளக்கம் தெளிவில்லை . 


வரிசை எண் : 1343 

சுவடி எண் : 932 ( f ) 
காளி கெடிகாரம் 


ஏடுகள் : 10 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 17.5X3.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை . 200 . 

200. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை .. 
தொடக்கம் : 
அரிஓம் காழிகாழி ஸ்ரீரியும் அம்மா தாயே ஆங்கார 
வயிரவி சத்தி வயிரவி சாமுண்டி சண்டி பத்திரகாளி 
சூலி கபாலி நீலி நீல கண்டிவாவா . 


33 


258 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

ஒன்னைசுற்பிரயோகம் செய்து ஒன் வலது காலை 
முறித்துவிடுவேன் . ஆனந்தால் ஆக்கிரயித்துக் கண்ணாலே 
பார்த்து சத்திராதிரிய நசிமசி உச்சாடு உச்சாடு மாடா ! 
யென்னை நினையாதே . யென்பேர் சொல்லாதே . மூல 
மந்திரம் . சம் ரிங் றிங் சிங் உங் ருத்திரமாடா நசிமசி 
உரு- ளஅ . 

( இதன் பின் ஒரு சக்கரம் இருக்கிறது . ) 
குறிப்பு : 
இது சக்தியைக் குறித்துச் செய்யும் மந்திரமாகும் . 

மாந்திரீக 
நூலைச் சார்ந்தது . ஏடுகள் தலைதடுமாற்றமான தால் தொடர்ச்சி 
இல்லை. எழுத்துக்கள் தெளிவில்லை . 


வரிசை எண் : 1344 


சுவடி எண் : 932 ( g ) 


மாடன் கடிகாரம் 


ஏடுகள் : 13 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 17.5X3.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 

50 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 

அரிலிம நமசிவய புத்திறாறாத்திறா. மாடா 
கங்கிரீயுமயிலு மயிரியுமரி ணிருவாணிமதுமாங்கிசப் 
பட்சினி . 


வாவா 


முடிவு : 

விரசு விரசு ஒன்னைப் பெற்றவளாணை காழி ஆனை 
தாக்கு ஆகிரசாயா சுவாகா இதுக்கு சக்கரம் மூல மந்திரம் 
முலும் மடங்சிங் வீரு நசிமசி உரு - ள அ . 

( இதன் பின் ஒரு சக்கரம் உள்ளது . ) 


6 - வது தொகுப்பு 


259 


குறிப்பு : 

இது மாடன் என்னும் தேவதையினைக் குறித்துச் செய்யும் 
மாந்திரீகமாகும் . மந்திர சாத்திரத்தினைச்சாரும் . எழுத்துக்கள் 
தெளிவில்லை . 


வரிசை எண் : 1345 


சுவடி எண் : 932 ( h ) 


மதுரைவீரன் கடிகாரம் 


ஏடுகள் : 391 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 

7 வரிகள் . அளவு : 17.5X3.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 600. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 

அரிஓம் வீருதிவீரு வேத்திப்பீரு பரமாலா சாலா 
உப்புலியா சக்கிலியா மாடகுப் பிரதானி மகா அரக்கு 
மடங்காவீரு ஒன்னை நான் அளைக்கிரபோது ஒன்காரி 
வாகனமேரி வரப் பேய் பூதங்களெல்லாம் வாய்மூடி கை 
கட்டி நிற்கும் . 


முடிவு 
அறுமுகம் பன்னிரு தோளும் 
சக்தி வடிவேலுடன் அடியேன் முன் வரவரச்சுவா . 

இது சுப்பிரமணியர் அளைப்பு . 


குறிப்பு : 

இது மந்திர சாத்திரத்தினைச் சாரும் . இதில் பல மந்திரங்களும் 
தியானங்களும் , சக்கரங்களும் உள்ளன . ஏட்டின் எண் தெரியாமை 
யானும் , எழுத்துக்கள் தெளிவின்மையானும் இவைகள் தனித்தனியே 
இடம் பெறவில்லை . பொதுவாக இச்சுவடி முழுவதுமே இந்நிலையில் 


உள்ளது . 


260 


தமிழ்ச் கவடிகளின் 


வரிசை எண் : 1346 


சுவடி எண் : 


841 


விநாயகர் பெயர்வரிசை 


ஏடுகள் : 61 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்து உள்ளது . பக்கத்திற்கு : 6--7 வரிகள் . அளவு : 
14x2.5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1500 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை. 





குறிப்பு : 

இந்நூலில் விநாயகர் அகவல் , விநாயகர் பூசை , வதிஸ்டர் 
ஸ்ரீராம சுவாமிக்கி உபதேசம் முதலியன எழுதிய ஏடுகள் இணைக்கப் 
பட்டுள்ளன . 


சைவக்கட்டளைகள் 
வரிசை எண் : 1347 

சுவடி எண் : 944 ( a ) 


தத்துவக் கண்ணாடி 


ஏடுகள் : 13 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . அளவு : 38X3.5 செ . மீ 

. 
எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 500 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
பராபர வஸ்துவை யறியவேண்டியதுக்கு பார்க்கிர தத்துவக் 

கண்ணாடி 
இந்த தத்துவக் கண்ணாடியைப் படித்து யிதனுடைய 
அர்த்தத்தைக் கண்டிருக்கிறவர்க்கு சத்தியவேதத்தினுடைய 
பரமரகசியங்களையும் மத்தனாலு வேதத்தினுடைய காரிய 
மும் அற் ( ர் ) த்தமும் யஅ - புராணமும் காயாச கலைக்கியானமும் 
உயஅ ஆகமமும் கூயகா தத்துவமும் ஆறு சாஸ்த்திரமும் சித் 
தின்பத்தினுடைய காரியமும் , பேரின்பத்தினுடைய காரண 
மும் வௌக்கெடுத்தாப்போதே தெரியவரும் . 


261 


6 - வா தொகுப்பு 


பண்ணுகுற 


முடிவு : 

சஞ்சாரம் பண்ணுகுறது ஒரு ராசாவானவன் ஒரு 
கோட்டைக்குள்ளேயிருந்து ராச்சியபாரம் 
காலத்திலே அவன் சாரி சாறனம் போறபோதும் மத்தச் 
சமையத்திலேயும் யெத்தேசக் காலத்திலேயும் அவனுக்கு 
அனேகம் ஊழியக்காரரும் , ராணுவுபபேராம் யெக்காள 
மடம் மானம் பேரிகை சங்கீத மேளம்யிதுகள் செயிது 
கொண்டுயிருப்பார்கள் . அப்படிப் போல் ஆற்ம்மாவென் 
னப்பட்ட ராசா சரீர மென்னப்படகோட்டைக்குள்ளே . 


குறிப்பு : 

இது வேதாந்த நூலைச் சாரும் . தத்துவங்களை உபமானத்துடன் 
விளக்குவது . 


வரிசை எண் : 1348 . 


சுவடி எண் : 944 ( b ) 
அத்துவா 


ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் . 

அளவு : 38X3.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 300 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது .. 
தொடக்கம் : 
இனி 

அன்னத்தில் ரசந் தோன்றி ரசத்திலுதிரந் 
தோன்றி உ.திரத்தில் மாங்கிஷந்தோன்றி மாங்கிஷத்தில் 
மேதை தோன்றி மேதையிலத்திதோன்றி அத்தியில் மச்சை 
தோன்றி மச்சையில் சுக்கிலந்தோன்றி சுக்கிலத்தில் சுறோணி 
தந்தோன்றித்து . 


முடிவு : 

யிந்த முறைமை அரியாதவன் குருபுத்திரனல்ல வென்று 
திருக்குருந்தீசுரர் ஆதி திருவள்ளுவ நயினார் சாச்சியாத் திரு 
மூலருக்கு அருளிச்செய்தவாரு . அண்டத்திற்கண்ட பொருள் 


262 


தமிழ்ச் சுவடிகளின் 


பிண்டத்திற்காண வேணும் . பிண்டத்திற்கண்ட பொரு 
ளண்டத்திற்காண வேணும் . 

அத்துவா . தெரிசின முற்றும் . 
குறிப்பு : 

இது வேதாந்த விஷயமானது . அத்துவா என்பது ஆன்மாக்களைப் 
பரகதியடைவிக்கை காரணமாகிய வழி . அது மந்திராத்துவா . 
பதாத்துவா , வர்ணாத்துவா , புவனாத்துவா , தத்துவாத்துவா , கலாத் 
துவா , என ஆறுவகைப்படும் . இதனைச் சார்ந்து அத்துவா சைவம் 
என்ற ஒரு சைவம் உண்டு . அது சத்திநிபாதம் கைவரப்பெற்ற 
சைவன் சிவனை வழிபடும் நெறியினைக் கூறுகின்றது . 


வரிசை எண் : 1349 


சுவடி எண் 

1 : 944 ( c ) 


தத்துவக்கட்டளை 
படுகள் : 11. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 9-10 வரிகள் . 

அளவு : 38 / 3.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

ஆதிவள்ளுவ நயினார் சாட்சியாகத் திருநந்திதேவர் 
திருமூலருக்கு உபதேசம் பண்ணின தத்துவம் யிந்தசரீரம் 
எண்ஞ்சாண் நீளமும் , நாற்சாண்பருமமும் , தன் விரலால்த் 
தொண்ணூத்தாறு விரற்பிரமானம் . இப்படி கொத்தசரீ 
ரத்தில் தத்துவந் தொண்ணூத்தாருண்டு. 


முடிவு : 

பூலோகத்திலே பரத்திலே அன்புவைத்து தேடின பெரி 
யோர்களுக்குத் திருமந்திர சாச்சியாக அருளிச்செய்தவாறு 
யிந்த முறைமை அரிந்து நின்றவனே குருபுத்திரன் என்றும் 
பரமகுருனாதன் பாதமடைந்து பரகெதியிலே வாழ்வா 
றென்றவாறு . 

குமரகுருபரன் துணை . 


6 - வது தொகுப்பு 


263 


குறிப்பு : 

இதுவும் வேதாந்த விஷயமானது . தத்துவங்கள் தொண்ணூற் 
றாரையும் விளக்கமாகக் கூறுவது அச்சாகியுள்ளது . 


வைணவதுல் 


வரிசை எண் : 1350 


சுவடி எண் : 959 


இயற்பா 


டுகள் : 72 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பூச்சி 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 
40X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : - 
300 , ஆசிரியர் : 

பொய்கையாழ்வார் முதலானோர் 
முழுமை : முழுவதும் இல்லை. 


குறிப்பு : 

இந்நூல் அச்சாகியுளது . இருப்பினும் பாடபேதங்கள் மிகுதியும் 
காணப்படுகின்றன . 


சில்பம் 


வரிசை எண் : 1351 


சுவடி எண் : 913 { a ) 


குமாரசாமியம் - மயனூல் 
ஏடுகள் : 10 . ஏட்டின் நிலைமை : 

நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . அளவு : 23X3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 230 . 

230. ஆசிரியர் : 
மயன் . முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

காப்பு 
ஆதித்தனே சசியே சரணம் அங்கா 

ரகனே புதனே சரணம் சரணம் 


264 


தமிழ்ச் சுவடிகளின் 


சாதிக் குருவே சரணம் பிருகுபாற் 

கரனே சனிபக வானே சரணம் 
வாதித் திடும் நோய் தீர்த்தான் டருளும் 

வாள ராவே சரணம் சரணம் 
கேதுச் சுவாமி யானவனே சரணங் 

கிளருங் கிளிகா சரணஞ் சரணம் . 


நூல் 


சிறந்ததோர் நிசிகள் சொன்ன 

சாத்திர மபத்த மாகும் 
தெரிந்தவர் புவியோர் மெய்க்கத் 

திரம்புகற் குபதே சித்தல் 
அறிந்தவன் மயன்முன் மூடன் 

ஆலைய மனை தான் கூபம் 
பிரிந்ததோர் சாத்தி ரங்கள் 

புரிமயன் விளம்ப லுற்றேன் . 
முடிவு : 
வரும்பகல் பூறுவ பக்கம் 

வரிசையுத் திராயணத்தில் 
தரும்பில மதிக்கு நற்கோள் 

தயவுடன் டாவி ராகு 
பெரும்பில அமர பக்கம் 

பெரியதெட் சனாய னத்தில் 
அருள் மயன் சரித்திரத்தை 

யறிந்தவ னுரைசெய் வாயே . 

குமாரசுவாமியம் - மயனூல் சாத்திரம் முற்றும் . 
குறிப்பு : 

இது மனையடி சாத்திரமாகும் . மயனென்பார் தேவத்தச்சன் . 
இதில் கோயில் , வீடு கட்டுதல் , கிணறு வெட்டுதல் முதலான செய்தி 
கள் பேசப்படுகின்றன . சிறந்த நூலாகத் தெரிவிக்கின்றது . 


265 


6 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 1352 

சுவடி எண் : 913 ( b ) 
சறுவார்த்த சிந்தாமணி (உரையுடன் ) 

ஏடுகள் : 319 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 23X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 9000 . 

9000. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
சீரெனும் லக்க நேசன் மித்திராங்கிசன் தன்னில் சேர 
சார்பதாய்ச் சுபக்கோள் பாற்கில்ச் சவிக்கியம் லெக்க 

நேசன் 
ஆரவே பெலத்துக் கேந்திர கோணரி லமைய நல்லோர் 
பாருவை பெற்றா லாயுள் பாக்கிய முள்ள தாமே . 

என்றது லக்கினாதிபதி சோடச மித்திராங்கிஷமேற 
சுபக்கிரகம் பாற்க லக்கினாதிபதி பிலமாக இருக்க கேந்திர 
திரிகோணத்திலிருந்து சுபர் பாற்க பாவியள் பாறாதிருக்க 
தேக சவுக்கியமென்பது . 


முடிவு : 
விரிந்தகேந் திரத்தில்ச் சோமன் மேவப்பொன் வெள்ளி 

பார்க்க 
பரிந்திடில் றாச யோகம் ஒன்பதில்ப் பரிதி னல்லால் 
செரிந்தமந் திரியி னோடே சேர்ந்துமே உச்சமேற 
அரிந்திடில் அர்சற யோக மாகுமென் றரிந்தோர் நூலோர் . 


குறிப்பு : 

இது சோதிட நூல்களுள் ஒன்று . 
பிழைகள் மலிந்து காணப்படுகின்றன . 


பாவகபலன் போன்றது . 


சுவடி எண் : 


வரிசை எண் : 1353 

739 
சில்பசாத்திரம் 
ஏடுகள் : 33 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் , 
சிதைந்தும் உள்ளன . பக்கத்திற்கு : 

6-8 வரிகள் . 


34 


266 


தமிழ்ச் சுவடிகளின் 


அளவு : 37.5X3.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . 
கி . : 

எண்ணிக்கை : 1000 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா மாமலராள் 
நோக்குண்டா மேனி நுடங்காது - பூக்கொண்டு 
துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதந் 
தப்பாமற் சார்வார் தமக்கு . 
வேத முகங்க ளாக 

விளங்குமும் மூற்தி யாக 
பூதலம் விளங்க வந்த 

புண்ணிய நன் றாகப் போற்றி 
தீதில்லா மாயன் சொன்ன 

சில்ப்பசாத் திரத்தி நூலை 
நீதியாய்த் தமிழி னாலே 

நெறியுடன் விளங்க லுத்தேன் . 
முடிவு : 

நட்செத்திரம் அவிட்டம் வாரம்னாயர் ஆங்குசம்மேகம் . 
சாதி சூத்திரன் . 
சூத்திரன் . திதி அமரபட்சம் . 

திதி அமரபட்சம் . திசமிராசி ரிஷபம் . 
வயது நயருறாளு. 


குறிப்பு : 

இதன் இறுதி ஏட்டில் ஒரு தனிப்பாடல் காணப்படுகிறது . 
இடையில் எழுத்துக்கள் தெரியாவண்ணம் மிகச் சிதிலமாக உள்ளது . 
மாயவன் வடமொழியிற் செய்த நூலைத் தமிழில் கூறுவது . மனை 
சாத்திரம் கூறுகின்றது . இன்னின்ன சாதியாருக்கு இன்னின்ன 
வகையில் வீடு அமைக்கப்படவேண்டும் என்றும் , இன்னின்ன 
சாதியாருக்கு இன்னின்ன மரங்களால் பொருள்கள் செய்யப்பட 
வேண்டும் எனவும் கூறுகின்றது . மற்றும் பல செய்திகளைக்கூறும் 
இந்நூல் மிகவும் பயனுடையது . 

( M. No. 740 ஜாதகங்கள் ) 


6 - வது தொகுப்பு 


267 


வரிசை எண் : 1354 


சுவடி எண் : 


742 


சில்பசாத்திரம் 


ஏடுகள் : 63 . ஏட்டின் நிலைமை : 

பூச்சியரித்த 
நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
30X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1500 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


குறிப்பு : 

இச்சுவடி 739 - ம் எண் சுவடியைப் போன்றது . ஆயினும் வேறு 
பாடுகள் காணப்படுகின்றன . 

( எண் . 743 , 744 , 745 ஆசிய சுவடிகள் ஜாதகங்கள் ) 


வரிசை எண் : 


1355 


சுவடி எண் : 


888 


நட்சத்திர நிகண்டு 


ஏடுகள் : 207 . ஏட்டின் நிலை : சிறிது பூச்சி 
அரித்த நிலை . பக்கத்திற்கு : 4-8 வரிகள் . 

அளவு : 
24X3 செ.மீ. எழுத்து : மணிப்பிரவாளம் . 

கி . எண் 
ணிக்கை : 3500 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : இல்லை . 


குறிப்பு : 

கிரந்தமும் , தமிழும் கலந்த மணிப்பிரவாள நடையில் உளது . 
இத்தொகுப்பில் 1 ) பரிசேஷன மந்திரம் , 2 ) நட்சத்திர நிகண்டு , 
3 ) ராசி நிகண்டு , 4 ) தேவி ஆலய லட்சணம் , 5 ) மகாவிசுவகர்ம 
ஆயாதி , ( இதனுள் சில சோதிடச் செய்திகள் காணப்படுகின்றன ) 
6 ) குறுக்குவழி ஆயாதி , ( இதனுள்ளும் சில சோதிடச் செய்திகள் 
காணப்படுகின்றன ) 7 ) பஞ்சசரம் பார்க்க வழி , 8 ) ஆயாதி விருத்த . 
சுலோகங்கள் , 9 ) . நாம நட்சத்திரம் , 10 ) காச்யபசித்தாந்தம் , 
11 ) பிராசாதலட்சணம் , 12 ) விசுவகர்ம ஆயாதி முதலியன , 
13 ) நட்சத்திரதேவதை , 14 ) இராசி சத்துரு மித்துரு , 15 ) இடபத் 
தானம் ( சில்பம் ) 16 ) சல்லியசிந்து ( ஆருடம் - சோதிடம் ) 17 ) பூமி 
சல்லியசக்கரம் முதலியன ( மனையடி சாத்திரம் சம்பந்தப்பட்டவைகள் ) 


| 


268 


தமிழ்ச் சுவடிகளின் 


18 நட்சத்திரக்குறிப்புகள் ஆகியவை உள்ளன. சோதிடமும் சிற்பமும் 
கலந்த நூலாகுமிது . சக்கர பலாபலன்கள் . கிணறுவெட்ட நிலை 
வைக்க முதலான செய்திகளும் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1356 


சுவடி எண் : 878 ( a ) 


சில்பசாத்திரம் 


ஏடுகள் : 

8 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 17 x 2.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 150. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை. 
தொடக்கம் : 
வேதநான் மறைகளாகி விழங்குமும் மூர்த்தி யாகிப் 
பூதலந் தனைய டைத்த புண்ணியன் றாளைப் போற்றி 
தீதிலா மயனாற் சொன்ன சிற்பசாத் திறமா நூலை 
நீதியாய்த் தமிழி னாலே நிலைபட வுரைக்க லுற்றேன் . ” 
முடிவு : 
முளந்தாள் மய்யம் சேலைகட்டு சேலைகட்டுக்குங் கீழ்முகத்தில் 
அய்ந்து பங்கில் யொருபங்கு கரைகட்டுங்குங்கிள் 
அந்து பங்காக்கி மூணுபங்கில் பாதமுளி நாலாபங்கி 
அந்தப் பங்கிலு பாதமினுக்குங் கணம் . 
குறிப்பு : 

இதில் மனையில் நிற்கும்போது சகுணங்கள் முதலியன கூறப் 
பட்டுள்ளன . இடையில் ஒரு ஏட்டில் இறந்த குறிப்பு ஒன்று காணப் 
படுகிறது . 8 - வது ஏட்டின் பின்னர் வைத்தியம் எழுதப்பட்டுளது . 


வரிசை எண் : 1357 

சுவடி எண் : 878 ( b ) 
மருந்து விபரங்கள் 


ஏடுகள் : 
அரித்துளது . 


4 . ஏட்டின் நிலைமை : சற்றே பூச்சி 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 


6 - வது தொகுப்பு 


269 


17 x 2.5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
80 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

வல்லாரை நெய் , வல்லாரைச் சமூலமும்ந்துவைத்து 
சாராயிடிச்சி தேவிச்செங்கழுநீர்ச்சார் படி க , கரிப்பாலைச் 
சார் படி க , பசுவின் பால் படிக , இளநீர் படி உ , பசுவின் 
நெய் படி உ , யிவெல்லாம் ஒன்றாய்க்கலந்து இதுக்குக் 
கறகமண் திஷ்ட்டி மதுரங்கு விளப்பத்திரி சந்திட்டவாசம் 
பச்சைப்பூரம் கோரோசினந்தான் தந்திட்டி வகைக்கு நாலு 
களஞ்சி பால்விட்டரைத்தே . 


முடிவு : 

அதையெடுத்து காயப்போட்டு யிடித்து தூள்ச்செய்து 
தேனில் கொள்ளவும் . அந்திசந்திரண்டு நேரமும் சாப்பிட 
வும் . தீரும் . பத்தியமில்லை . 


குறிப்பு : 

இது மருத்துவ நூலாகும் . இதில் மலசலமடைப்புக்குக் குளிகை , 
இந்திரகோபப்பூச்சி உண்டாக்க . முட்டை காணாமையாக , காசி ( ச ) 
நோவுக்கு மருந்து ஆகியவை காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1358 

சுவடி எண் : 878 ( c ) 
மூலிகைப்பெயர் விவரங்கள் 
ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

அளவு : 
17X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுமையில்லை . 
தொடக்கம் : 

அட்டியும் மிரட்டியு மென்பது அதிமதுரம் 
சுண்டி வேங்கக்கொம்பு யென்பது சுறாமீனாம் 
டமரி கினமிலங் கென்பது பெருங்காயம் 


. 


270 


தமிழ்ச் கவடிகளின் 


முடிவு : 

கல்லடைப்புக்கு 
பூலாந்துளிர் கொண்டுவந்து பசுவின் பாலுவிட்டு 
அரைத்து நெயி யிள நீர்விட்டு பணவிடை வெங்காயம் 
பொரித்து நன்றாய்க் குளப்பிக் குடுக்கக் கல்லுத் தெரித்து 
விழும் . பகவின்பால் தேச்சுத் தலைமுழுகவும் . தன தந்தனா 
தந்தினா தந்தி நாதி . 


குறிப்பு : 

இதன் 2 - வது ஏட்டில் அகராதி கொக்கோகம் என்று குறிக்கப் 
பட்டுளது . ஆயினும் மூலிகைப்பட்டியலே காணப்படுகின்றது . 
மருத்துவ நூல் . 


வரிசை எண் : 1359 


சுவடி எண் : 878 ( d ) 


மரணகாலக்குறிகள் 
ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : சற்றே பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 
17 > < 2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 


பூலோகத்தில் மனிதர் மரணமடையுங் காலத்தில் காணப்படுகின்ற 

அபசகுனங்க ( ள் ) சொல்லிய விபரம் 
மனிதர் நடக்கும்போது அவர்கள் நிழல் அவர்களுக்குத் 
தெரியாமலிருந்தால் ஒரு வருசத்தில் மரணமடைவார் . 


முடிவு : 

கருத்த சரீரத்தொடு தலையை விரித்துக்கொண்டு ஒரு 
ஸ்திரீயானவள் வந்து தன் பிடரிலேரிக் குத்தினால் போல 
வுங் கண்டால் அவள் ஒரு நாளையில் மரணமடைவாள் . 
இப்படிக்குறிகள் யாதொரு துயறம் , ஆசை , அன்புகளை 


6 - வது தொகுப்பு 

271 
நீக்கி ஸ்ரீமனாராயணமூர்த்தியை தியானம் செய்துகொண் 
டால் முத்தி பெறலாம் . 
குறிப்பு : 

இது சோதிட வகையைச் சார்ந்தது . கனநூல் போன்றது , 
சுருக்கமாக உள்ளது . 


வரிசை எண் : 1360 

சுவடி எண் : 878 ( e ) 
கிஷ்ணசாமி தோத்திரம் 
ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துளது . பக்கத்திற்கு : 5-4 வரிகள் . 

அளவு : 17 x 2.5 
செமீ 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 

தேவாதி தேவா புருஷோத்தமா புண்டரீகாக்ஷ 
ஆபத்பாந்தவா அனாதரக்ஷகா கோவிந்தா கோபாலா . 


முடிவு : 

பட்டினத்துப்பிள்ளை பாடன் 
யின்னாறெ யின்னபடி செய்வோமெண்டு யென்னினால் 
முன்னாளில் யெழுதினவன் மோடனோ - மன்னாகேள் 
சுளிச்சு யெளிதினானென்றும் சோம்பியிருந் தாக்கால் 

அளித்து யெரித்துவானோ அயன் .. 
குறிப்பு : 

2-3வது ஏடுகளில் விநாயகர் கோத்திரமும் அர்ச்சினையும் உள்ளன . 
ஒரு வெற்றேடு இடையில் காணப்படுகின்றது . 


வரிசை எண் : 1361 

சுவடி எண் : 878 ( f ) 
ஔவையார் சரித்திரம் 
ஏடுகள் : 9 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 

172.5 செ . மீ . 


272 


தமிழ்ச் சுவடிகளின் 


எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 200 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

பாண்டியர் அரசாட்சி செய்து கொண்டுவந்த மதுரை 
மா நகரில் கடைச்சங்கமிருந்த காலத்தில் ஒளவையார் சோழ 
தேசத்தில் உரை யூரென்னும் ஓர் சாவடியில் ஆதியென்பவ 
ளுக்கும் பகவ னென்பவருக்கும் முதற்புத்திரியாக பிறந்து . 
முடிவு : 

மதுர மொழி நல்லுமையாள் புதல்வன் மலர்ப் பதத்தை 
முதிர நினையவெல் லார்க்குமுண் டோமுகில் போன்முழங்கி 
அதிர நடந்திடும் யானையுந்தேரு மதன்பின் வருங் 
குதிரையுங் காதங் குலமன்னனே . 
குறிப்பு : 

ஒளவையின் வரலாறு வெவ்வேறாகப் பேசப்படுகின்றது . அவற் 
றுள் இது ஒன்று . இதில் பிழைகள் மலிந்து காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1362 


சுவடி எண் : 878 ( g ) 


வாக்குண்டாம் - உரையுடன் 


ஏடுகள் : 42 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
17 x 2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 800 . 
ஆசிரியர் : ஒளவையார் . முழுமை : முழுவதும் உளது . 
குறிப்பு : 

இது அச்சாகியுளது . பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 1363 


சுவடி எண் : 878 ( h ) 


விடுகதை 
ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் ,, 
முறிந்தும் உளது . 

பக்கத்திற்கு : 6 வரிகள் . 


6 - வது தொகுப்பு 


273 


அளவு : 17x 2.5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . 
எண்ணிக்கை : 100 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை ; முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
"சித்திரமாய் முடிப்பாய் தாசி யல்ல 

செந்தூரப் பொட்டிடுவார் பார்ப்பா ரல்லர் 
பத்திரத்தி லேநடப்பாய் சூலி யல்ல 

பாங்கான கூந்தலில்லா கொண்டைக் காரி 
யெத்தலத்தி லெங்குமுண்டு விலையு மாகும் 

இரும்படைக்கி முளிங்கிருவாள் இப்போ ரல்லோ 
புத்திமதி தான்கொடுப்பார் பேச மாட்டார் 
பூதலத்தி லிக்கதையைப் புகலு வீரே . 


முடிவு : 

தோட்டத்துக் ....... அரிசிபடி ..........கிறு ....... 
புணுகுபூனை திண்ணமத்துட்டு . கண்ணம்மயிற் 
கோதி ரெண்டுக்கு அரிசியும் ..... 

கறணம் .............. கு ..... 


குறிப்பு : 

விடுகவி என வேறொரு பெயரும் இதற்குண்டு . அறிவுக்கு வேலை 
தரும் விளையாட்டாகுமிது . 


| 


வரிசை எண் : 1364 

சுவடி எண் : 878 ( i ) 
சீதாச்சக்கரம் 
ஏடுகள் : 16 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் , 
முறிந்துமுளது . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
17x2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
200 , ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


351 


274 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 
“ செந்தமிள தனாலிசன் சீதை நூல் ... 

விந்தையால் நிலமெளுகி ... நெ ............. 

ப .. ..... வத்து 
கந்தநார்முன்பு சென்ற கணபதியடி வணங்கி வருவதை 
வகுத்துச்சொல்வாம் . 


முடிவு : 

அம்மன் , வயிரவர் , கந்தசுவாமி பெண்தேவதை 
யிந்த தெய்வஞ் செய்ய நன்று . மனையுண்டு . பயிர்வாடாது 
செட்டு லாபமுண்டு . அவில் தங்கொள்ளநன்று . 

வளக்கு 
வெல்லும் . நினைத்த காரியம் கைகூடும் உத்தமம் . 

கணபதிமுன்னிற்கச் சிவமயம் . 

சீதாசக்கரம் முற்றும் . 
( சக்கரம் இருக்கின்றது ) 


குறிப்பு : 
இது சோதிட நூல்களுள் ஒன்று . 

30 செய்யுட்கள் உரையுட 
னுள்ளன . பின்னர் 2 ஏடுகள் சில்லரைப்பாடல்கள் எழுதப்பெற்றவை . 


வரிசை எண் : 1365 


சுவடி எண் : 886 ( a ) 
மயனூல் 


ஏடுகள் : 53 . ஏட்டின் நிலைமை : சிறுபூச்சியரித் 
துளது . பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 

அளவு : 25X2.5 
செ.மீ. எழுத்து : தமிழ் .. கி . : 

பண்ணிக்கை : 1300 . 
ஆசிரியர் : பெருமாள் மைந்தன் பிச்சன் . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
“ உத்ததோர் வள்ளி நாடன் 

உயர்தரு மாந்தை வேந்தன் 
கத்ததோர் சில்ப நூலைக் 

கலைகளும் பலவுங் காணப் 


6 வது தொகுப்பு 


275 


பெத்ததோர் பெருமாள் மைந்தன் 

பிச்சன்சொற் தமிழைப் பேசு 
கத்ததோ ரறிவிப் பார்தன் 

கழலிணை தலைமேற் கொள்வாம் . 


முடிவு : 

ஊனமில் மனையில் வந்து 

முழந்தனை யளந்து கொண்டு 
மானிடர் தமக்கு வாசல் 

மையத்தி லிடத்தே யாகும் . ” 


குறிப்பு : 

இது மனையடி சாத்திரமாகும் . வீடுகட்டும் முறைகள் முதலியன 
கூறப்பட்டுள்ளன . இதில் இராசி நட்சத்திரசக்கரம் காணப்படு 

சிறந்த நூலாகக் காணப்படுகின்றது . தொடக்கத்தில் 3 
சோதிட ஏடுகள் உள்ளன . 


கின்றது . 


வரிசை எண் : 1366 

சுவடி எண் : 886 ( b ) 

) 
சில்பசார சுருக்கச் சிந்தாமணி சாத்திரம் 

ஏடுகள் : 27. ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சியரித் 
துளது . பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 

அளவு : 25X2.5 
செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


* 


தொடக்கம் : 

காப்பு 
பூமேவு பற்பல சீவரு மின்ம்பம் பொருந்து தற்கு 
பாமேவு சீறச்சிற்ப சாற சுருக்கம் பகர்ந்திடவே 
நாமேவு விக்கினமே யிதாதினிய நலம் தருமால் 
மாமேவு மூல வினாயக மூர்த்தி மலரடியே . 

சில்பசார சுருக்க சிந்தாமணி சாஸ்த்திரம் . 


276 


தமிழ்ச் கவடிகளின் 


நூல் 


பொத்ததுகை 
“ மலர் தரு கெர்ப்பம் நல் லாயம்வி யந்திதி வாரமுடு 
நிலவுறு யோனி யிலக்கின மங்கிச நேர்வமிசம் 
பொலிகண நேத்திரஞ் சூத்திரம் யோகம் புகல்வயசு 
தலமகிழ் தாரையோ டீரெண் பொருத்தமுஞ் 

சாற்றுவனே . 
முடிவு : 
வரும்பெருஞ் செல்வம் கல்வி மென்மேலும் 

வளர் தரு மனைவி மக்களும்சீர் 
கருடல பலவாந் தானிய முதலாய்ச் 

சார்த்திடு மெண்வகைச் செல்வம் 
பெரும்புகழ் மேன்மை சோபனம் சுபங்கள் 

பெருகிய வாயுளும் வளரும் 
அரும்பிள நகையாய் சிற்பநூற் புலவோர் 

ஆய்ந்துறை திருத்தும் பலனிதுவே . 
குறிப்பு : 

இதுவும் மனையடி சாத்திரமாகும் , மிகச்சிறந்த நூலாகக் காணப் 
படுகின்றது . எளிய நடையில் கூறப்பட்டுளது . 


வரிசை எண் . 1367 


சுவடி எண் : 886 ( c ) 


மயனார் நூல் 


ஏடுகள் : 40 . 

ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
யரித்துளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . அளவு : 25X2.5 
செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 600 . 
ஆசிரியர் : மயன் . 

முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 

குளக்குத்தல் 
“ செய்திடு மனைக்கி முன்னே 

தென்ம்பிறம் குளமே யாகில் 


6 - வது தொகுப்பு 


277 


துய்ய நீற் நன்மை செய்யும் 

சொல்லிய பின்னே யாகில் 
வெய்ய தோற் வியாதி பீடை 

வேதினை செய்யு மென்று 
பொய்யல்ல மயனாற் சொன்னாற் 

பூங்கமழ் கோதை மாதே . " 
முடிவு : 

ஆதாயபலன் 
" சொன்னே நெங்கள் விரைய பலங்களும் 

சொல்லும் விருத்தியும் சன்பத்தும் ஆயுசும் 
பொன்னினும் புத்தர சன்பத்தும் மேஜெயம் 

பொருளும் தானியமந் தானே மிகுந்திடும் 
யென்றும் நல்ல கொறவில்லா சன்பத்தும் 

யெயிதிடும் மெலெட் சுமிகி டாக்ஷயமும் 
வண்ண நங்கள் வீமரேற் பாதத்தை 

வாள்த்தி றஞ்சியே யோனியும் பார்த்திடே . 


குறிப்பு : 

இதுவும் மனை சாத்திரமாகும் . சிறந்த நூலாகவே காணப்படு 
கின்றது , எல்லாம் ஒரே நூலாக இருக்கலாம் என்றும் கருத இட 
மிருக்கின்றது . 


வரிசை எண் : 


1368 


சுவடி எண் : 796 


மனையலங்காரம் 


ஏடுகள் : 15 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
உளது . பக்கத்திற்கு : 4 வரிகள் . அளவு : 28 / 2 செ.மீ . 
எழுத்து : தமிழ் ,. கி . எண்ணிக்கை : 100. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
சத்தியுடன் சிவன்கரந்தாள் சகலமனை யலங்காரம் 
யித்தலத்தில் சண்முகனா ரெனக்குறைத்தார் - நித்தநித்தம் 


278 


தமிழ்ச் சுவடிகளின் 


பத்திபத்தி வித்தை தரு பாலமுர்தம் பசியாஞ் 
சித்திஒத்தைக் கொம்பன்சீர் பாதங் காப்பாமே. " 


முடிவு : 
தங்குமெய்ப் பொருளும் தரணியை ஆளுவான் 

தானியத்தில் தினமும் ஆள்வானாம் 
மங்கையும் மனமும் மாகமுடி தரித்து 

மைந்தருண் டாகி வாழ்வான் . 


-உஅஅ 


குறிப்பு : 

இந்நூல் வீடு கட்டுபவர்கள் பார்க்கவேண்டிய பொருத்தங்களை 
யும் , அவற்றின் பலன்களையும் கூறுவது . இந்தப்பிரதி முழுவதும் 
இல்லை . 28 செய்யுட்களே உள்ளன . இறுதியில் கைரேகை சாத்திரம் 
எழுதிய ஏடு ஒன்று கோர்க்கப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 1369 


சுவடி எண் : 887 


மூர்த்தி தியானம் 
ஏடுகள் : 137 . ஏட்டின் நிலை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 

அளவு ; 29X3 செ.மி. 
எழுத்து : கிரந்தம் . கி . எண்ணிக்கை : 3000. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 

ரக்தவர்ண யௌவ நம்ச 
சீர்ஷம் சவர்த்துளம் 
கர்ணஸ்வர்ண குண்டலம்ச 

ஹஸ்தயுக்ம பங்கஜம் . 
முடிவு 

ஆதலால் அவர்களுடைய விசாரத்தினாலே பிராணிகள் 
மோக்ஷத்தைக் கொடுப்பார்களென்று சொல்லிக் கிரியை 
களைச் செய்து முடிப்பார்கள் ! யென்றவாறு . சுபமஸ்து . 
மாநோபகர்ணம் முற்றியது . 

தேலி சகாயம் . சுபமஸ்து . 


6 - வது தொகுப்பு 


279 


காலம் : ( Colophon ) 
இலுப்பைக்குடியைச் 

சேர்ந்த 

காட்டுக்குடியிருப்பு 
வையாபுரி ஆசாரி குமாரன் வடமலை ஆசாரி புத்தகம் . 

சுபமஸ்து . 


குறிப்பு : 

இது சிற்ப நூலைச்சார்ந்தது . இதில் மூர்த்திகளின் இலக்கணங் 
களும் அவைகளை வணங்கும் முறைகளும் கூறப்பட்டுள்ளன . இந்நூல் 
முழுவதும் கிரந்த எழுத்துக்களால் ஆனது . தொடக்கமும் , முடிவும் 
தமிழில் மொழிபெயர்த்து எழுதப்பட்டுள்ளது . மூர்த்திகள் அமைக் 
கும் முறையும் கூறப்பட்டுள்ளது . 


இதில் காணப்படும் தியானங்கள் 
1. நவக்கிரக தியானம் 
2. பத்திரகாளி தியானம் 
3. சரசுவதி தியானம் 
4. வீரன் தியானம் 
5. கருப்பண்ணசுவாமி தியானம் 
6. வாழ்முனி தியானம் 
7. காட்டேரி தியானம் 
8 . 

மகாரதத் தியானம் 
9. முஷ்டி பைரவத்தியானம் 
10. முஷ்டி லட்சுமி தியானம் 
11 . சனக , சனந்தன , சநாதன , சனத்குமாரத் தியானம் 
12. யோகசக்தி தியானம் 
13. போக சக்தி தியானம் 
14. ஹரசக்தி தியானம் 


மற்றும்பல மூர்த்திகளின் தியானங்கள் காணப்படு 


கின்றன . 


280 


தமிழ்ச் சுவடிகளின் 


காமநூல் 


வரிசை எண் : 1370 


சுவடி எண் : 753 


சம்பராரிப் புராணம் 


ஏடுகள் : 42 . ஏட்டின் நிலைமை : மிகமிகச் சிதில 
மாக உள்ளது . பக்கத்திற்கு : 6-9 வரிகள் . 

அளவு : 
21X3 செ.மீ. எழுத்து : 

எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 500 . 
ஆசிரியர் : வர துங்கபாண்டியன் . முழுமை : முழுவதும் 
இல்லை. 


தொடக்கம் : 


முதலாவது சாதிநிலை 
பதுமினி சித்தினி பகர்ந்த ......... னும் நால்வருள் 
முதல்வழுத்தமி மற்றை மூவரிலை திகமற்றவர் 

விற்றாள்வரே . 


.ட . 


முடிவு : 

--த்திடதெய்த்து வனிதை மார் நலந்துய்த்திடும் 
முதனார் சோதிவாள்குறதைத் திருங்கு தெந்த 

... டாம பொரா ............ வாலிங்களப் 
புணர்ப்பி ........ னவைகுவார் . 


-சு 


குறிப்பு : 

இது மதன நூல் . வடமொழி நூலின் மொழிபெயர்ப்பாகும் . 
கொக்கோகம் என்றும் இதற்குப் பெயர் உண்டு . 

பயர் உண்டு . இதில் கூறப்பட்டு 
உள்ள பாடல்கள் அனைத்தும் ஆடவர் பெண்டிர்களின் சாதி , 
பருவம் , குணம் முதலியவை பற்றியேயாகும் . தமிழில் நைஷதம் 
பாடிய அதிவீரராம பாண்டியரின் சகோதரரான வரதுங்கபாண்டியர் 
என்பவரே இதனைத் தமிழில் மொழி பெயர்த்தவராவர் . 
காலம் 16 - ஆம் நூற்றாண்டாகும் . 


6 - வது தொகுப்பு 


281 


வரிசை எண் : 1371 


சுவடி எண் : 842 


மதன நூல் 


ஏடுகள் : 32 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது . பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 
22X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 400 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

காப்பு 
வேழமுகத்து வினாயகனைத்தொ ( ழ -- வாழ்வுமிகுத் ) துவரும் 
அத்திமுகத்துற்றம் .... 

தமே . 


மத நூல்த்துவக்கமறியும்படி 
வடமொழி மதனூல் தன்னி ... வகுத்துச் சொன்ன 
தடமுடன் வ 

...ானு கதுகரா சாரியாரை ய ....... 
... முடன் முனிவர் பாதம் இருகையால்த் தொளுது போற்றி 
முடிவுடை மதன னூலுந் தமிழினால் வகுக்க லுற்றாம் . 


... 


முடிவு : 

யாசனாள் ....... அழற்கும் கதுப்புமுலையும் நஞ்சு யருனாள் 
பெருவிரல் தோள் அழுத்தம் . கையினாவியிநஞ்சு யிப்படி 
யாரு - க்கு இலக்கணம் பாத்துக்கொள்ளவும் . 
காலம் : ( Colophon ) 

ஆவணி மாதம் , புரட்டாசி மாதம் நந்தேதி பூச 
நட்செத்திரமு மத்துவம் எழுதி நிறைந்தது . முல்லைசக்தி 
மகமாயி துனை . குருபாதமே கெதி . கணபதி செயலுண் 
டாகும் . காமாட்சி அம்மன் துணை . : மீனங்குளத்தம்மந் 
துணை . காச்சங்குரிச்சி பெருமாள் துணை . 


குறிப்பு : 

இது மதநூல் என்றும் குறிப்பிடப்பட்டுளது . சோதிட நூல் 
வகையைச் சார்ந்தது . எளிய நடை . பிழையதிகம் . 


36 


282 


தமிழ்ச் சுவடிகளின் 


மருத்துவம் 


வரிசை எண் : 1372 


சுவடி எண் : 


884 


தட்சிணாமூர்த்தி கொண்டத்தில் 
ஏடுகள் : 50 . ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 
17X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 800 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. முழுமை : முழுவதும் 
இல்லை. 


தொடக்கம் : 
அவனியிலெ யுத்திபுத்திக் கருவி னாலே 

அனேகவிதம் பாத்தெல்லாம் செய்தா ரப்பா 
கவுணிகட்கு விதிவருமோ யல்லா லில்லை 

கைய்கண்ட சித்தியடா மருது வித்தை 
முடிவு : 
செப்பவெ விரியலுக்கேழுனாள் கொள்ளவும் . 

செய 
மாகும் பெயுமேற் ... வுலகினில் ஆதிபிறமனுஷர்களுக்குயிது 
ஆமென்று அறிவுள்ளோரறிவாரே 


குறிப்பு : 

இந்நூல் வைத்தியப் பகுதியைச் சாரும் . ஆறு காண்டத்தில் ஒரு 
பகுதியாகும் . விஷக்கடியினைக் குணப்படுத்தும்முறை கூறப்பட்டு 
உள்ளது . 

இந்நூலின் இறுதியில் இரண்டு சில்லரை ஏடுகள் 
கோக்கப்பட்டுள்ளன. 


மந்திரங்கள் 
வரிசை எண் : 1373 

சுவடி எண் : 853 
அகத்தியர் மந்திரம் 
ஏடுகள் : 18 . 

ஏட்டின் நிலைமை : முழுதும் பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
28X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 300 . 
ஆசிரியர் : அகத்தியர் . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


283 


6 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 
பத்தியுடன் பார்வதியை பூசை செய்து 

பரிவான குருமுனிதான் பாரி லோற்கு 
சத்தியமாம் முறைப்பாடு யேவல் பில்லி 

சைத்தானும் தெய்வகுத்தம் சாரும் துன்பம் 
முடிவு : 
வரையோட்டுக் குள்ளிருப்போர் உனக்கீ டாமோ 

மாந்திரீகம் உனக்கடுமை மகிழ்வா ரப்பா 
முரையான அன்பதுடன் முரை தப் பாமல் 
உரையான உலகத்தோற் துயரம் னீங்கி 

உகந்துவாளே . 

அகத்தீஸ்பரசுவாமி துணை . 
குறிப்பு : 
இது மாந்திரீக நூல்களுள் ஒன்று . சிறந்ததாகக் காணப்படு 

ஐம்பது செய்யுட்களே இருக்கின்றன . பிழையதிகம் . 
சக்கரங்களும் காணப்படுகின்றன . 


" ருய 


கின்றது . 


வரிசை எண் : 1374 


சுவடி எண் : 897 


கெருடகவசம் 


ஏடுகள் : 23 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 26.5 / 3.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . மொழி : வடமொழி . கி . எண்ணிக்கை : 
700 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுதுமுளது . 


தொடக்கம் : 

பரிச பாதாக்கிரம பெற்மாண்டங் கதமௌலி நம 
நீலேந்து நாசிகா வத்திரம் திரியக்ஷம சாருகுண்டலம் 


பாதாழ 


முடிவு : 

அல்லி அல்லி பில்லி பில்லி புச்சந்தி புச்சந்தி 
குகய குகய குருபிரசாதம் ஹம் ஹம் 
பட்டுச்சுவாகா , 


284 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இது மாந்திரீக நூலாகும் . கருடமந்திரம் உச்சரிப்பின் பாம்பு 
பயம் இல்லை . இது வடமொழி சுலோகங்கள் , தமிழ் எழுத்துக்களால் 
எழுதப்பெற்றது . இதில் கருடோபநிஷத் , கெருட பஞ்சாட்சரம் , 
கெருட அஷ்டோத்தரம் , சக்தி பஞ்சாட்சரம் , மகாகணபதி மந்திரம் , 
அமிர்த பஞ்சாட்சரம் முதலியன உள்ளன . 


வரிசை எண் . 1375 


சுவடி எண் : 826 ( a ) 


சக்கரவிதி உரை 


டுகள் : 15 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
27x3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
300 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
திரித்தொரு வட்டத்தினுள்ளே யொரு வட்டஞ் சேர்த்தி 


என்றது 


ஒரு வட்ட மிட்டதற்குள்ளேயும் ஒரு வட்டமிட்டு அதிற் 
சரித்திடு வாயுவின் வீசமுஞ் சத்தியுந் தானெழுதி என்றது 
உள் வட்டத்துக்குள்ளே வாயு வீசம் - ய . என்றெழுதி சத்தி 
வீசம் ஹீம் என்ற யகரத்தின் மேலே எழுதுவது . 


முடிவு : 

சேவிப்பதற்குமுன் தேவியை யுற்று வாவத்தாற் 
பாவையை யிறுதையக் கமலத்தே யாவற்குத் தோன்றா 
வியந்திர ராசன்றனை நீ வைத்துச் சேவி . பின்னினைந்ததெல் 
லாந்தரும் . ஸ்ரீம் ஹ்ரீம் . ஸ்ரீம் புலனாதிபதியே நம 
என்று செபிக்கவும் . திருச்சிற்றம்பலம் . 
பஞ்சபாணமாவன : 

ஹ்ரீம் சந்தீவனால் தராய நம : 
ஹ்ரீம் மோகனாஸ்த்ராய நம : 


6 வது தொகுப்பு 


285 


ஹ்ரீம் சந்தராவனாஸ்த்ராய நம : 
ஹ்ரீம் சோஷணாஸ்த்ராய நம : 
ஹ்ரீம் உன்மதனாஸ்த்ராய நம : 


குறிப்பு : 

தங்கம் , வெள்ளி , செம்பு , ஈயம் முதலான தகடுகளில் மந்திராட் 
சரம் , பீஜாட்சரம் எனப்படும் ஒலி எழுத்துக்களை எழுதிப்பூசிப்பதும் 
அதனை ஆலய விக்கிரகங்களின் அடியில் வைத்துப் பிரதிட்டை 
செய்வதும் வழக்கம் . இப்படிப்பட்ட வகையைச் சார்ந்ததாகும் ,, 
இந்நூல் . பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 1376 


சுவடி எண் : 826 ( b ) 


மந்திரவிதி 


ஏடுகள் : 2 ) . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 
27X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
50 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
இருக்கு முதலவைக் கெட்டா வுருவொன் றிது தனிலே 
குருக்குங் குடிகலையும் நாதமும் விந்துவுங் கூறும்விந்துத் 
தரிக்குங் கலைகள் புவனங் களத்துவஞ் சாற்றுவதே 
துரைக்கும் பொழுது புவனை வடிவமென் றே துவரே " -க 


முடிவு 
இரவியி லத்த மிரவியிற் சத்தமி யெய்தியநா 
ளொருமுறை மூவா யிரமுரு வோதி யுலகந்தந்த 
தெரியிழை பாதங் குறித்திடிற் குட்டந் தெறுசுரம்போய் 
மருவிய குன்ம மிவைபோம் பிணிமுற்று மாய்ந்திடுமே 

மந்திரவிதி முற்றும் . 


286 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இது மந்திர சாத்திரத்தினைக் கூறும் நூலேயாயினும் நோய் 
நீக்கம் முதலானவைகளைப் பற்றிக்கூறும் மருத்துவ நூலாகவும் 
விளங்குகின்றது . சிறந்த நூலாகக் காணப்படுகிறது . 8 செய்யுட்களே 
உள்ளன . 


வரிசை எண் : 1377 


சுவடி எண் : 826 ( c ) 


சிவபட்சணி , எட்சணி . 


ஏடுகள் : 13 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் .. 

அளவு : 
27x3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
20 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை . 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

ஓம் , ஐம் , ஹ்ரீம் , க்லீம் , சாமுண்டாயை , ஸ்வாகா . 
இது செபித்துப் படுத்துக்கொள்ளச் சொற்பனத்திலே 
சுபாசுபங்களைச் சொல்லும் . ஓமத்திலேயும் , தர்ப்பனத்தி 
லேயும் , அக்கினி காரியத்திலேயும் சுவாகாந்தமாக உட்சரிக் 
கவும் . யாதொரு மூல மந்திரங்களுக்கும் இப்படியே 
உச்சரிக்கவும் . 


முடிவு : 

பின்பு இராத்திரி சுசியாயிருந்து கொண்டு செபிக்க 
அர்த்தராத்திரியிலே தேவிவந்து இருபத்து அஞ்சு வராகன் 
கொடுப்பள் . இப்படி நித்தியமுஞ் செய்ய நித்தியமுங் 
கொடுப்பள் . 


குறிப்பு : 

இது மாந்திரீக நூல் . பிழைகள் அதிகமாயினும் மாந்திரீகர் 
களுக்கு நல்ல நூலாக விளங்குகின்றது . 


- . 


287 


6 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


1378 


சுவடி எண் : 826 ( d ) 


நவக்கிரக விஞ்சை (சக்கரத்துடன் ) 


ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது . 

பக்கத்திற்கு : 3-5 வரிகள் .. அளவு : 
27x3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
60 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

சூரியன்விஞ்சை 
அம்றீயும் யென்று லட்சமுருச் சேவிக்க சூரிய தோஷந் 
தீரும் . யிதுக்குப் பூசை யீசுரன் பூசைபோலே செய்யவும் . 

யிதுக்குச் சக்கரம் இருக்கிறது . 
சூரிய பூசைக்கிப் பால்பழம் . மற்ற பூசையெல்லாம் மது 
மாமிசம் வைத்துப் பூசை செய்யவும் . 


முடிவு : 

அங்கிச நசி யென்று லட்சமுருச் செவிக்க சத்துருவைக் 
கொல்லும் . மோட்சத்தைக்கொடுக்கும் . கேது தோசந் 
தீரும் . யிதுக்குப்பூசை தேவி ஆறாதனை போலே செய்யவும் . 

யிதுக்குச் சக்கரம் இருக்கிறது . 
குறிப்பு : 

சூரியன் முதலான ஒன்பது கோள்களையும் பூசிக்கும் மந்திரங்கள் 
கூறப்பட்டுள்ளன. அவற்றை முறைப்படி சொல்லிப் பூசித்தால் 
இன்னின்ன பலன்கள் கிடைக்குமென்பது கூறப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 1379 

சுவடி எண் : 824 ( a ) 
சருவபட்சணி 
ஏடுகள் : 11 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

அளவு : 20.5x3 
செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 120 . 


உள்ளது . 


288 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஆ சிரியர் : அறியக்கூடவில்லை. 


முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 


நூல் 


சீர்மேவும் வாலை யபிறாமி சூலி 

திரிபுரை சங்காரி கெவுமாரி வாமி 
தார்மேவு மயிடசங் காரி துற்கை 

சாமுண்டி கங்காழி தந்த மைந்தன் 
முடிவு : 
அருளுகின்ற விஞ்சைகள் தா னாருக்கானால் 

அரண்மாலைப் பணிந்து தன்மை யறிவுள்ளோர்க்குக் 
குருவிசுவா சமுநன்றி மறவாதாற்குங் 

குணமிகுந்த பெரியோற்குங் கூறலாகும் 
மருளுடைய மனத்துநெஞ்சர் வஞ்சலோபர் 

மாதர்மே லாசைவைத்து மயங்கினோர்கள் 
பொருளிலிச்சை சித்துயிர்வதைகள் செய்நெஞ்சோர்க்கும் 
பொன் கோடி யீய்ந்தாலும் புகலொண்ணாதே . 

சண்முககுருபரசரணம் . 

( சக்கரம் இருக்கிறது ) 
குறிப்பு : 

அகத்தியருக்கு ஆறுமுகவேள் உபதேசித்த மாந்திரீக நூல் . 
மாந்திரீக நூல்களுள் இது சிறந்த நூலாகக் காணப்படுகிறது . 21 
செய்யுட்களைக் கொண்டது . 


-உக 


வரிசை எண் : 1380 


சுவடி எண் : 824 ( b ) 


பேயோட்ட மந்திரம் ( சக்கரத்துடன் ) 


ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : * 5-6 வரிகள் . அளவு : 20.5X3 
செ.மீ. 

எழுத்து : தமிழ் . எண்ணிக்கை : 30 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 


-ேவது தொகுப்பு 

289 
தொடக்கம் : 
ஓம் சரவணபவா எந்தனுட திரிசூலி என்றும் அஞ்செழுத்தை 
தியானித்து திருமைலை துட்ட தேவாதி கழல்லாம் 
மிரண்டோட விதட்டி அதட்டி விலக்கணி விண்டனுக்கு 
கச்சி பொரிந்து கலையக் காமகந்து கசமுனி மொச்சமுணும் 
சொல்லும் சுக்குல சுறோனிதம் . 


முடிவு : 

கோளிமுட்டை , நீர்க் குளி, மனகலப்பைக்கிழங்கு , 
மஞ்சள் சுண்ணாம்பு . 

( இதன்பின் சக்கரங்கள் உள்ளன . ) 
தறிப்பு : 

இதுவும் மாந்திரீக நூல்களுள் ஒன்று . இது சக்கரங்களுடன் 
இருக்கிறது . 


3 


வரிசை எண் : 1381 


சுவடி எண் : 933 


ஜாலத்திரட்டு 


ஏடுகள் : 91 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 19X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி எண்ணிக்கை : 1000 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை . முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

ஓம் நமசிவய நம . ாங - ரங் - நமசிவய நம . நீலமேகம் 
போலத் திருமேனியும் வீர உத்தண்ட முகமும் சாத்தியருட் 
டரீகமும் ஆகுமாலையும் , ஒரு கையில் பிடித்த வீரவாளும் , 
ஒரு கையில் பிடித்த வீரத்தடியும் , காலிலே போட்ட காடு 
தாங்கி வில்லைச் செருப்பு மாகா குரட்டு கோலுங் கொண்டு 
வருக கருப்பண்ணே . 


முடிவு : 

தென் திசையாடிய தென்மொழியாளே நெஞ்சுலே 
வஞ்சமற்றவளே . மகாகற்பிகதிரியே . கொண்ட முத்திக்கு 


37 


290 


தமிழ்ச் சுவடிகளின் 


நீய கொண்ட துவாய் ஒழிய வேறு ஒருவர் மாத்திர மத்தறி 
கால அவ்வுள் ஓம் மவ்வுள் ஓம் போகவசியம் . தேகவசியம் . 


குறிப்பு : 

மந்திர சாத்திரத்தைச் சார்ந்ததாகுமிது . இந்நூலில் பலவகை 
மந்திர , ஜால , வசிய ஏடுகள் காணப்படுகின்றன . இறுதியில் சக்கரங் 
கள் மட்டும் எழுதிய ஏடுகள் காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1382 


சுவடி எண் : 851 


சிதம்பர அட்சரகர்மம் 


ஏடுகள் : 13 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 
27.5X3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
400 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
“ காணப்பா நகாரமுதலஞ் செளுத்தை மாரில் 

கைக்கண்ட தம்பனமாம் காணுங் காணும் 
பூணப்பா மகாரமுதலஞ் செளுத்தை மாரில் 

புகளான மோகனமாம் பூலோ கத்தில் 
தோணப்பா சீகாரமுதலஞ் செளுத்தை மாரில் 

சொலப்பெரிய மாரணமாஞ் சொல்லக் கேளு 
பூணப்பா வகாரமுதலஞ் செளுத்தை மாரி 

யுச்சாட னக்கிரிகை யோடும் பாரே . 


முடிவு : 

மனவேக பஞ்சாட்சரம் . நினைத்தவிடத்திலே நிற்கும் 
கிலியும் அங் அங்சிவாய . ஒம்பட்டு நம இந்திரனை அளைப் 
பிக்கலாம் . பிறங் பிறங் சிவாய ஓம் . நமசுவாசு. செத்த 
வரை எழுப்பலாம் . 


291 


6 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

நமசிவய என்ற ஐந்தெழுத்தின் மகிமை உரைப்பது இந்த நூல் . 
மாந்திரீக சாத்திரங்களுள் ஒன்றாகுமிது . இந்த நூலில் இறுதியில் 
இரண்டு வைத்திய ஏடுகள் கோக்கப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1383 

சுவடி எண் : 861 
சில்லரை மந்திரங்கள் (சக்கரத்துடன் ) 


அரித்தது . 


ஏடுகள் : 2.3 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 

பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . அளவு : 
1982.5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 
300 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை .. 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

" கள்ள பிள்ளை கணபதியே 
வெள்ளி ( க் ) கொம்பு ) வினாயகனே 
பூமி யானை பூசக்கிறா தன்னாணை 

சிங்கார மான சின ( ம் ) வந்து 
முடிவு : 

அங்கிரிஷி சென்னிமலை யாளைய் மறுங்கன் 
சென்னிமலை பரசமயம் பொடிபத்திக்கு கவலு 

நஞ்சுண்டா லுரம்பொடி யாக்கி . 
குறிப்பு : 

இது . மந்திர நூல்களுள் ஒன்று . இந்நூலில் செவிமந்திரம் ,, 
திருஷ்டி மந்திரம் , மற்றும் பலவகையான மந்திரங்கள் கூறப் 
பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1384 

சுவடி எண் : 885 
சுப்பிரமணியர் விஞ்சை 
ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் மிகவும் 
சிதைந்துள்ளன. பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

அளவு : 


292 


தமிழ்ச் சுவடிகளின் 


22X3.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி .எண்ணிக்கை: 
400 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


இந்நூல் No. 881 சுவடியைப் போன்றது . 


வரிசை எண் : 1385 


சுவடி எண் : 881 


சுப்பிரமணியர் விஞ்சை-21 
ஏடுகள் : 10. ஏட்டின் நிலை ; சிதைந்தும் முறிந்தும் 
பக்கத்திற்கு : 4-5 வரிகள் . 

அளவு : 86X3 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 150 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


இல்லை . 


குறிப்பு : 

இது 824 ( a ) சுவடி சருவ பட்சிணி போன்றது . 876 - ம் சுவடியும் 
ஒக்கும் . இறுதியில் சில்லரை மந்திரங்கள் எழுதப்பட்ட 5 ஏடுகள் 
காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1386 

சுவடி எண் : 872 ( a ) 
தலைசுரிஷ்டி 
ஏடுகள் : 3 . ஏட்டின் நிலைமை : நன்றாக உள்ளது . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . அளவு : 14X 2.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் கி . எண்ணிக்கை : 40. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை ! முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
பெரிய கிலுப்டைக்கி ஆதித்தவாரம்ங் காப்புக்கட்டி 
மந்திரம் சடாயீ தும்தும் 

தும்தும் யென் பீடிங்கப் பொடி 
பண்ணி மிருகங்களுக்கு காத்து வாக்கில் 
தூத்தவும் . மிருகங்களோடிப்போகும் . 


293 


6 - வது தொகுப்பு 


முடிவு : 

ஓம் வச்சிர சுரூபி சூரி மகாவீரி சுவாகா 
பிடிங்கி வாயிலடக்கிக்கொண்டு கல்லைக் கடிக்க 
னொரிங்கிப்போகும் . 


வென்று 
கல்லு 


குறிப்பு : 

இது மந்திர சாத்திரங்களுள் ஒன்று . வசியம் செய்தல் 
முதலானவை இதில் கூறப்பட்டுள்ளது . இதன் பின்னர் கண்ணுக்கு 
செகப்புக்கு என்ற வைத்திய ஏடு ஒன்று காணப்படுகின்றது . 5 , 6 
எண்ணுள்ள ஏடுகளில் ஒன்றும் எழுதப்படவில்லை . 


வரிசை எண் : 


1387 


சுவடி எண் : 872 ( b ) 


மந்திரங்கள் வைத்தியம் 
ஏடுகள் : 31 . ஏட்டின் நிலைமை : நன்றாக உளது . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் .. 

அளவு : 14X2.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

" சீதேவியார் செங்களிநீரை ஓம் சி லட்சுமிதேவி ராச 
வசீகர குரு குரு மூலி யென்று யிந்த மந்திரஞ்சொல்லி வேர 
றாமல் வெட்டிப் பிடிங்கி தாமரை நூலில்த் திரி திரிச்சு 
கமலைப்பசு நெய்யில் மை பற்றவைத்து திலதமிட றாச 
வசீகரம் . 


முடிவு : 

ஆங் உங் எங் ஓங்கிலியும் அய்யுங் கிறியும் பாகரு முருங் 
ய நமசிவா ராரா மணித்தல்லிச் சகாதேவி ராரா நமோ 
தெண்டாயுதபாணி துணெ . 


குறிப்பு : 

இது மாந்திரீக நூலாகும் . வசியம் செய்யும் முறைமை கூறப் 
பட்டுள்ளதோடு வைத்தியமும் பேசப்படுகின்றது . மோகனம் , 


294 


தமிழ்ச் சுவடிகளின் 


தம்பனம் , உச்சாடன முதலானவைகள் கூறப்பட்டுள்ளன . 1-24 
ஏடுகளும் பின்னர் 51-57 வரை உள்ள ஏடுகளும் உள்ளன . பின்னர் 
ஒரு ஏட்டில் வைத்தியம் உளது . 


வரிசை எண் : 1388 


சுவடி எண் 


எண் : 872 ( c ) 


அகத்தியர் கருவு 
ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : நன்றாக உளது . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . அளவு : 14X 2.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100. ஆசிரியர் : 
அகத்தியர் . முழுமை : முழுதும் உளது . 


தொடக்கம் : 
சீர்கொண்ட வா தமது யெட்டு ரண்டு 

சிங்குவாங்கா லெடுத்தொரு ஆண்பெண் ணாச்சு 
வார்கொண்ட அகார ஆண் உகாரம் பெண்ணம் 

வாதமது பூமுலையாள் திரண்ட முப்பு 
யேர்கொண்ட நாதமது வளலை யாச்சு 

எண்ணியே யீசன்விந்து ஆதி யாச்சு 
கார்கொண்ட சொடிமாவும் கறுவ தாச்சு 

கன்னியந்த ஆண்துவு ஆதி யாமே . 


முடிவு 
பாரப்பா குருநந்தி சொன்ன வித்தை 

பராபரந்தான் கேட்டெனக்குப் பகர்ந்த மார்க்கம் 
பாரப்பா பதினெண்பேர் கண்ட வித்தை 

பராபரமாய் வித்தையிது சொல்லி டாதே 
ஆரப்பா யிப்படியார் சொல்லப் போரார் 

அகத்தியர் நான் சொன்ன கறுவு நன்றாய் 
நேற்பார்த்துக் குத்தமென்ன சொன்னா னாகில் 
நிசமான தொளில்பத்தும் னிசந்தா முற்றே . -கஉ 

அகத்தியர் துணை . லச்சிப்பார் . 


6 வது தொகுப்பு 


295 


குறிப்பு : 

தத்துவங்களைக்கூறும் இந்நூலில் பிழைகள் மலிந்து காணப்படு 
கின்றன . 12 செய்யுட்களே உள்ளன . இதைத் தொடர்ந்த 8 - வது 
ஏட்டில் பட்சிசாத்திரம் சக்கரத்துடன் எழுதப்பட்டுளது . மற்றும் 
பிரிவுக்கு மருந்து முதலிய 6 ஏடுகள் இறுதியில் காணப்படுகின்றன . 


வரிசை எண் . 1389 


சுவடி எண் : 838 ( a ) 


திக்கு பந்தனம் 


ஏடுகள் : 

3 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 5-8 வரிகள் . 

அளவு : 
14.5x3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
50 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


ஓம் அஸ்ய ஸ்ரீசுப்ரமண்ய விஞ்சை ம ஆ மந்திரம் ஐயா 
தெட்சணாமூர்த்திரிசி ஸ்ரீதேவி காயத்ரி சந்தஆமம 
சுப்ரமண்யோ தேவதா சவ்வும் . பீசம் இறீயும் சக்தி 
கிலியும் கீலகம் மமசுப்ரமண்ய பிரசா தசித்யர்த்தே . 


முடிவு : 

உ..து வெத்திலைச்சார் ஈ - து - தே வெண்புங்கம்பட்டை 
வேர்பொடி , தேங்காய்யெண்ணெய் . 


குறிப்பு : 

இது ஒரு மாந்திரீக நூல் , பிழைகள் அதிகம் . இந்நூலின் 
இறுதியில் 3 ஏடுகள் வைத்திய ஏடுகளாகக் காணப்படுகின்றன . 
அதில் 5 செய்புக்கள் உள்ளன . 


296 


தமிழ்ச் கவடிகளின் 


வரிசை எண் : 1390 


சுவடி எண் : 838fb ) 


சத்துரு சம்மார விஞ்சை 


ஏடுகள் : 10 . எட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது . பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . 

அளவு : 
14.5X3.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
250 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 
பாரப்பா கணபதியின் தியானங் கேளு 

பராபரையா ளெந்தனுக்கு உபதேசித்தாள் 
நேரப்பா அடிமூலம் ஓங்கா ரந்தான் 

நிரை நீத்தொரு ஓங்காரம் நடுவி லேதான் 
காரப்பா சங்றிங் றங்சிங் கென்எறு 

கருணைபெரத் தாநெளுதிக் கமலக் கண்ணால் 
தேரப்பா நூற்றெட்டு உருவே செய்யச் 

சிவசிவா கணபதி தன் வசமாவாரே 
முடிவு : 

மற்ற யிரண்டு அட்சரத்தை யிந்தப் பாட்டில்ச் 
சொல்லியபடியே னாட்டி காலமே யீசானிய மூலையிலிருந்து 
கொண்டு நாசூ -உருச்செய்யச் சித்தியாம் . நாளாயிறுதியில் 
கோடி உருச்செய்ய னீயிறுக்கும் ஊர்க்குள் காதவளிக்குள் 
ஒரு விசந் தீண்டாதுயிது உண்மை . 

( சக்கரம் இருக்கிறது ) 
குறிப்பு : 

இது மாந்திரீக நூல்களுள் ஒன்று . 


வரிசை எண் : 1391 


சுவடி எண் : 838 ( c ) 


புதர் வண்ணான் விஞ்சை 
ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
உளது . பக்கத்திற்கு : 9 வரிகள் . அளவு : 

14.53.5 


6 - வது தொகுப்பு 


297 


செ.மீ. 


கி . எண்ணிக்கை : 


100 . 


எழுத்து : தமிழ் . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 


முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 
கரிமுகத்தோன் ஒற்றைக் கணபதிதாள் தான்பணிந்து 
பிரியமுடன் சாஸ்திரத்தைப் பேசுகிரேன் - துரிதமுடன் 
புதர்வண்ணான் செய்யும் புலைகுலையான் றன்றொளிலைப் 
பதராமல் நெஞ்சகத்தே பாரு 


முடிவு : 

மின்னற் சரணம் திரிபுறை நடனம் - வாலை துணை 
புரியவும் அக்கினி நேமா . 

வண்ணாரமாடா வாலையின் திருநடனம் அம்பாள் 
துணைபுரியவும் . ம . சி . சு . 


( சக்கரம் உளது ) 


யிதற்குச் சகலபதார்த்தமும் வைத்து பூசை செய்யவும் . 
யிதற்கு உருாசூ செய்தால்ச் சித்தியாம் . உண்மை . 


குறிப்பு : 

இதுவும் மந்திர சாத்திரங்களில் ஒன்று . 


வரிசை எண் : 1392 


சுவடி எண் : 838 ( d ) 


அனுமார் மந்திரம் 


டுகள் : 5. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது 
பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . 

அளவு : 14.5X3.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 200 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை. 


38 


298 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


ஒன்றுவங் ககார மாகும் உன்னவங் மகாரமெட்டாம் 
நன்றுரம் சிகாரம் யேளாம் நன்மையுங் கார 

மைந்தாம் 
மின்று அம் அகாரந் தானு யியல்புடன் முப்ப தாகு 
மன்றிநிற் பெரியோர் சொன்ன வரன்முறை யரிந்து 

கொள்ளே 
முடிவு : 

யிந்தச் சக்கரம் வலது தோள் சிகரம் - யிட்டது 
தோள் நகாரம் ....... ... மகாரம் 
பேய் பிசாசு பில்லி சூனியத்துக்கு ஆகும் 


( சக்கரம் உள்ளது . ) 
குறிப்பு : 

இது மாந்திரீக நூல்களுள் ஒன்றாகும் . ஆஞ்சநேயரைப் பூசித்துச் 
செய்யும் மந்திரங்களாகும் . 


வரிசை எண் : 


1393 


சுவடி எண் : 838 ( e ) 


வராகிமாலை (சக்கரங்களுடன் ) 


ஏடுகள் : 35 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . 

அளவு : 14.5X3.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 600 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் இல்லை . 
குறிப்பு : 

து 771 - b , 837-5 போன்றது . 


வரிசை எண் : 1394 


சுவடி எண் : 838 ( f ) 


அகத்தியர் கருமகாண்டம் 


ஏடுகள் : 15 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . 

அளவு : 14.5x3.5 செ . மீ . 


6 வது தொகுப்பு 


299 


எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 200 . ஆசிரியர் : 
அகத்தியர் . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


பூரணமே தெய்வமென்ற குருவைப் போற்றி 

புகள் பெரிய மூலகண பதியே காப்பு 
வாரணமா மெனையாண்ட னாதாந் தத்துள் 

வாழுமனோன் மணிதாயார் பாதம் போற்றி 
காரணமா மானிடற்குக் கன்மம் வந்த 

கதைய தனை முன்னூலாய்ச் கருக்கி யாய்ந்து 
சாரணையாய்ச் சொல்வதற்கு ஓங்காரக் கம்பம் 

தாண்டி நின்ற கணபதியின் சரணங் காப்பே 


முடிவு : 


கருத்தாகக் கன்மமது னிவர்த்தி சொன்னோம் 

கண்டுமிந்த மரைப்படியே செய்வாய் திட்டம் 
மருத்துமே வாய்னாலேப் பூதாச் சொல்லு 

மாண்பர் மெத்தப் பூமிதனில் மடைய ருண்டு 
சிருத்துமே யவன்குடிகள் நரகுக் காளாய் 

சிலகன்மத் தாலழிந்திச் சாபத் தாலே 
தரித்திரங்கள் தனையடைந்து மாய்வா ரென்று 

சாற்றினேன் குருமுனினூ லெண்ணான் குமுற்றே . 
கன்ம காண்டம் முற்றுப் பெற்றது . பராசத்தி துணை . 


குறிப்பு : 

அகத்தியர் அருளிச் செய்தது கர்மகாண்டம் முன்னூறு செய்யுட் 
களாக ஒன்றுண்டு. இது அகத்தியர் முப்பத்திரண்டு ஒரு நூல் 
போலும் . இதில் நோய்க்குக் காரணங்களும் அது போக்கும் விதங் 
களும் கூறப்பட்டுள்ளன . 


--- 


300 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் . 1395 


சுவடி எண் : 838 ( g ) 


மந்திர ஏடுகள் ( திரட்டு ) 


ஏடுகள் : 25 . ஏட்டின் நிலைமை : - சிறிது பூச்சி 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு : 9-10 வரிகள் . 

அளவு : 
14.5 X 3.5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
300 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழு 
வதும் உள்ளது . 


தொடக்கம் : 

சிவானந்த குரு தெரிசனம் 
போற்றும் வியாசசத்த மந்திரத் தற்சனை கண்டு பரியெத்துந் 
தியானமுமீ ரெழுலொக மற்றெவ்வுலகுங் காத்துத் 
திரிந்துங் கனலே எழும்பக் கற்மம் பத்துச் செத்துத் 
திரிபுரை சீரடிக்கே சிந்தை வைப்பதற்கே மந்திரம் 
ஓம் அவ்வும் உவ்வும் வரசிவங் உங் சிங்கிலியும் 
ஐயும் சௌவும் ஓம் சிங் மாகுயங் பஞ்சாட்சரம் -சூஅ 


முடிவு : 

சிக்கியன்னி சஹதெஹனாக்கினி தெஹ் தெஹ்ணாயாயு 
மீறும் , ஐயும் பயபத வெகுரூப வேகுளுகமீறும் 

வெள்ளாரங் கல்லும் காஞ்சிரங் கோலும் 
சிரட்டைக் கனலும் யெள்ளு முளகு உப்பும் 
சட்டியினருகொண் டெழுதிச் செபிக்கவும் 

பராசத்தி துணை . 


குறிப்பு : 

இந்நூலில் கெருட தியானம் மூர்த்தி தியானம் காளிமந்திரம் 
பாம்புபட்டைக்கு மந்திரம் முதலிய பலவகைப்பட்ட மந்திரங்கள் 
காணப்படுகின்றன . ஒரு மந்திர நூலுக்கும் ஆசிரியர் பெயர் அறியக் 
கூடவில்லை . சக்கரங்கள் உள்ளன . வைத்தியமும் உள்ளது . 


6 - வது தொகுப்பு 


301 


வரிசை எண் : 1396 


சுவடி எண் : 


969 


பிராயச்சித்தபத்ததி அட்டவணை 


ஏடுகள் : 65 . ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சி 
அரித்து முறிந்த நிலை . பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 
21X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 1000 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 

சாதகாரன் ...... கமத்திலே சொன்ன விதிப்பிறக 
...... மபண்னே ஆசாரியரு மந்தப்படி பண்ன 
புத்திரன் மூன்றிலொன்று போக்கி யிருமடடங்கு 
பண்ணவும் சமையி புத்திரகனுக்கு சொன்னத்திலெ 
பாதி பண்ணவும் . பேயினாலே , பாம்பினாலே , யறி 
வருகிறது . 

( வழிந்து 


விறுதங் 


முடிவு : 

ஒன்பது னாளைக்குத் தபனகிரிச் சிரத்துக்குச் சொன்ன 
கோசல மாதியிலே ஒன்று கொண்டிருக்கவும் . 
களுக்குக் கோதானம் பண்ண அசத்தனானால் பசுவொன் 
றுக்கு பனிரெண்டு பணந்தெட்சிணை கொடுக்கவும் . பிறசா 
பத்திய பேதமாவது மூன்று நாட் காலமே யன்னம் பொசித் 
துக்கவசம் -சூ செபிக்க . ஆகப் பனிரெண்டு னாளிப்படி 
யிருக்கவும் . வியாதி , கிழங்கன்று , மரித்தது , கன்று போட்டுப் 
பத்துனாளை . 


குறிப்பு : 

இது மந்திர சாத்திரங்களுள் ஒன்று . இதில் தவறு செய்தவர் 
களுக்கு அது விலக விதிக்கப்படும் செயல்கள் கூறப்பட்டுள்ளன . சிவ 
பூசை , சிவலிங்கம் , செபமாலை , மாதப்பிறப்பு ,, புண்ணியகாலம் , 
போசனம் , புணர்ச்சி தோடம் , செனனமரண சூசம் , சாத்திராயணம் 
முதலிய தலைப்புகள் காணப்படுகின்றன . சாதாரண நடை . பிழைகள் 
அதிகம் . 


1 


302 


தமிழ்ச் கவடிகளின் 


வரிசை எண் : 1397 


சுவடி எண் : 874 


மந்திர ஏடுகள் 
ஏடுகள் : 63. ஏட்டின் நிலைமை : சற்று பூச்சியரித்து 
உளது . பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . அளவு : 16X3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 400 . ஆசிரியர் : 
அறியக்கூட வில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

அகோர வீரபத்திர மந்திரம் 
ஒம் சுக்கு தாணி சுக்கு தாணி ஆவேசாய ஆவேசாய 
குமரா . குருகுரு சுவாகா ஓம் . அகோர வீரபத்திராய 
ஆவத்தாருனாயா குருகுருவகோய் சண்டப் பிறசண்டாய 
நம தெட்ஷனாய ( ண ) கத்திலே வந்து தவி வீரபத்திரனுக்கு 
நூறாயிரங்கொடி ஆதித்த பிறகாசமும் நூறாயிரங்கோடி 
சந்திரப்பிறகாசமும் அறுவத்துனாலு குலகாமும் 


முடிவு : 

ஒத்தைசடை கண்டேன் ஒறுக்கப் பறுகண்டேன் . 
குஞ்சுசடை கண்டேன் . உன்னையென் னைப்படைத்த பரம 
சிவன் அனெபாரு. பாரு . ஓடி . ஓடிவா . பறக்கும் மந்திரம் . 


குறிப்பு : 

இந்த மந்திர ஏடுகளில் அகோர வீரபத்திரன் மந்திரம் , பத்திர 
காளி திசைகாட்டும் மந்திரம் , உமையாள் சக்கரம் , சுப்பிரமன்னியர் 
தியானம் , பிசாசுக்கு மந்திரம் , அனுமன் மந்திரம் , கணபதி சக்கரம் , 
பில்லி சூனியத்துக்கு மந்திரம் முதலிய பல மந்திரங்கள் காணப்படு 


கின் றன . 


வரிசை எண் : 1398 


சுவடி எண் : 871 ( a ) 


மந்திரகாயத்ரீ 
ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 22X 3 செ . மீ . 


6 - வது தொகுப்பு 


303 


எழுத்து : தமிழ் . 
அறியக்கூடவில்லை. 


கி . எண்ணிக்கை : 100 . ஆசிரியர் : 
முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 
தன்மையுள்ள மனத்தோற்கு ஏளுகோடி சுருக்கந் 

தவறாமல் பூரணத்தில் தரிக்க வேணும் 
வன்மையுள்ள உத்தமற்கு வரிஞருக்கு எட்டெட்டாங் 

கலையில் 
வணங்குகின்ற அன்பருக்கு காலாஸ்ரீ வேணும் 
உண்மையுள்ள உத்தமற்கு வாலையுடனே மூன்று 

உந்தியாய் மூலமுடன் பூரணமும் வேணும் 
கன்மமுள்ள மாணபருக்கு யிதெல்லாம் வேண்டாம் 
காரணம் போல்க் கடைக்கஞ்சாக் குடிப்பான் 

பாரே . 
முடிவு : 

யீசானியன் , யமன் , நிருதிக்கு வருணனுக்கு யிந்தப்படி 
அஷ்ட்டதிக்குப் பாலகர் நிறுத்தவும் . மேல்வாசல் துற்கை 
கணபதி . வடக்கு வாசலுக்கு சரசுபதி நிறுத்தவும் . கண 

கிளக்குச் சேத்திரபாலன் விஷ்ட்டுணுவுக்கு ஹரி 
தெற்குப் பிறமாறு .... 

பிறமாறு ............ லருத்திரன் இந்தப்படிக்கு 
அடைக்கவும் . 


குறிப்பு : 

காயத்திரி என்னும் தேவியினைப் பூசித்துப் பேறு பெறுவதற்குரித் 
தான செய்யுட்களும் மந்திரங்களும் காணப்படுகின்றன . இந்நூலின் 
இறுதி ஏட்டில் விஷ்ணு சக்கரம் எழுதப்பட்டுளது . முன் 2 ஏடுகள் 
உள்ளன . 


வரிசை எண் : 1399 

சுவடி எண் : 871 ( b )) 
அஷ்டகருமத்தம்பனம் 
ஏடுகள் : 7 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 22X3 செ . மீ . 


304 

தமிழ்ச் சுவடிகளின் 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 200. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 
" சித்திக்குந் தம்பனமாம் வகையைக் கேளு 

சிவசிவா தேகசுத்தி பண்ணிக்கொண்டு 
முத்திப்போ யிந்திரன் தன் திசையை நோக்கி 

மூர்க்கமுள்ள ஆசனமாம் புலித்தோலைப் போட்டு 
புத்தியுட னதிலிருந்து நீறுபூசி 

பதிவான பூரணத்தை மனதில் நோக்கி 
வெத்திபெர ரேசகபூ ரகமும் பண்ணி 

வேதாந்தக் கும்பகத்தில் மேவிச் சேரே . 


முடிவு : 
ஆச்சப்பா சங்குசக் கரத்தோ டேதான் 

அருள்ப்பஞ்சா யிதபீசஞ் சூலம் போடு 
ரேச்சடா அறுபத்தி நாலு வீடும் 

பிரணவம் றீங்காரம் வங்குபெரிப் பொடு 
மூச்சடா பாயாது வாசிப் பாரு 

உலகலட் சுமிவிலாச முண்டு பாரே ” 


குறிப்பு : 

தம்பனம் , மோகனம் முதலியவைகளிள் வகையினைக் கூறி அவை 
களது தன்மையினைக் கூறுகின்றது இந்நூல் . இந்நூலின் பின்னர் 
1 ஏட்டில் சுப்பிரமன்னியர் குருமொழி எழுதப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 1400 


சுவடி எண் : 871 ( c ) 


தன்னைக்கட்டு 


ஏடுகள் : 16. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது .. 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 22X 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 250 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் உள்ளது . 


6 - வது தொகுப்பு 


305 


தொடக்கம் : 

“ கெங்காதேவிபீசம் ர : வள . 
குளிக்கிறபோது எளுத ஸ்ரீவள . 
முன்பக்கம் எளுதிரவும் ஹ்ரீம் வள ) . 
வலதுபக்கம் ஸ்ரீ வள . 
இடதுபக்கம் ஸ்ரீ வள . 

கையில் விபூதியில் ஸ்ரீ வ O. 
முடிவு : 

இந்த பீசங்கள் அந்தந்தக் காரியாதிகளுக்கு அந்தந்த 
வீயாட்சரம் முக்கோணத்துள்ளே யெளுதி அந்தந்த 
மந்திரங்கள் கொண்டு செபம் பண்ணவும் . இந்தப்படிக்கு 
உருப்போட்டால் சகல காரியமும் சகல தொழிலும் ஆடும் . 

குருவாக்கியம் சுபம் . 
குறிப்பு : 

இந்நூல் மந்திர சாத்திரத்தைச் சார்ந்ததாகும் . கிரந்தம் கலந்த 
அட்சர சக்கரங்கள் மிகுதியாக உள்ளன . 


வரிசை எண் : 


1401 


சுவடி எண் : 871 ( d ) 


கணபதி மந்திரம் 


ஏடுகள் : 3 . ஏட்டின் நிலைமை : முறிந்தும் , பூச்சி 
யரித்தும் உள்ளது . பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 
22X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . தி.எண்ணிக்கை : 50 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

ஓம் ஸ்ரீயும் கிறியும் கிலியுங் கிருங் வசிமயந சகவமான 
மும் தாமும் என் வசமாக மோகி . இதுக்குச் சக்கரந் திறு 
நீரிலே யெளுதி சோமவாரம் , வெள்ளிக்கிழமை பழம் தேங் 
காய் பச்சையரிசி வெல்லம் வைச்சுப் பூசை பண்ணி உருப் 


போடவும் . 


38 


306 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


( சக்கரம் உளது ) 


சேனை படைத்தம்பிக்கும் , பகைத்தாரை 

கொல்லுவிக்கும் - வ . 
ஆண்பெண்ணையாட்டிவிக்க - ய . 
மானனையாள் உச்சரி - சி . 
மங்கையரை மோகிக்க - ம . 


குறிப்பு : 

இதுவும் மாந்திரீக நூல்களுள் ஒன்று . சக்கரங்கள் உள்ளன . 


வரிசை எண் : 1402 


சுவடி எண் : 871 ( e ) 


திசைக்கட்டு 
ஏடுகள் : 5 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 

22X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் .. கி . எண்ணிக்கை : 100 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

வட திசை மகர முனி காவல் தென் திசை தெட்சணா) 
மூர்த்தி காவல் . மேல்திசை வீரபத்திரன் காவல் . கீள் திசை 
சுப்பிரமணியன் காவல் . ஆகாசத்திலே அண்ட பட்சி காவல் . 
கீள்பூமி னாகேந்திரன் காவல் . மனதிலே வயிரவ பெருமாள் 
காவல் என கட்டுக் கட்டு பிறக்கட்டுப் பெட்டைக் கட்டுவன் 
கட்டாய் நிற்கச் சுவாகா 


முடிவு : 

"“ சொல்லியே கிளித்திடுவாய் முக்கோண சக்கிறம் 
சிகாரமது . நால்மூலை கோணமாக்கி வலியே ...... யிருபக்கஞ் 
சேர்த்து கடையெளுத்துந் தலையெளுத்தும் நடுவே வைத்து 
அல்லியே போலே தான்னொரு புருவஞ் சேர்த்து அதின் 


6 - வது தொகுப்பு 


307 


மேலே சிங்ககர . மஞ்சு மெத்தி மூல வழியே தும்பை மலர் 
நூறும் 

பொட்டு உத்துப்பார் வைகுண்டந்தானே . 
குறிப்பு : 

திசைகளைக் கட்டுகின்ற முறையும் , மந்திரமும் கூறப்பட்டுள்ளது . 
மந்திர சாத்திரத்தைச் சாருமிது . இதன் இறுதியில் ஒரு ஏட்டில் 
கெருட மந்திரம் எழுதப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 1403 


சுவடி எண் : 871 ( f ) 


சவுந்தரிய லகரி -- உரையுடன் 


ஏடுகள் : 118 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் , 
ஒடிந்தும் உள்ளது . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . அளவு : 
2233 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

கி.எண்ணிக்கை : 2700 . 
ஆசிரியர் : வடமொழியிற் சங்கராச்சாரியார் இயற்றிய 
இதனை தமிழில் விருத்தப்பாவில் பாடியவர் வீரை கவிராச 
பண்டிதர் . முழுமை : 

முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
“ பிறைதவழு மெழில் தோன்ற பிறங்குகதிர் 

வெண்கோட்டாற் 
செறிகதிர்செய் தடங்குடுமி செம்பொன்மால் 

வரைவாய்ப்ப 
மறைபுகழுஞ் சவுந்தரிய லகரியினை வகுத்தெழுதும் 
விறல் கெழுமு வேழமுகன் விரைமலர்த்தா 

ளினைதொழுவாம் . 


முடிவு : 
வேதநுண் பொருளாய் சுந்தரிவீரடங்கலு மோதவே 
யீதயர்ந்து விடாய்சொலுங் கவிராச பண்டிதவீ ரையான் 
நாதரஞ்சகி தாள்பெருந்திரு நாமமென்பது நூறுமே 
யோதினால் மோகமுஞ்சிவ லோகமும்பெறு வீர்களே . " 


308 


தமிழ்ச் சுவடிகளின் 


என்றது பிறை புனைந்தருளுஞ் சிவன்றனது வகைப் பெறுக் 
கென வடமொழி முனிவன் கூற சவுந்தர லகிரியை தமிழா 
லருள் கவிராச பண்டிதன்ற னிரைமனங் கருதித் தாழை 
மானகரிலே நிலைபெற வாள் கவி யெல்ல நிறையழ வெனி 
லுந் தவரிலா துறைதேர்ந்தெழுதின தருள் விழக்கெனவே 
வால சவுந்தரி யாயிதன் சரணம் . வாழ்த்தியே துதி பொற் 

சிவமயம் . 


பதமே. ” 


குறிப்பு : 

ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராசாரிய சுவாமிகள் இயற்றியது வடமொழி 
யில் " சௌந்தரிய லகரி " . சௌந்தரியலகரி என்பதற்குப் பொருள் 
• அழகின் அலை என்பதாகும் . இதனைத் தமிழில் இயற்றியவர் தாழை 
மாநகர் எனும் ஊரினர் வீரை கவிராச பண்டிதராவார் . சக்தியாகிய 
தேவியின் எழிலைப் பாதாதி கேசமாக வருணிப்பது . இது எமது 461 . 
ஆம் எண் போன்றது . 


வரிசை எண் : 


1404 


சுவடி எண் : 865 


மந்திரங்கள் 


ஏடுகள் : 40 . ஏட்டின் நிலைமை : சிதைந்துளது .. 
பக்கத்திற்கு : 3-7 வரிகள் . 

அளவு : 14 X 2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 400 . ஆசிரியர் : 
அறியக்கூட வில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
கேளப்பா நமசிவய மென்ற மார்க்கம் 

கெடியான தம்பனமாம் பலகை யாலாம் 
நாளப்பா திசைகன்னிதா மரைக்காய் மாலை 

நலமான ஆசனந்தான் புலித்தோ லாகும் 
வேளப்பா மசிவ நய மோகனமே யாகும் 

வெள்ளரலி குபொதிகை மிழகு மாலை 
சூளப்பா வாசனந்தான் கலைத்தோ லாகும் 

சொற்பெரிய சிவய நம மாரணமு மாமே . " 


309 


6 - வது தொகுப்பு 


முடிவு : 

தேன் கொஞ்சம் தளைச்சாரு விட்டு அரைக்கவும் . 
அரைக்கும் போது சகல சித்தர் சாபம் நசிமசியென்று 
சாமம் 2 அறைத்து கணபதி பூசை செய்து , இந்திரியம் 
விட்டு குண்டுமணிப் பிறமாணத்தில் உருட்டி பெண்களுக்கு 
யீடு கொடுக்கவும் 


குறிப்பு : 

இந்நூல் மாந்திரீக நூல்களுள் ஒன்றாகும் . இதில் வைத்தியமும் 
அடங்கியுளது . 


வரிசை எண் : 1405 


சுவடி எண் : 873 


மந்திர சாத்திரங்கள் ( சக்கரங்களுடன் ) 


ஏடுகள் : 16 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை 
பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 19.5X3.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 400 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


பஞ்சாட்சரம் , வீரபத்திரன் சக்கரங்கள் உள்ளன . 


முடிவு : 


( சக்கரம் உள்ளது . ) 


யிந்த சக்கரத்தை யெளுதி ஐயுங் கிலியும் சவ்வும் சிவாய 
நமச் சேவிச்சுப் பூசை பண்ணிக் கட்டினால் பூதபிரேத 
மெல்லாம் ஓடிப்போகும் . 


குறிப்பு : 

இந்த மந்திர சாத்திர நூலில் பேய்களுக் குச்சாடனம் , நாவடகி 
கம் , வாய்வெறுவல் , பேய்பிசாசு , பிள்ளையில்லாதவளுக்கு சக்கரம் , 
பில்லி சூனியம் , வைப்புக்கடப்புக்குச் சக்கரம் , சிதம்பரச் சக்கரம் , பதி 
னெட்டுப் பிசாசுச் சக்கரம் , சுப்பிரமன்னியர் சக்கரம் , காலச்சக்கரம் , 


310 


தமிழ்ச் சுவடிகளின் 


அதிவீரபத்திர சக்கரம் வலிப்புக்கு முதலிய பல சக்கரங்கள் காணப் 
படுகின் றன. 


வரிசை எண் : 1406 


சுவடி எண் : 726 ( a ) 


மந்திர சாத்திரம் 


ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : சற்றே சிதிலம் . 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் . 

அளவு : 15x 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 130 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்ல. 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


பொருப்புக்கண் டிரி ளாழியுந் தொடும் பொருப்பை 


வென்ற 


மருப்புக்கண் டீர்பகி ரண்டங்கள் தொரு மனங்கலங்கி 
யிருப்புக்கண் டீரிவள் நம்மோ டெதுத்தவர் கள் குடிக்கி 
நெருப்புக்கண் டீர் அடியார் மனமாய் கையை 

நீத்தவற்கே " 
முடிவு : 


வசணரவப் 


ரவபவசண 


சபரவணவ 


வணவசபர 


பரவணவச 


ணவசபரவ 


யிதுக்குச் சக்கரம் இருக்கிறது . 
குறிப்பு : 

ஏடுகளின் இடையில் சில சிதிலமாயுள்ளன . இந்நூலில் மந்திரங் 
களும் , அந்தந்த மந்திரங்களுக்கு ஏற்ற சக்கரங்களும் கூறப்பட்டுள்ளன . 


311 


6 வது தொகுப்பு 


வரிசை எண் : 1407 


சுவடி எண் : 726 ( 11 ) 


ருதுநூல் 


ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : சிறிது சிதிலம் .. 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

அளவு : 15X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை ; 50 . 

ஆசிரியர் : 
-அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 


பிர தமை 


சஷ்டி 


கன்னிப்பாவியாயிருப்பாள் 
து திகை 

இன்பமுண்டாயி வாழ்வாள் 
திரிதியை அழகுதர்மமுண்டு 
சவுத்தி 

சத்துருவாயிருப்பாள் 
பஞ்சமி 

புத்தரருண்டாம் 
தரித்திரமாயிருப்பாள் 

ஆசாரமாயிருப்பாள் 
முடிவு : 
ஐப்பசிமீ 

வெதுவையாவாள் 
கார்த்திகை பலரையும் தூஷணிப்பாள் 
மார்கழிமீ தவப்பிள்ளை தனைப் பெறுவாள் 
தைமீ 

புண்ணியவதியாயிருப்பாள் 
மாசிமீ 

தர்மமுண்டாயிருப்பாள் 
பங்குனிமீ அதிக பிள்ளைகளைப் பெறுவாள் 
ஆக மாதம் 12 க்கு பலன் அறியவும் . 


குறிப்பு : 

இன்ன மாதத்தில் ருது வானால் இன்ன பலன் என்றும் இன்ன 
நாளில் , இன்ன திதியில் , இன்ன நட்சத்திரத்தில் ருதுவானால் இன்ன 
பலன் என்றும் சொல்லப்பட்டுள்ளது . ருது நூல் என்ற தலைப்பு 
காணப்படவில்லை.ஆக திதி யரு - க்கு வகையறியும்படி என்றே தலைப்பு 
காணப்படுகிறது . 


312 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1408 


சுவடி எண் : 726 ( c ) 


தேங்காய் மந்திரம் 


ஏடுகள் : 9 . ஏட்டின் நிலைமை : சற்றே சிதிலம் . 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் . 

அளவு : 15X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 120 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 
ஒரு 

பெண்ணையே யீஷ்பரனாகக் கொண்டேன் . பொன் 
களவை சீதாங்கனி னாச்சியாராகக் கொண் டேன் . சீதைக்கி 
ராமர் திருவாழி கொடுத்தாப் போலே நான் தேங்காய் 
சேவித்து விட்டு மலையை பிளந்தொடு , பில்லைப் பிளந்தொடு , 
பூமியைப்பிளந்தொடு , ஓடொடனுமான் யென்னையும் நின் 
னையும் படைத்த பரமேசுரபரனாணை ஓடு . ஓடு சிவாகா . 
இதற்குப் பூசை பழம் சர்க்கரை தீபம் தூபம் . 


முடிவு 

இதற்குச் சக்கரம் உளது . 
குறிப்பு : 

இதில் தேங்காய் மந்திரம் , மோகன மா றண மந்திரம் முதலியன 
சொல்லப்பட்டுள்ளன . 20 - வது ஏடு காணப்படவில்லை . தேன் மந்திரம் , 
மூலமந்திரம் முதலியனவும் உள்ளன . 


வரிசை எண் : 1409 


சுவடி . எண் : 726 ( d ) 


மலடி வயனம் 


அளவு : 15X3 


ஏடுகள் : 4 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . 

பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 60 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 


6 - வது தொகுப்பு 

313 
தொடக்கம் : 

பெண்டிர்களில் மலடு உண்டா வென்று கேட்க யீசுபரன் 
சொன்னது . பெண்டிர்களில் மலடு இல்லை . ஆறு வேதத் 
தால் பிள்ளை இல்லையென்று சொல்ல , அது எப்படி யென் 
றால் விபரம் பூக்கால விலங்கினால் மணி தரியாது . இரண்டா 
வது வாயிவு குணத்தில் மணி தரியாது . 


முடிவு : 

இது கடும் காரியம் . விஷம் தீண்டா . புலி சேராது . 
மாற்றான் காணான் . படை வெல்லும் . 

அக்கினி சுடாது . 
மழு வேந்தலாம் . வாள்கை தட்டும் . அப்பு விலகும் . 


குறிப்பு : 

பெண்களில் மலடு இல்லை யென்றும் , இன்னின்ன குணங்களினால் 
மலடு ஏற்படும் என்றும் , அதற்கு இன்னின்ன பரிகாரம் செய்தால் பல 
னுண்டு என்றும் , இன்னின்ன மருந்துகளை உபயோகித்துப் புணர்ந் 
தால் பிள்ளையுண்டாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது . 

பிழை அதி 
கம் . இச்சுவடியின் இறுதியில் 1 ஏட்டில் வைத்தியம் காணப்படு 


கின்றது 
. 


வரிசை எண் : 


1410 


சுவடி எண் : 811 ( a ) 


மந்திர சாத்திரம் 


ஏடுகள் : 46 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 8-11 வரிகள் . அளவு : 23X3.5 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1200 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. முழுமை : முழுவதும் 
இல்லை. 


செ.மீ. 


தொடக்கம் : 


வாலை திரிபுறை வடிவிற் புவனையை 
காலையும் மாலையுங் கடுவுச்சி நேரமும் 
ஆலையந் தன்னில் அறிவா லறிந்தபின் 
மேலைத் தலைவனை வெல்லலு மாமே . 


6 வது தொகுப்பு 


314 


முடிவு 

( சக்கரம் உள்ளது ) 
குறிப்பு : 

இந்நூல் 
சோதிட நூல் வகையைச் சேர்ந்தது . இந்த பிரதி முழு 
தும் இல்லை . இறுதியில் தம்பனம் , மோகனம் , மாரணம் , உச்சாடினம் 
வசியம் , பேதனம் , மோகனம் ஆகியவைகட்குரிய 10 சக்கரங்கள் 


உள்ளன . 


| 


வரிசை எண் . 1411 

சுவடி எண் : 811 ( b ) 
கொங்கணர் கடைக்காண்டம் / தேவி 

பூசை மகிமை 


உள்ளது . 


ஏடுகள் : 

4 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . 

அளவு : 23X3.5 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 
தானென்ன ஆணவமா மலத்தைப் போக்குந் 

தருகாதே கிரியைவிட்டு யோகத் தேசெல் 
மானென்ற பெண்மயக்க மாகா தப்பா 

மாயாதிரோ தாசியுட வலுமை மெத்த 
ஆனென்ற திரிகோணத் துள்ளே நின்று 

உரைத்துவிட்டாள் ஞானமெல்லா மோகோ பாரு 
ஏனென்றாற் றேசமெல்லாஞ் சித்தாய்ப் போகும் 

மெளிதல்ல தேவியை நீ பூசை பண்ணே . " 


முடிவு : 
வகுத்திட்டேன் னாற்பத்து முக்கோணத்தை 

வளமான கோணமெல்லாந் தானந் தோறும் 
வகுத்திட்டேன் முப்பத்தி ரண்டு தீட்சை 

வகையாகப் பாடிவைத்தேன் கற்ப நூரில் 


6 - வது தொகுப்பு 


315 


வகுத்திட்டே னதுவறிந்து கோணந் தோறும் 

வரிசையாய் வண்மையுள்ள கோண மெல்லாம் 
வகுத்திட்டேன் சிவதீட்சை வரைந்து போடு 

வளமான குங்குமத்திற் சமாதி வைய்யே " , 


குறிப்பு : 

மேலேட்டில் கொங்கணர் கன்டம் சாயங கோணம் என்றுளது . 
பின்பக்கம் தேவிபூசை மகிமை என்றும் நாற்பத்து முக்கோணம் 
என்றும் உள்ளன . செய்யுள் நோக்கில் முற்றும் உள்ளது போல் 
தோன்றுகின்றது . சன்மார்க்கத்தைக் கொண்ட சிவ தீட்சையினைக் 
கூறுகின்றது . 


வரிசை எண் : 1412 


சுவடி எண் : 875 


மந்திரசாத்திரம் 


ஏடுகள் : 16. ஏட்டின் நிலைமை ; சிறிது பூச்சியரித்த 
நிலைமை . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . அளவு : 22 X 2.5 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 350 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

பரமேசுபரனைப் பார்பதி வணங்கிக் கேள்க்கு மளவில்ப் 
பரமேஷ்பரனும் வாராய் பார்பதி லோகத்திலுள்ள மானி 
டத்துக்கு வாரமும் , மயக்கமும் கோளு மனதிலே நினைத்தாப் 
போலே ஒரு கருமங்கள் செய்யத்தக்க சாஷ்த்திரமுண்டோ 


வென்று 


முடிவு : 

காப்புக் கட்டிச் சோதி நட்சத்திரத்தில்ப் பிடுங்க 
மந்திரம் . அக்கினி ரூபா யாதித்தக ரூபி ஆதித்த வாசிநம 
வென்று சேவித்துப் பிடுங்கிப் பாலிலே யரைத்து குடுக்கக் 
கண்டமாலை , பவுத்திறம் . சிலந்தியாறும் . 


316 


தமிழ்ச் கவடி களின் 


யிதுவே ஸாமம் பிணியும் மாரணமருந்து முற்றும் . 

அங்காளம்மன் துணை . 
சுவாசி யெ ............. சங் துணை . சிவமயம் . 
குறிப்பு : 

பல மந்திரங்கள் இதில் காணப்படுகின்றன . கிரந்தம் கலந்த 
மணிப்பிரவாள நடை சிறிதுளது . இந்நூலின் இறுதியில் குருமருந்து 
மற்றும் , சில நோய்களுக்கு மருந்தும் இறுதியில் அகோர வீரபத்திரன் 
மந்திரம் , சக்கரங்கள் முதலியன எழுதிய 15 ஏடுகள் உள்ளன 


வரிசை எண் : 1413 


சுவடி எண் : 925 


மந்திரசாத்திரம் 
ஏடுகள் : 21 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 12X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 300 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
“ ஓதுகின்ற வேதாந்த மோத வேணும் 

வுலகத்தில் வேதமெல்லாம் ஒன்று மில்லை 
மாதுமக்க ளென்றுசொல்லி எண்ணி எண்ணி 

மாள்வதற்கோ பிறப்பதற்கோ வைத்தா னீசன் 
தீதுவென்ற தரணியிலே வீள்ந்தா யானால் 

செடமிளந்து போகுமடா ஞானம் மேது 
தாதுவென்ற சடமிருந்தால் ஞானம் வாக்கும் 

சகலகலைக் கானமெல்லாம் தருகும் பாரே . " 
மூவு: 
சகல விசத்துக்கு : 

பூசனிக்காயில்த் தடவி வெட்ட வெட்டெறாது . 


வேறு 


வேப்பங்கொளுந்து யெக்கடுகும் மூக்கரசாரனை இலை மூன்று 
சுசக்கி வாயில் வைத்து இறுப்பு சட்டுவம் கொண்டு சுட 
விசம் தீரும் . 


6 - வது தொகுப்பு 


317 


குறிப்பு : 

மாந்திரீக நூலைச் சார்ந்ததெனினும் பல நூல்களினின்றும் 
எடுத்துத் தொகுக்கப்பட்ட செய்யுட்களும் , மந்திரங்களும் வைத்தியங் 
களும் உள்ளன . முதல் ஏட்டில் சக்கரங்களும் தேவாங்கு வித்தையும் 
எழுதப்பட்டுள்ளன . 2 - வது ஏட்டில் திருநெல்வேலி ஜில்லா , 
சாத்தூர் தாலூகா , கொல்லப்பட்டிச் சமீன் கசுப்பா . த . றா . வாலை 
யானந்த சுவாமி பல திரட்டுச் சுவடி " என்ற குறிப்பு காணப்படு 
கின்றது . தேவாங்கு வித்தை மிகவும் சிறந்ததாகத் தெரிகிறது . 


வரிசை எண் : 1414 


சுவடி எண் : 


926 


மந்திரசாலத் திரட்டு 
ஏடுகள் : 43 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் ஒடிந் 
தும் முறிந்தும் எலிகடித்தும் உள்ளன . பக்கத்திற்கு : 
7 - வரிகள் . அளவு : 21.5 X 2.5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 800 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : முழுவதும் இல்லை. 
தொடக்கம் : 


நூல் 


கிடைத்தசிவன் பேர்வைத்து ஆடுங் காண்டங் 

கேசரியின் மனோன்மணியைப் பணிந்து போற்றிப் 
படைத்தபொரு ளரியாத மனத்தோர்க் கெல்லாம் 

பளிங்குநிறம் போலிருந்த குருவின் பாதந் 
துடைத்தெரிய பணிபோற்றி மலர்கள் தூவி 

சூட்சகுரு ஒருமனதாய்த் தொளுது நாமே 
உடைத்தகரு வெனக்கருளி மவுனஞ் செய்த 

ஒளிவெளியே அளிகருவே காப்ப தாமே . ” 
முடிவு : 
ஆடுதொடா மூலிச்சார முன் , 
யிந்த மின்னாள நாதமது சீலையூட்டி கூடிய 

மையதொ ...... 


வாய் 


ம்போது 


318 


தமிழ்ச் சுவடிகளின் 


கூடுமதும் பிரியமடா கூகூ வெனனுமா ஆடுவது 

முரியு ......... 
கேடுவருமந்ததீ .... 


குறிப்பு : 

மந்திரங்களும் , சாலங்களும் கூறப்பட்டுள்ளன . தத்துவ வாயி 
லாகப் பேசப்படுகின்றது . 36 , 37 - ஆம் ஏடுகள் காணவில்லை . 


வரிசை எண் : 1415 


சுவடி எண் : 


935 


மந்திரத்திரட்டு 
ஏடுகள் : 45 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 

15x2.5 செ.மீ 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 600. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

காப்பு 
ஐந்து கறத்தனை ஆனை முகத்தனை 
புந்தியில் வைத்தடி போற்றுகின் றேனே . 

செந்திலாதிபன் முன்னிற்க 
வேலுண்டு வினையில்லை . 


நூல் 


அறிவுறு பண்டானேன் ஆசிரலிங்கம் ஆக நச்செத்திரம் 
புறப்பாத்திரமாக்க ஈடூரதினாலு லோகத்துக்கு கத்தனார் 
யிருப்பீர் வேகமானே . அடியேன் படித்த மந்திரம் பலிக்கச் 
சிவாஹா உரு - ருசூளக . 


முடிவு : 
புருஷன் பெண்டாட்டிக்கு வணங்க : 

சிறுகசோரி வேறு ஆனை வணங்கி வேறு அரைத்து 
பசுவினெய்யில்க் காச்சி சோத்தில் வார்க்கவும் . கைகூடும் . 


6 - வது தொகுப்பு 


319 


குறிப்பு : 

இந்நூல் மாந்திரீக நூலாகும் . 
இருக்கின்றன.. 


வைத்தியமும் , 


வசியமும் 


வரிசை எண் : 1416 

சுவடி எண் : 927 
மந்திர நூல் 
ஏடுகள் : 28 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 

அளவு : 13X2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ். கி . எண்ணிக்கை : 350 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 

“ வெள்ளரளி வேர்கருஞ் சாரை னாக்கு- தலைப்பிள்ளை 
பெற்றவள் முலைப்பாலில் அரைத்து மிளகு பருவதம் 
உருண்டை செய்து சாவல் போருக்குப் போரண்ணக்கி 
கஞ்சாச்சாரு விட்டரைத்து அரிசியில் கலந்து சாவலுக்கு 
குடுத்து போருக்கு விட்டால் யெந்தசாவலும் இந்த 
சாவலை வெல்ல மாட்டாது . கைகண்டது . 


முடிவு : 


கண்டங்கத்திரி 


தூதுவளை 


சுக்கு 
இஞ்சி 
நல்லவெல்லம் 
பேப்புடலை 
மல்லி 
நெல்லிபருப்பு 


கரிப்பான் இலை 
ஆடதோடை 
மொசுமொசு இலை 
நொச்சியிலை 


குறிப்பு : 

இது மாந்திரீக நூல்களுள் ஒன்று . வைத்தியங்களும் உள்ளன . 


320 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1417 


சுவடி எண் : 929 ( a ) 


மந்திரம் 


ஏடுகள் : 25 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 26.5X2.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 300 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

" ஓம் சிவயநம தேவா 
உச்சாடயா உச்சாய சிவாயென்று 
ள அ -உருச்செவிக்கவும் . எழுதிக்கட்டவும் . 


இதற்குச் சக்கரங்கள் உள்ளன . 
முடிவு : 
கருவில்லா மந்திரமில்லை கருதியமந் திரத்தை 

யன்றி ஒருமருந் 
துறவுளில்லை வரைசக்கமுமப்பிப்பு மாகியெக்குமா 

நின்றதேவி சொல்லிக் 
கருமமாஞ் சூத்திர மாட்டுதேவி யெல்லேமை யானதேவி 

யிகத்தினில் 
கைகண்டவித்தை புல்லிய கடையோன் தறுபுதுவுரு 
செய்யவேணும் . 

-உயஎ 
முற்றிற்று . 
குறிப்பு : 

இது மந்திர சாத்திரத்தைச் சார்ந்தது . செய்யுட்களில் பிழைகள் 
மலிந்து காணப்படுகின்றன . 25 - ஆம் ஏட்டில் சக்கரங்கள் மட்டும் 
காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1418 


சுவடி எண் : 


929 ( b ) 


சல்லியம் 


ஏடுகள் : 42 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . அளவு : 26.5X2.5 செ.மீ. 


6 -வது தொகுப்பு 


321 


ஆசிரியர் : 


எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 550 . 
சல்லியன் . 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 

ஆதியா மாந்திரீக மாந்துணர் முனிவர் தம்மில் 
நீதிசேர் சல்லிய மென்ன நிலத்தினில் செய்த நூலை 
தீதற தமிழி னாலே செப்பினான் பிளகை யன்றன் 
சோதிசேர் செம்பொற் பாதம் சூடினஞ் சென்னி 

மீதே . 
முடிவு : 

நாய்க்கடி மந்திரம் . 
ஓம் கிலியும் 

சிவாய நமா உரு - சூஉள . 


( சக்கரம் உளது ) 
குறிப்பு : 

இந்நூல் சோதிட நூலைச் சேர்ந்ததாகும் , வசியம் , ஆகர்ஷணம் 
முதலியவற்றைக் கூறுவது . இந்நூலில் 43 , 44 , 45. 58 to 68 , 75 
ஏடுகள் காணப்படவில்லை . பின்னர் 3 ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 


1419 


சுவடி எண் : 854 ( a ) 


முகவசீகரம் 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : சற்றே சிதிலம் . 
பக்கத்திற்கு : 5 வரிகள்.. 

அளவு : 16x 2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 

ஓம் கற்பிட ஓம் நமசிவய 
முலாதர மூசிக வாகனா மூற்திக நம 
ஓம் பிணியிம் கிணியிம் கிங்கிணியிம் 
தேவ சருவலோக சனங்களுயென் 
வசம்மகசிவ . 


41 


322 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

ஓம் சரணா திடத்திலு கண்டவை போதும் கருதி 
யுண்மை பேணாதை பேசி பிதித்தின பேரை பிடித்துளுத்து 
கிறனாக்கு மூக்கை சேவி நகை பிடிங்கி கிளித்தே தரிவணலை 
வங்கு வராகி யுண்டே நம்ம வளித்துணைக்கே. 


குறிப்பு : 

குறிப்பிட்ட இரண்டு ஏடுகளிலும் இவைகளே காணப்படு 
கின்றன . இடையில் மூன்று சக்கரங்கள் உள்ளன . இது மந்திர 
சாத்திரத்தைச் சார்ந்தது . 


வரிசை எண் : 


1420 


சுவடி எண் : 854 ( b ) 


வறாகி பூசை 


சக்கரத்துடன் 


ஏடுகள் : 

15 . 

ஏட்டின் நிலைமை : சற்றே சிதிலம் , 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 

16x2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 1000 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 


அய்யுங் கிலியுடன் சவ்வுமுன் னானந்தம் பாடி நிற்க 
மெய்யுங் கனக வெளிநிற்பை யோவென னகம்புனைந்த 
கையு பிரம்புங் கபாலமுங் கொண்டுயென் கண்ணெதிரே 
வையம் புகள் வருவாள் வராகி மலற்கொடியே . 


( சக்கரம் உள்ளது . ) 


முடிவு : 
அக்கினி சக்கரந் தீப்போல் வரைந்திரண்டாக்கியத்தில் 
புக்கக் கொளுந்தெரி போலெங்கு மாகப் பொரித்தவிந்து 
சக்கரி நற்பணி சத்தியும் வன்னியும் தானெழுதி 
மிக்கத் தியானஞ்செய மேகத்தில் யாவரும் 

விளங்குவரே . - நய 
முற்றிற்று . 


323 


6 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

வராகி என்னும் அம்பிகையினைப் பூசிக்கும் தோத்திர நூலாகுமிது . 
கட்டளைக் கலித்துறையினாலாய முப்பது செய்யுட்களைக் கொண்டது . 
சக்கரங்களுடன் இருக்கின்றது . 


வரிசை எண் . 


1421 


சுவடி எண் : 879 ( a ) 


வயிரவத்தியானம் 


ஏடுகள் : 

5 . ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சி 
அரித்துளது . 

பக்கத்திற்கு : 6 வரிகள் . அளவு : 
16 x 2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 80 . 
ஆசிரியர் : அறியக்கடவில்லை. 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 


: 


தொடக்கம் - 

ஓம் நமோ பகவதே மேல்னோக்கிய எரிந்த குஞ்சிச் 
சடையும் மூன்று கண்ணும் பரப்பினக் குழையும் மாணிக்கத் 
தண்டையும் மடித்த அந்தமும் , கடித்த வீர தந்தமும் 
யேறிட்ட பார்வையும் அடியாரை அஞ்சாதெண்ட அபைய 
ஷத்தமும் . 


முடிவு : 


உச்சாடன 


வசிய சக்கரங்கள் உள்ளன . 


குறிப்பு : 

மேலிரண்டுேடகளில் பெரிய சக்கரமும் , சிறிய சக்கரங்களும் 
எழுதப்பட்டுள்ளன . இந்நூலுக்கிடையே , மோகனம் , சிதம்பரச் 
சக்கரம் முதலிய மந்திரங்கள் காணப்படுகின்றன . இது மாந்திரீக 
நூல்களுள் ஒன்றாகும் . 


- 


324 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1422 

சுவடி எண் : 879 ( b ) 
ஈஸ்பரி தியானம் 


ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : மிகமிகப் பூச்சி 
அரித்த நிலைமை . ஒடிந்தும் உளது . பக்கத்திற்கு : 7 
வரிகள் . அளவு : 16 x 2.5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 100 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 
முழுமை : முழுவதும் இல்லை . 
தொடக்கம் : 

வினாயகர் தோத்திரம் 
மொழிந்தமறை நூலியது முகப்படா 

மணிந்துமுத்து ஞான தானம் 
பொழிந்து தன தினைமணியென் றிருசுடரும் 

புனைக்கதையை போத்தல் செய்வாம் 


முடிவு 


னுக்கும் வகாரத்தாலே யெகபறமொ 

காக உபதேசித்த இறையவன்ச .. 
... ன இயல்புதானே . ” 


..காக 2 


சற ... 


குறிப்பு : 

தோத்திரமும் மாந்திரீகமும் உள்ள நூலாகுமிது . இறுதி ஏடுகள் 
முறிந்துள்ளன . 


வரிசை எண் : 1423 


சுவடி எண் : 788 


வயிரவத் தியானம் 
ஏடுகள் : 20 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 

பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 
செ . மீ . எழுத்து : தமிழ் . 

. கி . எண்ணிக்கை : 150 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 
இல்லை . 


உள்ளது . 


அளவு : 8X3 


6 - வது தொகுப்பு 

325 
தொடக்கம் : 

ஓங்கார வயிரவா சத்ரு முண்டா சண்டா . 
பிறசண்டா தாக்கு தாக்கு தூக்கு தூக்கு . தூக்கி 
இறுக்கிய கச்சையும் முருக்கிய வீசையும் யேரிட்ட 
பார்வையும் நீரிட்டமேனியும் இரத்த வாடையும் 

சித்தருடமும் ....... 


.. 


முடிவு : 

வயிரவ தியானத்துக்குச் சக்கரம் உளது . 
குறிப்பு : 

இந்நூலுடன் காளிதியானம் , மற்றும் இதர மந்திரங்கள் எழுதிய 
ஏடுகள் கோக்கப்பட்டுள்ளன . சக்கரங்கள் உள்ளன . மந்திர சாத் 
திரத்தின் ஒரு பகுதியா குமிது . 


சுவடி எண் : 


780 


வரிசை எண் : 1424 

வயிரவ மந்திரம் 


ஏடுகள் : 38 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . அளவு : 19X 2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 
நீரும் நிணமும் மதுமாங்கிஷமும் போட்டுப் போகச்சிவா 

இதுக்கு உரு ள அ . 
ஆனிட்ட நீறு ஆதித்தன் தந்தநீறு வேதியனெய்திய 

நீறு பரமேசுரன் தெண்டாயுதங் கொண்டு 
சேவித்த நீறு. 


கொட்டி 


முடிவு : 

கடுவாய் லிங்கத்தைய்த் தன்னுட சுக்கிலம் விட்ட 
ரை ( த்து உண் ) டைச் செய்து ஒரு மண்டலங் கொள்ளக் 
கண்டமாலை தீரும் . அதிகபெலமும் உண்டாம் . அதுவின் 
பிறத்தை ஊமற்றம் விரையிலரைத்து தேன் விட்டு அரைத்து 
கண்ணிலிடச் .... 


326 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

1 , 3 , 10 , 13 , 14 , 25 , 33 , 34 , 37 , இந்த எண்ணுள்ள ஏடுகள் 
காணவில்லை . இறுதியில் சோதிடம் கூறிய ஏடுகள் 3 கோர்க்கப் 
பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


1425 


சுவடி எண் : 


774 ( a ) 


வாலைபூசை 


ஏடுகள் : 10 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 23X3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை ; 150 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
இந்த ஏடு வாலைபூசை . யிதை 

வாலைபூசை . யிதை பவரணை அன்றைய 
தினம் உபவாசமாக இருந்து சாயங்காலம் பெண்ஞ்சாதியை 
குளித்து வரும்படி செய்து வீடு மெழுகி சாயங்காலம் பச்சரிசி 
பொங்கி பால் பொங்கலாக செய்து பிரணவத்தை விபூதி 
யில் எழுதி செம்பு சுத்தம் பண்ணி மடியுடன் செலம் 
கொண்டுவந்து தரையில் மெழுகி அதில் செம்புத் தண்ணி 
யுடன் வைத்து மாவிலை சாத்தி 


முடிவு : 

ஐய்யுங் கிலியு மன்பத்தோ ரட்சரமுந் துப்புஞ் சுவ்வு 
மாய் தோன்றி நின் றவளே ! பேய் நரகிலும் பெற்றான் 
பிள்ளையை தாயே கார்க்க தானுனக்கே பாரம் . யான் 
நின்னுடையான் அருவுருவாலே சரணஞ் சரணம் . நமஸ்தே 
சரணம் . புவனை சவுந்தரி போற்றி நமஸ்த்தே போற்றி . உரு 
வடி உபதேசங் கொடுத்துன் திருவடி தந்தருள் சிவசிவா 
சரணம் . 


குறிப்பு : 

இந்நூலில் வாலை என்னும் சக்தியை பூஜை செய்யும் முறை 
கூறப்பட்டுள்ளது . இது மந்திர சாத்திரம் . 


6 - வது தொகுப்பு 


327 


வரிசை எண் : 


1426 


சுவடி எண் : 774 ( b ) 


உள்ளது . 


நவரத்தினமாலை , புவனை தியானம் 
ஏடுகள் : 12 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 4-5 வரிகள் . 

அளவு : 
23 x 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 150 . 
ஆ சிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுதுமில்லை. 
தொடக்கம் : 

சுந்தரி நிரந்தரி திகப்பரி பறம்பரி சுமங்கிலி கிருபாலி 
மகு ...ாசூர சங்காறி பரிபூரணி சடாதரி துரந்தரி யனந்த 
ரூபி சூட்சி அருளாட்சி கமலாட்சி மிகுகாட்சி தருசூலசூக் 
மகாரணி சூலிதயசாலி . குணசாலி புண்ணியசாலி சுபச்சித 
பாக்கியசாலி கந்தரி கரத்தி சமையத்தி பவர நருள்செய். 
கவுரிபாண்டிய குமாரி கருணாகடா ஓம்ங்காரி ஸ்ரீரங்கார 
ஒய்யாற வாறி .......... 


முடிவு : 

அத்திமுகன் முருகனை பெற்ற வடிவே யுந்தனடிமைகளை 
யானும் வடிவே ஆதிவடிவே பெருஞ்சோதி வடிவே தியாக 
ரக மகிழ்ந் தானந்த வடிவே அய்நிலங்குந் தேவர் துதியி 
லங்கு மொற்றி அம்பதியிலங்கு கெவுரி அன்ன நடையெனு 
மெல்லி மின்னு கொடியிடை நல்லியென் அன்னை வடிவுடை 
வல்லியே . 


குறிப்பு : 

இது மந்திர சாத்திரங்களுள் ஒன்று . 
தியானித்தல் கூறப்பட்டுள்ளது. 


தேவியைப் பூசித்தல் 


வரிசை எண் : 1427 


சுவடி எண் : 


786 ( a ) 


விஷத்துக்கு மந்திரம் 
ஏடுகள் : 27 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 4-6 வரிகள் . அளவு : 27 X 3 செ.மீ. 


328 


தமிழ்ச் சுவடிகளின் 


எழுத்து : தமிழ் . 
அறியக்கூடவில்லை . 


கி . எண்ணிக்கை : 400 . ஆசிரியர் : 
முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
“ காருகந்த மேனியனு மயனுங் காணா 

கடவுளர்க்கு உபதேசங் கருணை மூர்த்தி 
வாருகந்த ரூபிமுலையா ளுமையா ளீன்ற 

வளற்கனியே செழுஞ்சுடரே மயில்க்க டம்பா 
தாருகந்த மேனிபனி ரெண்டுங் கையுஞ் 

சண்முகமும் பன்னிருதாள் சதங்கை கொஞ்ச 
சீருகந்த யெனையாளு மய்யாவாவா சிவசிவா 

சுப்பிரமணியா செந்திலாவா சிவனே போற்றி . " 
முடிவு : 

மாலையிலும் இரவு பகலு முனை யென்னேரமுந் துதிக்க 
இரவு பகலாயிருக்கும் . ஈசுபரி இரவலரை காரகமான 
தென்னியுந்தவு கண்மூன்றையும் கார்க்கும்படி என்னை நித் 
தங் கார்க்கவும் . அரி- ஹரி - ஆல- கால பரமேசுபரியே 

நம் . 
அரி - ஹரி - ஆலமுண்ட கண்டறியே நம அரி- ஹரி - ஆலவா 
பரசுபாக்ஷியே நம . 


குறிப்பு : 

இது மந்திர சாத்திரத்தைச் சார்ந்தது . சிலவகை விடங்களுக்கு 
மந்திரங்கள் கூறப்பட்டுள்ளன . முகப்பில் மு . காளமேகம்பிள்ளை 
கையேடு என்று காணப்படுகின்றது . சக்கரங்கள் காணப்படுகின்றன . 
ஒரு சிறந்த " மை " ஒன்று தயாரிக்கும் விதமும் பலனும் கூறப்பட்டு 
உள்ளது . இதன் பின்னர் 28 - ஆம் ஏடு பட்சி சாத்திரம் ஒன்று மட்டும் 
உள்ளது . 


வரிசை எண் : 1428 

சுவடி எண் : 786 ( b ) 

) 
கெவுளி காதல் 


ஏடுகள் : 22 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

அளவு : 27x3 
செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 . 


உள்ளது . 


6 வது தொகுப்பு 


329 


ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 


முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 
“ வார்கொண்ட கொங்கை யபிராமி பாத மலரருளால் 
பார்கொண்ட ஆரூடக் காதலைப் பா உலக கறனார் 
சீர்கொண்ட பாடலில் சிந்தித் துவலையை தேர்ந்துரைக்க 
கார்கொண்ட குஞ்சரத்தைங் கரனைப் பாதம்க் கருதுவனே . 


முடிவு : 

பருதிய பானு நன்று பதியெல்லாந் திங்கள் செவ்வாய் 
சிருகுண்டு நன்றாம் புந்தி செல்லிடி லிருளாம் யின்றி 
வருவது கருமந் தூரம் வந்திடும் சருதி வெள்ளி 
யிருஞ்சனி பொருளாம் பேரா மினிதுட னவனிபோ 

வார்க்கே . 
குறிப்பு : 

இதில் சூலம் , அருக்கனாருடம் முதலான சோதிடங்கள் கூறப் 
பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1429 


சுவடி எண் : 


786 ( c ) 


மந்திர சூட்சம பஞ்சாட்சரம் 


ஏடுகள் : 25 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 27X3 
செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 . 
ஆசிரியர் : காலாங்கி நயினார் . 

. முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 
ஆமப்பா மந்திரமாஞ் சித்து கேளு 

ஆதியென்ற திருமூலர் அருளி னாலே . 
ஓமப்பா சூட்சமபஞ் சாட்சரத்தைக் கேளு 

உறுதியுடன் ஓம்சிவ அம் உம்வென்று ருதியாக 


42 


330 


தமிழ்ச் சுவடிகளி. 


தாமப்பா அய்யுங்கிலியுங் சவ்வென் றொத் 

தயவாக யெட்டெளுத்துஞ் சத்திய மாச்சு 
நாமப்பா முன் நிலையாய் வாசி கொண்டு 

நன்மையுடன் யெட்டெழுத்தும் உருவே செய்யே . 


முடிவு : 

சேவித்த மனக்களிப்பாலே மனக்கண் கொண்டு திரு 
வான புருவத்தின் தீபந்தன்னில் அளுத்தமுடன் அவள் 
பத்தைப் பூசைபண்ணி அவள் பதமே பூரணமாய் அணிவாய் 
முத்தே . 


குறிப்பு : 

மந்திர சாத்திரமாகுமிது . மாரணம் , மிருகவசியம் முதலான 
மந்திரங்கள் கூறப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 


1430 


சுவடி எண் : 786 ( d ) 


பூதகணங்களுக்கு கெடிகார மந்திரம் 


உள்ளது . 


ஏடுகள் : 9 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

அளவு : 27X3 
செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 300 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 

முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 
“ போமப்பா இன்னமொரு கருமாணங் கேளு 

பூதலத்தில் தெய்வமெல்லாம் புத்தி கேள்க்க 
நாமப்பா சொல்லுகிறோம் மைந்தா கேளு 

நங்கிலி சவ்வெனவே அம்உம் யென்று 
ஓமப்பா குருத்தோலை தன்னில் யெழுதி 

உத்தமனே மானதமா பூசைசெய்து 
தாமப்பா பிடாரி அய்யன் துர்க்கை கோவில் 

தான்கட்ட நினைத்தபடி ஆடுந் தானே . " 


6 - வது தொகுப்பு 


331 


முடிவு : 

என்னுடன் யெதிர்த்த பேரை குடலைப் பிடுங்கு காலை 
முரி கையை ஒடி வயத்தை குத்து . 

கண்ணைப் பிடுங்கு . 
யிடுப்பை முரி. ஏரி கடி . குத்து , குத்து , கட்டு , கட்டு , கதர 
கதர செய் . அரை செய்து அழுக செய் அன்னை தாக்கு முட்டு 
முட்டு வெட்டு வெட்டு பிதரி கதரி பித்துப் பிடித்து திரிதிரி 
ஆம் ஓம் யெம் ஓம் சிம் சிம் சிம் சுவாஹா. 


குறிப்பு : 

இதில் வசியம் முதலான மந்திரங்கள் மிகுதியும் காணப்படு 


கின்றன . 


சோதிடம் 


வரிசை எண் : 1431 


சுவடி எண் : 870 


அகத்தியர் தொடுகுறி சாத்திரம் 


ஏடுகள் : 60. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துள்ளது . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . அளவு : 23x3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1000. ஆசிரியர் : 
அகத்தியர் . முழுமை : முழுவதும் இருக்கிறது . 


தொடக்கம் : 
“ சின்மயமாம் அகண்டவெளி பரத்தின்கூறு 

சிதம்பரமாம் சித்தறையின் நடுவின்கூறு 
சின்மயமாம் ஆறறையு முடிவு மாகி 

தேத்துகின்ற நடுமூல மௌனத் துள்ளே 
சின்மயமாம் பனிரெண்டும் பதிநா றாகி 

சேர்ந்து நின்ற கும்பகத் துள்ளே 
சின்மயமாம் ஓங்கார கம்பத் துள்ளே 

சிவசிவா மூலகண பதியின் காப்பே . 


332 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

பர மென்ற நடுமூலம் சிகாரந் தெய்வம் 

பசியெடுத்த சீவகளை பரமா னந்தம் 
பரமென்ற கீழ்மூலம் நகாரந் தெய்வம் 

பார்த்தனடா நார்க்கோணம் உந்திவீட்டில் 
பரமென்ற மகாரத்தில் சேருங் காலம் 

பஞ்ச நிலை சபையெனவே பகர்ந்த வாறு 
பரமென்ற தொடுகுறி நூல் விளக்கந் தன்னை 

பஞ்சசபை கைலைசின் மயமா முற்றே. ” 


குறிப்பு : 

இது தொடுகுறி சாத்திர வகையைச் சாறும் . 119 செய்யுட்கள் 
உள்ளன . தத்துவங்களை உள்ளடக்கிக் கூறுகின்றது . அண்மையில் 
எழுதப்பட்ட நூலாகத் தெரிகின்றது . 


**** 


வரிசை எண் : 1432 


சுவடி எண் : 784 


இரண்டாம் பாவகப் பலன் 


ஏடுகள் : 120 . ஏட்டின் நிலைமை : ஓரங்களில் 
எலி கடித்துள்ளது . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 
34 X 3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
4000 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
அறிதுதையத் ததிபனிற்க சுபற்பாற்கி லேனு 

மானரெண்டுக் கிரைசாமி யுடன்கூடி லேனுஞ் 
சறியிரண்டி லக்கினத்தை தான்பாற்கி லேனு 

தன்மவியத் தோன்கூடி லொன்பதுறி லேனும் 


முடிவு : 

“ பொன்னார் குளிகன் வியத்திலுரிற் 
பொருந்து பொருளே தன்னார் சிலவா மீருரிற் 
சதியே ................சொன்னார் பாத வியாதி யினுறத் 


6 - வது தொகுப்பு 


333 


திரிய நேத்திர வியாதி யின்னார் சின்னாம் பின்னமெனப் 
பொருளே சிலவாமென்று தெரித்தன்றே . ” 

பனிரெண்டாம் பலன் முற்றும் . 


குறிப்பு : 

இதில் 2 - முதல் 12 - ம் பாவக பலன் வரையுள்ளன . சற்றே 
சிதைந்துள்ளது . ஆயினும் முழுதுமுள்ளது . முதலாம் பாவகபலன் 
இல்லை . இது சோதிட நூல் , கடைசி ஏட்டின் பின்புறம் செவ்வாய் 
தோஷமறிவது சிறிது உள்ளது . 


. 


வரிசை எண் : 


1433 


சுவடி எண் : 


727 


ள்ளமுடையான் 


ஏடுகள் : 48 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்த 
நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 
20X2 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 350 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 
வினாயகன் எழுந்தருளப் பண்ண நன்றோ தீதோ 
வினாயகன் யெழுந்தருளப் பண்ண நன்று 
காணியாட்சி கொள்ள மிகவும் நன்று 
இந்த ஊரில்க் குடியிருக்க நன்று 
அடுமை கொள்ள நன்று . 


முடிவு : 

இந்தப் பிள்ளை தூலைகட்ட நன் றல்ல 
இந்தப் பெண் இவனுக்குக் குடுக்க நன்று 
யெரிகட்டினால் கீழ பெருக்கு விளையாது 

வெள்ளாட்டி கொள்ள வற்திக்கும் 
குறிப்பு : 

சோதிடம் போன்றது . இன்ன காரியம் செய்தல் நல்லதோ , 
கெட்டதோ எனப்பார்ப்பதற்குப் பயனுடையது . இந்நூல் இன்னும் 
தெளிவாக இருந்திருத்தல் வேண்டும் . இது குறிப்பாக இருக்கிறது . 


334 


தமிழ்ச் சுவடிகளின் 


சுவடியில் , கயிறு போட்டுப் பார்க்கும் சோதிட நூல் போலும் , 
அச்சிட்டிருப்பதாகத் தெரியவில்லை . இறுதியில் வேறுபாடல்கள் 
எழுதிய ஏடுகள் இரண்டு சேர்க்கப்பட்டுள்ளன .. 


வரிசை எண் : 1434 


சுவடி எண் : 850 ( a ) 


உள்ளமுடையான் 


ஏடுகள் : 87 . ஏட்டின் நிலைமை : முழுதும் பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 10-11 வரிகள் . 

அளவு : 
33.5X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 1800 . 
ஆசிரியர் : திருக்கோட்டி நம்பி . 

முழுமை : இல்லை. 
தொடக்கம் : 

காப்பு 
கள்ளமு ...... திலை .... 

திலை ......... மதன் றன்னைக் கவித்த சிர 
மொள்ளிய பத்து முடையவன் றன்னையு மோரடியால்த் 
தள்ளிய ..... 

த் தாழ்ந்துரைக்க 
யுள்ளமுடைக்கநா ......... ங்கையிலுற்றமே . ” 


நூல் 


உலகொரு மூன்று ......... மனத்தினில் ......... என்பது 
கடவுள் வாழ்த்து . 
மாதவர் முன்பு சொன்ன வடமொளிக் கெணித நூலைத் 
தீதறு தமிழி னாலே செப்பினா னிசைந்த தென்னில் 
வேதமும் ..... 

..விளங்க 
ஒதியிவ் வுலகுக் கேற்க வுரைப்பனென் றிசைந்த 

தொப்பாம் 
முடிவு : 
என்றுதெர்ந் ததுவுமுன்பு சொன்ன விரவிரே கபமுமச்சி 

விரோட்சடமும் 
மூன்றும் கருதிக்காய் வரிலது வேதிக் கென்றறிந்து 

யிதுவுமுன்பு சொன்ன விரேட்ச 


6 - வது தொகுப்பு 


335 


மூன்று பொருதிக்காய வரிலது வேதிக் கென்றறிந்துயிம் 
மூன்றையுங் .. தனைச்சுத் தேஷபமென்று 

தீட்டுவது 
குறிப்பு : 
முதல் 10 ஏடுகள் சிதிலமாக உள்ளன . 445 செய்யுட்கள் உள் 

இது சூடாமணி உள்ளமுடையான் போன்றது . சோதிட 
நூல்களுள் ஒன்று . பஞ்ச அங்கங்கள் எனப்படும் . திதி , வாரம் , 
நட்சத்திர , கரண , யோகம் என்பவற்றோடு ராசி கிரகங்களின் பெய 
ரும் கோசாரபலன் , சாதக பலன் முதலியவைகளும் கூறப்பட்டுள்ளள . 
கி . பி . 1278 - ம் ஆண்டளவினராக விளங்கும் திருக்கோட்டி நம்பி 
பாண்டமங்கை என்னும் ஊரினராவார் . 


ளன , 


வரிசை எண் : 1435 

சுவடி எண் : 850 ( b ) 
மகா திசாபலன் 


ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : முழுதும் பூச்சி 
அரித்துளது , பக்கத்திற்கு : 11-12 வரிகள் . 

அளவு : 
33.5X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 450 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 
“ கொண்டிடு மிரவி தன்னை கோவினா நோயு முண்டாம் 
வண்டமாங் குளவி கேடு மார்பிலு முகத்தின் பீடை 
பெண்டிசை தனமுங் கேடா யியல்கெடுஞ் செட்டு 

நட்டம் 
மண்டிலை யுறவு மூரு மகன்றுபோ யுலையுந் தானே . ” -க 


முடிவு 

கேது அபகாரம் 
வளம்பெறு புகரில் கே தூண் 

வாணிபம் பூமி கேடாம் 
வுளந்தனி லத்த தெல்லாம் 

உறுதிக்கெ டாமி றோகம் 


336 


தமிழ்ச் சுவடிகளின் 


யிளந்தலை வாரிகுரு தொக்கும் 

ராசரால் குறோ( த ) முண்டாஞ் 
சலம்படு தலைனோய்ப் பித்தம் 

வாயுவாய்க் களருந் தானே . 
குறிப்பு : 

இதுவும் சோதிட நூல்களுள் ஒன்று . திசைகளின் பலனைக் 
கூறுவது . 


வரிசை எண் : 


1436 


சுவடி எண் : 850 ( c ) 


நட்சத்திர சூடாமணி 
ஏடுகள் : 33 , 

. 

ஏட்டின் நிலைமை : முழுதும் பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 11-12 வரிகள் . 

அளவு : 
33.5X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 1000 ,. 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

நட்செத்திர சூடாமணி நவக்கிரக துதியேநம . 

நாறம்பூ அய்யா பாதமே துணை . 


எண்ணுங் கருமங்க ளெல்லா முடித்தெனக்கு 
நண்ணுங் கலையனைத்து நல்குவாய் - கண்ணுதலின் 
முண்டத்தா னண்டத்தான் மூலத்தான் ஆலஞ்சேர் 

கண்டத்தான் பெற்ற களிறு . 
முடிவு : 

முதல்க்கால் நல்லது . 2 - ம்கால் , மாமனுக்குத் தோசம் . 
3- ம் கால் பிதாவுக்குத் தோசம் . 4-ம்கால் குணம் . இதற்கும் 
மயேசுரர் பூசை பிராமணர் போசனம் செய்விப்பது . 

ரேவ 

வதி நாள் முற்றும் . 
குறிப்பு : 

சோதிட நூல்களில் ஒன்று , நட்சத்திர பலனைக் கூறுவது . 


6 - வது தொகுப்பு 


337 


வரிசை எண் : 


1437 


சுவடி எண் : 


850 ( d ) 


சாதக பாரிசாதம் 


ஏடுகள் : 44 . ஏட்டின் நிலைமை : முழுதும் பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 11-12 வரிகள் .. 

அளவு : 
33.5X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 1000 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 


சாதக பாரி சாதந் தமிளினா லுரைக்க நாயேன் 
பூதல மெங்கும் வாழ்த்திப் புகழும் நா மகளைப் போற்றி 
ஆதபன் முதற்கோ ளாக ஒன்பதும் அடடவாய்ச் சொல்ல 
ஏதமில் முருகன் முன்னொனியற்கண பதிகாப் பாமே . 


முடிவு : 
யீராறு சாதகற்கு மிரணிய னிருந்திட . லக்கனத்தி 

லிருந்திட வேளில்ச் சுங்கன் 
தீரணமாய்க் கன்னி வீட்டில்ச் செய்பு தன் 

சென்ம லெக்கினந் தரணியில் 
வீராகயியல தானுமே ஷாங்கிஷ மரணமாஞ் 

சாதகற்கு வாய்த்திடும் பரம மோட்சம் 


பன்னிரண்டாம் பாவகப் பலன் முகிந்தது முற்றும் . 
கணபதியே நம . நன்றாக . 

நன்றாக . சிவன்செயல் . சரசுபதி கிடாட்ச 
முண்டாக வேண்டியது .. 


குறிப்பு : 

பாவகப்பலன் என்று கூறப்படும் , சோதிட நூலாகுமிது , லக்கின 
பாவகம் என்று முதலில் எழுதப்பட்டுளது . பிழைகள் மிகுந்து 
காணப்படுகின்றன . செய்யுட்களும் நல்ல அமைப்பிலில்லை . 


338 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1438 


சுவடி எண் : 850 ( e ) 


இடைக்காட்டார் சாத்திரம் 


ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : முழுதும் பூச்சி 
அரித்துளது . 

பக்கத்திற்கு : 11 - 12 வரிகள் . அளவு : 
33.5X4 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை :: 
200 . ஆசிரியர் : இடைக்காடர் . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
ஆதிபிற பவத்தி லம்புவியின் மானிடற்குச் 
சொதனையாய்ச் சாவு துன்பந் தோன்றுமே - நீதி 

பசுக்கள் மெற்றத் தரணிமழை யுண்டாகும் 
பருத்தியுப் பாமணக்குப் பாழ் ” . 


முடிவு : 

அரியவர் முதலைந்தும் வல்லூராகும் . யாத்திரையோ 
டாறுமே . யாந்தையாகும் கருதிய உத்திரத்தோடைய்ந்துங் 
காக்கை கதிர்காரு மனுச முதலய்ந்து கோளி . மருவு 
திருவோண முதலாறு மஞ்ஞை மா நிலத்தில் . 


குறிப்பு : 
இதுவும் சோதிட நூலாகும் . பிழைகள் அதிகம் . 

பிழைகள் அதிகம் . இந்நூலின் 
இறுதி ஏட்டின் பின்புறம் தமிழ் வருடங்கள் பிரபவ முதல் அட்சய 
வரை 60 ம் எழுதப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1439 

சுவடி எண் : 850 ( f ) 
சறுவாற்க சிந்தாமணி 


ஏடுகள் : 42 . ஏட்டின் நிலைமை : 

முழுதும் பூச்சி 
அரித்துளது . 

பக்கத்திற்கு : 11 - 12 வரிகள் . அளவு : 
33.5X4 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 


6 - வது தொகுப்பு 


339 


வேங்கடேசனார் . 


முழுமை : 


2000 . 

ஆசிரியர் : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


முன்னுள்ளோர் புகழும் வேத வாரியில் மொண்டு 

கொண்டு 
வன்னமுன் காக மாடு மடவதாய்த் தமிழை யாய்ந்து 
பன்னிரு கிரகங் கோளின் குனபலன் றனையே கூற 
கன்னலும் பழமுந் துய்க்குங் கற்பகக் கன்று காப்பாம் 


முடிவு : 


அமரபட்சத்துச் சந்திரன் கேந்திரத்திலிருக்க நாலாம் 
மாக வியாளம் பார்த்திருக்க கேமசரியோ கமென்பது . 

12 மாதப்பலன் முற்றும் , 
குருசிதம்பர முன்னிற்க . செயம் . 


காலம் : ( Colophon ) 

நஉயளு புரட்டாசி மாதம் உயஉ வியாளக்கிளமை 
யன்று மிருகசீரிஷ நட்செத்திரத்தில் முற்றிற்று . முடித்தா 
னெந்தலில்ப்பிளையவர்கள் . இப்பள்ளிக்கூடத்தில்ப் பள்ளி 
ஓதிவிக்கிறபோது இந்தச்சுவடி எழுதினேன். சிதம்பரம் 
வாத்தியார் புத்திரன் தம்பாபிள்ளை பெருமாபிள்ளை மகன் 
பிச்சப்பிள்ளைக்கு பெரிய நாயமார் திருத்திப் படிக்க 
வேண்டியது . 


குறிப்பு : 

இறுதிப் பாட்டால் இது வெங்கடேசன் என்பவராற் செய்யப் 
பட்டிருத்தல் வேண்டும் எனத் தெரிகின்றது . பிழைகள் அதிகம் . 
சோதிட நூலைச்சார்ந்தது . தமிழலங்காரம் என்ற சொல் தலைப்பில் 
காணப்படுகின்றது . 


340 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1440 

சுவடி எண் : 850 ( g ) 
உள்ளமுடையான் 


ஏடுகள் : 92 . ஏட்டின் நிலைமை : முழுதும் பூச்சி 
அரித்துளது . 

பக்கத்திற்கு : 11 - 12 வரிகள் . அளவு : 
33.5X4 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2500 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை. 


குறிப்பு : 

து 850 - a போன்றது . 


வரிசை எண் : 1441 


சுவடி எண் : 850 ( h ) 


குளிகன் பலன் 


ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : முழுதும் பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 9 - 11 வரிகள் . 

அளவு : 
33.5x 4 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : அறியக்கூட வில்லை , 
முழுவதும் இல்லை . 


முழுமை ; 


தொடக்கம் : 


" சென்மமதில்க் குழிகன்வரச் சேரும் யோகி 

திருந்தியபா வரிணங்கிச் சேர்ந்த போது 
வன்மமில்லா வஞ்சனையாங் காமி யாவான் 

வாராது ஆசாரம் வாக்கில் வந்தால் . 


முடிவு : 

நாள் உயச ஆயிலியங்கேட்டை ரேபதி புதன் திசை 
வருசம் எ - ரு நாளிகைக்கு மீ ங , நாள் யஉ யிப்படியே 
சென்ற நாளிகை ஒன்றுக்கு சீ கண்டு தள்ளவும் . 


6 - வது தொகுப்பு 


341 


குறிப்பு : 

இராகு கேது என்ற கிரகங்களில் கேதுவின் பலன் குறித்துக் 
கூறும் சோதிட நூலாகுமிது . 


* 


வரிசை எண் : 1442 


சுவடி எண் : 


918 


ள்ளமுடையான் 


ஏடுகள் : 4 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

அளவு : 11x 3 வரிகள் . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 60 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 


நட் செத்திரம் உள்ள முடையான் குருவே துணை . 

குமரகுருபதன் துணை . 


இந்த ஏடு பார்க்கிறபோது யிருபத்தேழு நட்செத்திரத் 
தில் ஒரு நட்செத்திரம் சொல்லச் சொல்லி சொன்ன நட் 
செத்திரத்தைப் பார்த்துச் சொல்லவும் . 


முடிவு : 

சங்குரு எசக்கரமுருளச் சூல முருளச் சுடுகாடுருள 
ரெளியுருளச் சிவா . இதுகுலை அடித்து மந்திரிக்கவும் . 
நிற்க்கும் . 


குறிப்பு : 

இது சோதிட நூல்களுள் ஒன்று . இடையில் 3 பாடல்களில் 
இருபத்தேழு நட்சத்திரங்களின் பெயரும் அதற்குண்டான பலனும் 
கூறப்பட்டுள்ளன . சூடாமணி உள்ளமுடையானினும் வேறாயது . 
இறுதிப்பகுதி மாந்திரீகமாகக் காணப்படுகின்றது . 


342 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1443 


சுவடி எண் : 923 


உள்ளமுடையான் 


ஏடுகள் : 31 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை 
பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

அளவு : 

15x3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


நூல் 


கார்முகில் வண்ணன் தன்னைக் கண்டால்க் காரியம் 
மிகவும் நன்று . பொன்னொடு பொருளும் உண்டாம் . 
வேறொரு வினையுமல்லை . வேண்டிய பொருளுங் கைகூடும் . 
மால் தன்னை கண்டபோதே வரும்பிணி அகன்று தீரும் . 

உத்தமம் 
முடிவு : 
விரிவுடன் செல்வ முண்டாம் வீடுதான் செல்வமாகும் 
பரிவுடன் மழையும் பெய்யும் பாரினில் போனார் மீள்வார் 
கருதிய கருமம் கைகூடும் கவலையும் பயமு மில்லை 
சரசுபதி தன்னைக் கண்டால் தாழ்வில்லாச் செல்வமுண்டாம் 


இது நன்று உத்தமம் 


வாணயன் 


நித்திராதேவி 


கண்ணாடி 


ராசன் 


கெருடன் 
நிருதி 


- 


- 


றாமசாமி 


அந்தகன் 
பிள்ளையாப்பு 
போய் 
மூதேவி 
பெருமாள் 
ராச்சதன் 
பூரணகும்ப 


- 


பிணம் 


மங்களவாள் 


6 - வது தொகுப்பு 


343 


குறிப்பு : 

இது சோதிட நூலைச்சார்ந்தது . 
நூலைப் போன்றது . 


கயிறு இட்டுப் பார்க்கும் 


வரிசை எண் .: 1444 


சுவடி எண் . : 773 


உள்ளமுடையான் பலதிரட்டு 


உள்ளது . 


ஏடுகள் : 100 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 12 வரிகள் . 

அளவு : 
11.5x 3.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1700 . ஆசிரியர் : அறியக்கூட வில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


நூல் 


“ விசைகொள் புற்றாளி புற்றேள் மெய்ப்பனை யனுடப் 

பெயரா 
மசைவில் வல்லாரை யாளி துலாங்கோளி செட்டை யாகுந் 
திசையொடு குருகு கொக்குத் தேள்க்கடை யாளி மூலம் 
வசையுடக் குளமே பொய்கை வாவிபூ ராட மானே . 


முடிவு : 
நாவது முக்கால் நயந்து காணங்கையால் 
ஆவியுந் தன்னையு மன்ன கேட்டிடும் 
நாவுடல் வறண்டிடும் நடுக்குமே லெல்லாம் 
சாவது ஏழுநாள் தடுக்கொண் ணாதே " . 

சண்முகவேலு துணை . 

முற்றும் . 
குறிப்பு : 

இதில் 6 - ம் பாட்டிலிருந்து தொடங்கப்பட்டுள்ளது . 
5 பாட்டுக்கள் இல்லை. இந்நூலின் இறுதியில் வேறு சோதிட 
ஏடுகள் 4 கோக்கப்பட்டுள்ளன . இது சோதிட நூல்களில் ஒன்று . 
இந்நூலில் திதி , வார முதலானவைகளின் சோதிடம் கூறப்பட்டு 
உள்ளது . இடையிடையே ஏடுகள் இல்லை . 


1 முதல் 


344 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் ; 


1445 


சுவடி எண் : 


793 


ஓராசாத்திரம் 


ஏடுகள் : 120. ஏட்டின் நிலைமை : மிகச் சிதிலமாக 
உள்ளது . பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 
42x3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
5000 . ஆசிரியர் : அவனிலிங்கன் . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 
குறிப்பு : 

இது எமது மகாலில் அச்சாகியுள்ளது . 


w 


வரிசை எண் . : 


1446 


சுவடி எண் : 741 ( a ) 


கெவுளி காதல் 
ஏடுகள் : 14 ) . ஏட்டின் நிலைமை : 

பூச்சியரித்து 
உள்ளன . பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

அளவு : 
22X2 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
150 . ஆசிரியர் : தெரியவில்லை. முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 

னாயத்துக்கிழமை கெவுளி பலன் 
நாயத்துக்கிழமை கெவுளி ருகா . பிரம்ம சாதி . 
பொன்னிரமாய் இருக்கும் . முதுகிலே வெகுகீத்தாயிருக்கும் . 
ஸ்ரீயுந்தானும் கிழக்கு முகமாயிருந்து ஆசாரங்கொண்டிருக் 
கும் . 


முடிவு : 


சனி பலன் 


க . 

சுபம் 
கலகம் 
லாபம் . 


2. உத்தமம் 
ரு . சுபம் 


க . அமுற்தம் 

சுபம் 


कंक 


தனம் 


6 - வது தொகுப்பு 


345 


க . 


ந . 


ராத்திரி காலபலன் 
அமுற்தம் உ . றோகம் 
லாபம் 

ரு . சுபம் 
கலகம் 

போசனம் 


லாபம் 
உத்தமம் 


சு : 


எ . 


அருக்கன் சுய . அருந்திங்கள் கூய . 

திருக்கன் 
செவ்வாய் சாய செய்ய புதன் ருயா. பெருத்த வியாழம் எய . 
பேறான வெள்ளி அய . 

கருத்த சனி நய . 

ஆக வாரம் 
எ - க்கு னாழிகை சா உய . 

கெவுளி முத்தும் . 
குறிப்பு : 


இதில் பல்லிகளின் இருப்பிடமும் . இருப்பிடத்தில் உள்ளவர் 
களையும் , சொல்லுக்குப் பலனையும் கூறும் நூல் , ஆசிரியர் பெயர் 
தெரியவில்லை . சற்று சிதிலம் . இன்னின்ன கிழமைகளில் பல்லி 
சொன்னால் இன்ன பலன் என்று கூறும் . மற்றொரு பகுதியும் இதில் 
இருக்கின்றது . பகலில் மட்டுமல்லாது இரவிலும் இன்னின்ன 
நேரத்தில் சொன்னால் இன்னின்ன பலன் என்பதும் கூறப்பட்டுளது . 


வரிசை எண் : 


1447 


சுவடி எண் : 741 ( b ) 


காக்கை சாத்திரம் 


ஏடுகள் : . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
உள்ளன . 

பக்கத்திற்கு : 7 வரிகள் . அளவு : 
22X2 செ.மீ 

எழுத்து : தமிழ் கி . எண்ணிக்கை : 
10 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுதும் இல்லை . 


தொடக்கம் : 
கருமுகில் மொழிந்த போது 

கடுகியே அடியளந்து . 
அயனுடன் பன்னிரண்டு 

அடவுடன் கூட்டிக்கொண்டு 
முடிவு : 

கதித்திடும் ஏழேயாகில் 


346 

தமிழ்ச் கவடிகளின் 
குறிப்பு : 
இப்பகுதியில் ஒரே ஒரு செய்யுள் தான் உள்ளது . 

இத்தனை 
தடவை கத்தினால் இன்ன பலன் எனக்கூறுவது . முழுதும் இல்லை . 
முற்றும் கிடைக்குமாயின் நல்ல பலன் தரும் . 


வரிசை எண் : 


1448 


சுவடி எண் : 741 ( c ) 

: 


ஆந்தை சீறல் 


ஏடுகள் : 1 . ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சி 
அரித்த நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : மொத்தம் 
13 வரிகள் . அளவு : 22X2 செ.மீ. 

எழுத்து : 
தமிழ் . கி . எண்ணிக்கை : 15 . ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


ஓரோரை உரைக்கு மாகில் 

ஒண்ணது சாவுஞ் சொல்லும் 
யீரோரை உரைக்கு மாகில் 

யினியதோர் நன்மை யாகும் 
மூவுரை உரைக்கு மாகில் 

முகலென மங்கை சார்வாள் 
னாலோரை உரைக்கு மாகில் 

னாளுக்குனாள் கலகஞ் சொல்லும் 
அஞ்சோரை உரைக்கு மாகில் 

அங்கொரு விருந்து முண்டு 
ஆறோரை உரைக்கு மாகில் 

யெழுந்திரு அவடம் விட்டு 
பெட்டோரை உரைக்கு மாகி ( ல் ) 

திட்டென்று சாவுஞ் சொல்லும் 
ஒன்பதும் பத்து மாகில் 
ஊடியோ டோடி வாழ்வர் . 

பலனறியவும் . 


347 


6 - வது தொகுப்பு 


மூவு : 


அருக்கன் சாய அருந்திங்கள் கூய . திருக்கன் செவ்வாய் 
சய . செய்ய புதன் ருய . பெருத்த வியாழம் எய் . பேறான 
வெள்ளி அய . கருத்த சனி நய . 

ஆக வாரம் எ - க்கு 
நாளிகை சா உய . 


குறிப்பு : 
இத்தனை தடவை அலறினால் இன்ன 

பலன் எனக் கூறுவது . 
முழுவதும் இல்லை . 


* 


வரிசை எண் : 1449 


சுவடி எண் : 741 ( d ) 


பல்லி விழும் பலன் 


ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சி 
அரித்த நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 

6 வரிகள் . 
அளவு : 22 X 2செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை . 
50. ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 

பூரணையில் பல்லி உச்சியில் விழுகில் சிறசு போம் . 
முடிமேல் விழுகில் மனையாள் மறணம் . 

நெத்தியில் 
விழுகில் செல்வமுண்டாம் . வலது புருவத்தில் விழுகில் 
நாசாங்க லாயம் . 


முடிவு : 

பல்லி தோஷம் தீற்குறத்துக்கு மாவினாலே பல்லி 
ரூபம் செய்து , மாவினாலே எட்டு விளக்கு நெய்யிலிட்டு 
யேத்தி வினாயகபூசை செய்து காணிக்கையுடனே தூபதீப 
நெயிவேத்தியத்துடனே செய்து கழிப்பு செய்து காஞ்சி 
புரத்து காமாட்சியம்மனை தொழுது தோஷந்தீரும் . 


348 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

மனிதர்மேல் பல்லி விழுந்தால் பலன் கூறுவது . இன்ன இடத்தில் 
விழுந்தால் இன்ன பலன் எனச்சற்று விரிவாகக் கூறுகிறது . பஞ்சாங் 
கத்தில் இருப்பதை விடச்சற்று விரிவாக உள்ளது . இதன் இறுதியில் 
பல்லி தோஷத்திற்கு வழி சொல்லப்பட்டிருக்கின்றது . 


1 


வரிசை எண் . 1450 


சுவடி எண் : 741 ( e ) 


துடிநூல் 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : பூச்சி அரித்த 
நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 6 வரிகள் . அளவு : 
22X2 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
40 . ஆசிரியர் : அறியக்கூட வில்லை . 

முழுமை : 
முழுதும் இல்லை . 


தொடக்கம் : 


துயரம் 


உச்சி துடிக்கில் துயரமுண்டாகும் . நெத்தி துடிக்கில் 
நன்மையுண்டாகும் . வலது புருவந்துடிக்கில் 
உண்டாகும் . யிடது புருவந்துடிக்கில் அறம்பமாம் . வலது 
கீழ்ப்புருவந்துடிக்கில் நன்மையுண்டாம் . டது கீழ்ப் 
புருவந்துடிக்கில் பிறத்தி செனம் வரவு . 


முடிவு : 

வலது கெண்டைக்கால் துடிக்கில் நல்லகினாவு காணும் , 
இடது கெண்டைக்கால் துடிக்கில் முகத்தில் வங்கு வரும் . 


குறிப்பு : 

மனித உறுப்புக்களில் இன்னின்னது துடித்தால் இன்னின்ன 
பலன் எனக் கூறுவது . ஆசிரியர் பெயர் தெரியவில்லை . 


6 வது தொகுப்பு 


349 


வரிசை எண் : 1451 


சுவடி எண் : 800 


கௌளி காதல் 


ஏடுகள் : 87 ஏட்டின் நிலைமை : மிகமிகச்சிதிலம் . 
பக்கத்திற்கு : 4-7 வரிகள் . அளவு : 32 X 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 300 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 

களளி பொன்னிறம் - கிளக்கே தலை கீளாநிற்குங். 
தெற்கே அக்கசத்தைப் பார்த்திருக்கு . இதன் பலன் கிளக்கு 
ராச வார்த்தை . 

தேன் கிளரப் பொல்லாது 
வியாதி விசார வெகுவிசனம் தெற்குப் பொருள் வார்த்தை . 


ராசலாபம் . 


முடிவு : 

பூரட்டாதியில்ப் பிணி 10 நாளையில் தீரும் . உத்திரட் 
டாதியில்ப் பிணி 16 நாளையில் தீரும் . ரேவதியில்ப்பிணி 
7 ) நாளையில் தீரும் . இந்தப்படி 27 நட்சத்திரமும் பார்த்துக் 
கொள்ளவும் , 


காலம் : 

விய வருடம் மார்கழி t 9 - ம்தேதி வெள்ளிக்கிழமை 
விடிய காலம் ரு நாழிகைக்கு பிறந்தது . 

அருணாசலயீச்பரர் துணை , 
வியளு மார்கழி மாதம் 4 - ம் தேதி செலத்தில் யிருந்து 
யெழுதினது . 

சகல சாஷ்திரமும் பார்த்து சொல்லுவது . 
யிதெ செவடி . 

. 

வேலு மயிலுந்துணை 
குறிப்பு : 

இந்நூல் கெவுளி ஆரூடம் பார்ப்பது . இன்ன திசையிலிருந்து 
கெவுளி சொன்னால் அச்சொல்லுக்கு இன்ன பலன் என்பதைக் 
கூறுகிறது . பல்லி சொல்லுக்குப் பலன் என்ற சோதிட நூலைப் 
போன்றது . 


350 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1452 

சுவடி எண் : 792 ( a ) 
கௌசிக சிந்தாமணி 


ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்த 
நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 
40x2.5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் கி.எண்ணிக்கை : 
150 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை .. 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

கௌசிகசிந் தாமணியைக் கற்றவரும் கேட்டவருங் 
கௌசிகரைப் போலவே காதலித்துக் - கௌசிகராய் மண் 
மீதில் வாழ்ந்திருப்பார் மாவரச யோகமுருங் கண்மீ திருப் 
பவராங் காண் 


முடிவு : 
வந்திடு முப்பான் பீடை வகுத்திட்டோ மப்பாற் பீடை 
விந்தையா யருபா னெட்டில் விளம்பிய சிங்க மாதம் 
பந்தமா யமர பக்கம் பாலனுந் துதிகை தன்னில் 
சுந்தரன் புத்தூர் சேர்ந்தான் சொல்லினோம் 

சைவனாவன் - சுய 
குறிப்பு : 


இது சோதிட நூல்களுள் சிறந்தது. ஆசிரியர் கௌசிகர் எனத் 
தெரிகின்றது . பிழைகள் அதிகம் காணப்படுகின்றன . சுருக்கமாகச் 
சோதிடத்தை உரைக்கின்றது . 

» » * KK 


வரிசை எண் : 1453 


சுவடி எண் : 792 ( b ) 


வசிட்டர் சோதிடம் 
ஏடுகள் : 64 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்த 
நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . அளவு : 
40 X 2.5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 


6 - வது தொகுப்பு 


351 


1700 . 


ஆசிரியர் : வசிட்டர் . 


முழுமை : முழுவதும் 


இல்லை . 


தொடக்கம் 
கருணைசேர் ஆதி முதலாக் கடவுளை அடிபணிந்து வரமருள 
பெருகத் தேவர் வழங்கிய வதிஷ்டர் சொன்ன 
தருவகிர் விசுவாமித்திரர் தவத்து ளோக் கருளிச் செய்த 
குருகவு காதன் னூலைக் கூரிடக் கிணேசன் காப்பாம் . 


க 


முடிவு 

சகோ தரத் தானாதி பன்னின்ற ராசிக்கும் செவ்வாய் 
நின்ற ராசிக்கும் மத்தியில் நின்ற கிரகத்தைக் கொண்டு 
சகோதரம் சொல்லவும் . 


ப 


குறிப்பு : 

இந்நூலின் இறுதியில் 5 ஏடுகளில் பிற சோதிடங்கள் கூறப் 
பட்டுள்ளன . இது விசுவாமித்திரர் முதலாயினாருக்கு வசிட்டர் 
அருளிச் செய்ததெனத் தெரிகின்றது . சோதிடர் தூல்களுள் வசிட்டர் 
அருளியது மிகச் சிலவே . அவற்றுள் இது ஒன்றாகும் . 


ஆ .. 


வரிசை எண் : 1454 


சுவடி எண் : 883 


1 


களசிக சிந்தாமணி 


ஏடுகள் : 15 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 4-5 வரிகள் . 

அளவு : 30X3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 200 . ஆசிரியர் : 
மயன் . 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 
சந்திரன் சனியே யெட்டில் 

சார்ந்திட குருவே பார்க்க 
புந்திதான் கூடி னின்றால் 

பிறந்தவன் வீதி சொல்வேன் 


352 

தமிழ்ச் சுவடிகளின் 
வந்திப்பு வடக்கு வீதி 

வகையுடன் மேற்கு வாசல் 
சந்திப்புக் கிழக்கு கோவி 

சாற்றினாற் மயன னாரே . 
முடிவு : 
அறிந்துதான் மூன்றுடயோன்க் கேந்தற கோணம் 

அவர்களும் தன துவீ டாக்ஷி யாக 
தெறுந்துதான்ச் சேதறத்திற் சனிசே பாம்பு 

செப்பமுட னிறுந்தக்கால் மாத்துறுவுக்கு 
பறிந்துமே ஆண்டிலொன்று கெற்ப வாய்க்கம் 

வையகத்தில் மாத்துறவு மறண மென்றும் 
பறுந்துமே யிப்பலனை மாதே கேளும் 

பாறுலகில் அற்பமென்றே பகறலாமே . 


* 


குறிப்பு : 

இது சோதிட நூல்களுள் ஒன்று . கிரகங்களின் நிலையும் , பலனும் 
கூறுகின்றது . முதலிலும் , இறுதியிலும் சில வெற்றேடுகள் காணப் 
படுகின்றன . 


வரிசை எண் : 1455 


சுவடி எண் : 840 


சகாதேவ நூல் 


யரித்துளது . 


ஏடுகள் : 106 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 

பக்கத்திற்கு : 4 வரிகள் . அளவு : 
14X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
300 . ஆசிரியர் : சகாதேவர் . முழுமை : முழுவதும் 
இல்லை , 


தொடக்கம் : 

‘ தர்மருடன் வீமன் தனஞ்செயனுஞ் சாதேவா 
நன்மை நலன் நயந் திவர்கள் - யிம்மையினில் 
பொய்யா மொழிகளும் பொருந்தி நலத்துடனே 
மெய்யாகச் சென்று விளம்பு . 

தேவிசகாயம் 


6 - வது தொகுப்பு 


353 


மு 1 , வு : 

வாய்க்கால் வெட்ட முதலாளி படுவான் 
மணியத்தா லாப முண்டு நன்று 
காதுக் குகந்த உடமை கொஞ்சம் 
தண்டில் வாணிபஞ் செய்ய நன்று . 


குறிப்பு : 

இது சோதிட நூல்களுள் ஒன்று . பாண்டவர்களில் ஒருவரான 
சகாதேவர் என்பது முதற்பாட்டினால் தெரிகின்றது . இது கயறு 
போட்டுப் பார்க்கும் சோதிட நூல் வகையைச் சேர்ந்தது . 


**** 


வரிசை எண் : 1456 


சுவடி எண் : 890 


சகாதேவ நூல் 


ஏடுகள் : 167 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 6 வரிகள் . அளவு : 21x2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1700 . ஆசிரியர் : 
சகாதேவர் .. முழுமை : முழுவதும் உள்ளது . 


கொடக்கம் : 

காப்பு 
ஆவத்தைத் தவிர்த்தாளுங் கிணேசனை 
நீபத்திகொண்டு நெஞ்சி லிருத்தியே 
மாபத்தி யுடன் மனதில் நினைத்திடுஞ் 
சோபத்தை பறச்சொல்லுஞ் சூடாமணி ” . 


நூல் 


எண்ணிய கரும மெல்லா மியல்புடன் நன்றே யாகும் 
புண்ணிய மூர்த்தி தந்த போத முகவன் றன்னை 
நண்ணிசோ மத்தை யெற்றி நாடியே நிமித்தஞ்சொல்லி 
பண்ணிய மொளியாய் கேளாய் பார்தனி லுண்மை 

கண்டாய் . 


45 


354 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 


ஆடு கொள்ளப் பெருங்காத்திலே வற்திக்கும் 
இந்த மருந்தினால் வியாதி நெடுநாள் நிற்கும் 
இவனுக்குப் பேர்குடுக்க போருக்குமிகவும் நன்று 
இந்க நாடு யிவனுக்குமுட்டச் செல்லும் ” , 


காலம் : ( Colophon ) 

பிரமாதிளு ஆனி மீ உயரு வெள்ளிக்கிழமை தினம் 
யெளுதி முகிந்தது . 

முற்றும் . 
யெது றக்கோட்டை ராமானுஷய்யங்காற் குமாறன் 
அப்பையங்காற் சகாதேவ நூல் சாஸ்த்திரம் . 


யிது எழுதினது 

ஆனைக்கூட்டம் நாட்டாண்மை 
அ . முத்துக்கறுப்பப்பிள்ளை மகன் கஞ்சபிள்ளை . 

வேணும் . 
மீனாம்பிகை துணை . 


முதல் ஏட்டில் , 

யிது முன்னேடு . யெதுறக்கோட்டை கிராமத்தில் 
இருக்கும் ராமானுஷயங்கார் . குமாறன் அப்பையங்கார் 
சகாதேவனூல் சாஸ்த்திரம் , 


ஆனைக்கூட்டத்திலிருக்கும் அ . முத்துக்கறுப்ப பிள்ளை 
மகன் கஞ்சறாச பிள்ளை எழுதினது 


என்றுளது . 


குறிப்பு : 

இது சோதிட நூல்களுள் ஒன்று . தொடுகுறி சாத்திரம்போல 
கயறுபோட்டுப் பார்க்கும் பகுதியுமுளது . 


* 


6 - வது தொகுப்பு 


355 


வரிசை எண் : 1457 


சுவடி எண் : 


எண் : 905 


சகாதேவ நூல் 


ஏடுகள் : 109 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலைமை . 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 17x 2.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 600 . 

600. ஆசிரியர் : 
சகாதேவர் . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

சகாதேவனூல்ச் சொல்லும்வகை யிந்தயேடு 
யாதாமொருவர் பார்க்க வேணுமானால் நாயிற்றுக்கிளமை 
யன்றைக்கித் தரை மெழுகிப் பிள்ளையார் வைத்துப் புஷ்பஞ் 
சாற்றித் தேங்காய் பாக்கிலை பழம் வைத்து நூத்தெட்டுக் 
குள்ளாக மூன்று பேரை லக்கங்கேட்டு மூன்று லக்கத்தையுங் 
கேட்டு மொத்தஞ் சேர்த்து யெட்டில்க் களித்து லக்கஞ் 
சரியிட்டுயிருந்தால் முதலேடு முதல் வரியும் பார்க்கவும் . 


முடிவு : 


யிந்தவீடு மச்சிட அல்லப்படுவான் அலச்சல் வருந்தீது 
யிந்தராசாவின் பேரிலேதனம் வருதுஉத்தமம் நன்று 
வாய்க்கால் வெட்ட அனேகம் பலனுண்டு நன்று 
யிந்தமணியத்தால்ப் பலவகையாலும் லாபமுண்டு நன்று . 
" சகாதேவ நூல் முற்றுப்பெற்றது 


குறிப்பு : 

இது எமது 890 - ம் சுவடி போன்றது . 


வரிசை எண் : 1458 


சுவடி எண் : 720 


சரநூல் 


ஏடுகள் : 51 . 

51. பக்கத்திற்கு : 5-8 வரிகள் . அளவு : 
33X3 செ.மீ. எழுத்து : தமிழ் , 

கி , எண்ணிக்கை : 


356 

தமிழ்ச் சுவடிகளின் 
950 . ஆசிரியர் : தெரியவில்லை. ( சங்கரனார் ) முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


உமைமாதுக் கீச னுரைத்ததற நூலின் 
னமையாப் பொருளை யறியச் - சமையாப் 
புவி மடந்தை பூமடந்தை பொன்மடந்தை யஞ்சொற் 
கவிமடந்தை யிக்கதைக்கோர் காப்பு ” . 


நூல் 


சந்திரன் பானில்க் கரணமுங் கொளும் 

தயங்கியபக் கங்கரணம் யோகம் வாரம் 
வந்துசொல்லுஞ் சோதிடத்தை யறியா தார்க்கு 

மன நினவாம் வகையுமையாள் வணங்கிக் கேட்ப 


ப 


முடிவு : 

சற்குரு முகாந்திரற்றினாலே அறிந்து தெளிந்து சர 
னூலின் ஒழுங்காலே நடக்கவல்ல குருபுத்திரனான சிவயோகி 
யானவனே , தேவமுற்ற சீவமுற்றனாகிய சாயுட்சியும் பெற 
வல்ல வல்லவநென்பது . அதுவன்றியிலே இந்த சர நூலின் 
உண்மையை விசாரியாத நிற்மோடனாக இருக்கப்பட்டவன் 
பின்பிறப்பிற் சொன்ன கேதுவிலே பிறந்து பிறந்து .. 


காலம் : ( Colophon ) 
விளங்கிய சகாத்த மாயிரத்தஞ் நூற்றுமே 

லெண்பத்தேழு விசுவாவசு வருஷந் தன்னில்க் 
களங்கமில்லா வடமொழியைத் தெளிந்து தேற்ந்து 

காசினியிற் செந்தமிழாற் சர நூ லென்ன 
வளங்குலவும் புகழ்பருவூர் கீரனூற்வாழ் 

வள்ளல்சே வடினாதன் வரமாய் வந்தோ 
னுளங்களி கூர்ந்தருள் ஞானயோக நடராச 

னுரைத்தனனிப் பொருளுணர்ந்தோர் உண்மை 


தானே. 


( இது முதல் ஏட்டிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது . ) 


6 - வது தொகுப்பு 


357 


குறிப்பு : 

இது சிவபெருமான் பார்வதி தேவியாருக்கு உரைத்தருளியது . 
இதில் இடைகலை , பிங்கலை , சுழுமுனை என்னும் மூன்று நாடிகள் 
நடக்கும்விதமும் அவற்றைக் கிரமப்படி வசப்படுத்தி யோகமனுட்டிக் 
கும் வழியும் . இன்னின்ன நாடி இன்னின்ன காலத்தில் மாறுபட்டால் 
இன்னின்னது நடக்குமென்றும் இன்னின்ன நாடி நடக்குங்கால் 
இன்னின்ன காரியங்கள் செய்யலாமென்றும் கூறப்பட்டுள்ளது . 
செய்யுட்கள் உரையுடனிருக்கின்றன . ஐம்பதாவது செய்யுளின் 
உரை முற்றுப்பெறவில்லை . இறுதி ஏடு இல்லை . 


49 


வரிசை எண் : 1459 


சுவடி எண் : 834 ( a ) 


சரநூல் 


உள்ளது . 


ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 
21X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
ஆசிரியர் : (சங்கரனார் ) தெரியவில்லை. முழுமை : 
முழுவதும் இல்லை . 


100 . 


தொடக்கம் : 


உமையவளுக்கு சங்கரனார் திருவுள மகிழ்ந்து அருளிச் செய்தது . 


காப்பூ 


நேரிசை வெண்பா 
வாழ்த்துவா முள்ளம் வருவிப்பா நெஞ்சமின்ம்பின் 
சூழ்ந்துவர மேன்மேற் றுதிசெய்வார் - தாழ்ந்த 
பர நூலை முற்றுமறப் பாலித் தருள்கூட்டுஞ் 
சர நூலை யோதமுன் னோன்றாள் . 


முடிவு : 

சித்திராசனம் அல்லது இர்த்தனக்கம்பழம் தன்மை 
இவைகளில் நன்மையாக விளங்கும்படியான ஆசனத் 


358 


தமிழ்ச் சுவடிகளின் 


திலிருந்து சரம் பார்க்க வேண்டும் மற்றுஞ் சொல் 
கிரேன் கேள் மயில் போலு மழகிய பெண்ணே , 


( எ - று ) 


குறிப்பு : 

இது சோதிட நூலைச் சேர்ந்ததாகும் . இப்பிரதியில் முழுதும் 
இல்லை. 3 செய்யுட்கள் உரையுடன் காணப்படுகின்றன . பிழைகள் 
அதிகமிருப்பினும் உரை நல்லதாகக் காணப்படுகிறது . 

இதனைப் 
பார்வதிக்குப் பரமசிவனார் கூறியதாகும் . 


வரிசை எண் : 1460 


சுவடி எண் : 834 ( b ) 


நந்தி நூல் 


உள்ளது . 


ஏடுகள் : 25 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 
21X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கன : 
400 . ஆசிரியர் : நந்தி . முழுமை : 

முழுவதும் 
இல்லை. 


தொடக்கம் : 

காப்பு 
பேறுபெரு நந்தி நூலை பிரபலமங் கனியுரைக்க 
கார்பெறு கும்பகம்பக் கணபதி யறுளிநாலே 
தேர்பெறு சிவகுமாரன் சிவசுப்பிர மன்னியனான 
ஆர்பெறு அந்திவண்ணன் அய்ங்கரன் காப்புத்தானே " , 


நூல் 


" செப்புவேன் நடத்தை கண்டு திரமுட னகுகளெல்லாம் 
கப்பிய கரிமு கன் றன் கனமுட னடியை வாழ்த்தி 
உற்பன மாக வேதன் முரையெல்லா யினியா ராய்ந்து 
மற்பிய குறிக ளெல்லாம் வளமுட னுரைப்பேன் மன்னே " 


359 


6 - வது தொகுப்பு 


முடிவு : 
பொனவரையி லிறுக்குவரை யோகங் கேளிர் 

பேசியதோர் வடபுரத்தில்க் குரிசி நின்றால் 
ரெணவரையே வடவநென்றும் உரைக்க லாகும் 

நடுவரைநே ரய்வரையென் றெண்ணும் ( போது ) 
தென்புறத்தில் குறுக்கிச்ச ரப்பால் நின்றால் 

செல்வவரை யிதுவெனவே திரமாய்ச் சொல்லும் 
அங்குலத்தில் அன்ன மதில் குறுக்கே வீள்ந்தா ( ல் ) 

அவ்வரையே பஞ்சையென்னும் அரிந்து கொள்ளே 


குறிப்பு : 

இந்நூல் சோதிடம் போன்றது . இப்பிரதியில் முழுதும் இல்லை . 
விருத்தப் பாக்களாலாயது . இது நந்தி உபதேசித்தது எனவும் 
அதனால் இது நந்தி நூல் எனப்பெயர் பெற்றது எனவும் கூறுவர் .. 
சுப்பிரமணியர் கூறியது என்பர் ஒரு சாரார் . 

MM * KK 


வரிசை எண் : 


1461 


சுவடி எண் : 836 


சரநூல் - உரையுடன் 


ஏடுகள் : 51 . ஏட்டின் நிலைமை : ஓரங்களில் எலி 
கடித்துள்ளது . பக்கத்திற்கு : 7 வரிகள் . 

அளவு : 
23X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 
800 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


காலம் : ( Colophon ) 

வியளு தைமீ உய தேதி புதன் வார நாளன்றைக்கு 
இராமநாத முதலியார் குமாரன் சாமி முதலியார் சரனூல் 
எழுதி முடிந்தது 

முற்றும் . 
சொக்கர் துணை . 

கதித்தசலம் துணை . 
வெங்கிடாசலபதி லட்சிக்கவும் . 


360 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இது எமது 720 - ம் எண் போன்றது . ஸ்வரசாத்திரமென்றொரு 
நூல் வடமொழியிலுண்டு . அதனைச் சார்ந்ததாகுமிது . சரம் என்பது 
காற்று , சுவாசம் மூக்கில் காற்று உள்ளிழுக்கப்பட்டு வெளித்தள்ளும் 
போது ஏற்படும் மாறுதல்களைக் கொண்டு உரைக்கப்படும் சோதிட 
நூலாகுமிது . முற்றுமிருப்பினும் இடையிடையில் வெற்றிடங்கள் 
காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1462 

சுவடி எண் : 797 ( a ) 
சரவணபவன் சோதிட சாத்திரம் 

ஏடுகள் : 14 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . 

அளவு : 25 x 2.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 650 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


அண்டரண்ட மனைத்தும் வடிவ தாக 
கொண்டு யிர்க்குயி ராயருள் குஞ்சரந் 
தொண்டனேன் சொல்லு சோதிட நூலதிற் 
கண்டி ருந்து கனியக் கனியுமே . 


முடிவு : 

எல்லியிற் கனக வாழ்வும் . கல்வி , செல்வம் , உற்றார் 
உறவு மக்கள் சுற்ற மன்னர் வரிசை சத்துரு வெற்றி .. 
மகிழவும் . 


குறிப்பு : 

இது சோதிட நூல்களுள் ஒன்று . மிகவும் சிறிய எழுத்துக்களால் 
எழுதப்பட்டுள்ளது . தொடர்ச்சியாக இல்லை . ஆசிரியர் சரவணபவன் 
போலும் 


6 வது தொகுப்பு 


361 


வரிசை எண் : 1463 


சுவடி எண் : 797 ( b ) 


அலகுநூல் 


உள்ளது . 


டுகள் : 33 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
25X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
750 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


நூல் 


“ திருந்திய சொன்னம் வெள்ளி சிறந்த வொன்பான் மணியும் 
பொருந்திய சுவடி மாலை புதுவிதை மகிழ வித்துப் 
பரிந்து நூற்றெட்டுக் கொண்டு பால் தனிற் சுத்தி பண்னி 
வருந்தியே சரசு வதியை மனதினிற் தியானம் பண்ணே . 


முடிவு : 

யின்னம் ஒரு சூத்திரம் கார்த்திகை முதல் மூணுனாளு 
பொன்னாளென்று அதின் பின்பு அப்போ உதித்தனாள் புகுனா 
ளாகில் அசித்த பேறில் உறுதியா நன்று 

முற்றிற்று . 
குருகிடாக்ஷம் 


காலம் : ( Colophon ) 

சவுமிய வருடம் சித்திரை மாதம் 11 - ந் தேதி மங்கள 
வாரம் உதிச்சு பனிரெண்டு நாளிகையளவில் எழுதி முடிந் 
தது . வைத்தியலிங்கம் எழுதினது . 


குறிப்பு : 

இந்நூல் சோதிடத்தைச் சேர்ந்தது . இந்தப் பிரதியில் இந்நூல் 
முழுவதும் உள்ளது . நூலாசிரியர் விபரம் ஒன்றும் தெரியவில்லை . 


46 


362 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1464 


கவடி எண் : 797 ( c ) 


சரநூல்- சரவணபவன் உரையுடன் 


உள்ளது . 


ஏடுகள் : 34 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 

பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . அளவு : 
25X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

கி.எண்ணிக்கை : 
1200 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை ( கயிலாசபதியார் ) 
முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


( 720 - ம் எண் சுவடி போன்றது ) 


முடிவு : 


வேத முடிமேற் போத நாத ஞானானந்த வடிவாய் 

நிறைந்து விளையாடு 
மாத ரரசா யுலகெலா மீன் றினி தளிக்குந் திருவருட் 

செல்வப் பெண்ணி னல்ல பெருந்தகை மின்பமாரந் 
தங்கருணை வடிவா முமை யென்றவாறு 


உமைமாதுக் கீசனுரைத்த சர நூற் கவனுண் ணின்றுணர்த்த 
அவன தருட்பாத முடிமேற் கொண்டு சரவனோற்பவ 
னெழுதிய உரை முற்றும் . 

நீடுழி வாழ்க , ஸ்ரீ தேவிசகாயம் . 
செந்திலாதிபன் துணை , ஸ்ரீ பரமகுரு முன்னிற்க . 


குறிப்பு : 

இச்சோதிடம் பார்வதிக்குப் பரமசிவன் உபதேசித்தது . அந் 
நூலுக்குச் சரவணபவன் என்பார் உரை வகுத்துள்ளார் . இது முற் 
றிலும் உள்ளது . எண் . 720 போன்றது . 


- 


6 - வது தொகுப்பு 


363 


வரிசை எண் : 1465 


சுவடி எண் : 797 ( d ) 


பல்லி நூல் 


உள்ளது . 


ஏடுகள் : 3 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . 

அளவு : 
25 x 2.5 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
60 . அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை. 


ஆசிரியர் : 


தொடக்கம் : 
அருக்க னறுபது அருந்திங்கள்த் தொண்ணூறு 
திருக்கினர் செவ்வாய் நாற்பது செய்யபுதன் எண்பது 
பெருத்த வியாழ மெழுபது பேறான வெள்ளி யெண்பது 
கருத்தார் சனிமுப் பதாக காணுங் கடிகை யிதுவாமே . 


முடிவு : 
“ கோட்டுப் பல்லி சொல்லொன்றுங் கூறு மிரண்டுந் 

தனமாகு 
மேட்டு மேழு மாகாது யிசைக்கு நான்கு நன்றாகும் 
வட்ட மைந்துக் கா நிதியம் வரவெ சொல்லு மோராறு 
சட்டப் பட்டு வெ யொருமூன்று சாவார் பல்லி தப்பாதே . " 


குறிப்பு : 

முதல் ஏட்டில் 1 முதல் 5 பாடல்கள் உள்ளன . 2 - வது ஏட்டில் 
ஒன்று முதல் தொடங்கி 3 வது ஏட்டின் இறுதியில் 7 - வது செய்யுள் 
முடிய உரையுடனும் 8 - வது செய்யுள் உரையின்றியும் இருக்கின்றன . 


வரிசை எண் : 1466 


சுவடி எண் : 797 ( e ) 


பட்சி நூல் 


ஏடுகள் : 14 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் . 

அளவு : 
25X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 


உள்ளது . 


364 


தமிழ்ச் சுவடிகளின் 


ஆசிரியர் : அகத்தியர் . 


முழுமை : முழுவதும் 


600 . 
இல்லை . 


தொடக்கம் : 


கற்பகப் பொற்பட்சி யென்னும் பழமறையின் 

குருமொழியைக் கண்டு தேர்ந்த 
அற்புதனாம் வேதியன் தன்னு மதியாற் பட்சித்த 

நூலாய்ந்து பார்த்தே 
இப்புவியி லமரர்க ளெயுமக் காக யாமுரைப்போ 

மினிதா முன்ன 
முப்புவி யெத்திரை வனையு முருகனையு முளத்திருத்தி 

மொழிகு வோமே . 
முடிவு : 
சுண்டுவிரல் வல்லூறு சொல்மோதிர மாந்தை 

கண்டாய் நடுவிரற்பின் காகமாந் 
தொண்டரையே தூண்டு விரற்கோ ழிபெருஞ் 
சென்னவிர லெங்கள் செந்திலாண்டவன் 

மாமஞ்ஞையறி . -22 
குறிப்பு : 

முதலேட்டில் அம்பிகையோர் பாகன் ” எனத் தொடங்கும் 
காப்புச் செய்யுளும் “ இன்னமும் பட்சிக்கு நிறங்கள் ..... 
அறியலாம் " என்ற செய்யுளும் உள்ளன . இது அகத்திய மாமுனி 
யருளிய பட்சிநூல் . இதில் பூர்வ பட்சம் , வார உண்பட்சி , முற்பக்கத்தி 
ராத்திரி , உரவு , அமரபட்சம் நிறமுதலானது , ஐந்தோமிவுபட்சி , 
மூலி , பொதுவியல் , பலன் , பொருள் , ஆரூடம் ஆகியவை உள்ளன . 


வரிசை எண் : 1467 


சுவடி எண் : 797 ( f ) 


அலகுநூல் 


உள்ளது . 


ஏடுகள் : . 14 ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 25X3 
செ.மீ. எழுத்து : தமிழ் .. கி . எண்ணிக்கை : 200 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . முழுமை : முழுவதும் இல்லை. 


6 - வது தொகுப்பு 


365 


குறிப்பு : 

இது நெ . 797 ( b ) நூல் போன்றது . 


வரிசை எண் : 1468 


சுவடி . எண் : 797 ( g ) 


நட்சத்திர அம்சம் 


உள்ளது . 


டுகள் : 2 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 

பக்கத்திற்கு : 4 வரிகள் . அளவு : 25X3 
செ.மீ 

எழுத்து : தமிழ் . கி , எண்ணிக்கை : 30 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 
இல்லை 


தொடக்கம் : 


கடுகென நடக்க வல்லான் கன்றிய மனத்த னாகுஞ் 
சடக்கென வார்த்தை சொல்லுந் தந்தை தாய் தன்னைப் 

பேணும் 
வடுப்படப் பேச வல்லான் வளம்பெறப் போ வல்லா 
னடுத்தவர்க் கன்ப னகு மாயி லியத்தி னானே ” , 


மூவு : 
வலுவுடை மனத்த னாகும் வஞ்சக மொன்றுஞ் சொல்லான் 
பலமன துடைய னாகும் பழிதனை நீக்கி வாழும் 
பலகலை வித்தை கற்கும் பாக்கிய முடைய னாகுஞ் 
சிலபல கோபி யாகுஞ் செயசிங்கந் தோன்றி னானே ” . 


குறிப்பு : 

இந்நூல் சோதிடம் . முதல் ஏட்டில் இரண்டு செய்யுட்களும் 
2 - வது ஏட்டில் , இரா சியாமிசம் என்ற தலைப்பில் 2 செய்யுட்களும் 
காணப்படுகின்றன . 


366 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1469 


சுவடி எண் .: 797 ( h ) 


மயநூல் - பாயிரம் 


ஏடுகள் : 4 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

அளவு : 
25X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
இரவியை மதியைச் சேயை யேழின்மிகு புதனைத் தேவர் 
பரவிய குருவை ஞானப் பளிங்குமே னியனைக் காகப் 
புரவிவா கனனை மாறிப் புகுங்கதி யுளவி ரண்டு 
அரவினைத் தொழுது நாளு, மருவினை யகற்று வோமே " . 


முடிவு : 


உத்திராடம் சங்காலில் m யரு - ம் , திருவோணம் 
முதற்பாதத்தில் ரு ச - ம் கடிகை ச - ம் ஆ u w சும் 
விகடிகை ச - ம் அபிசித்துவின் காலம் பார்த்தெழுத 


குறிப்பு : 
மனைசாத்திரத்தினைப் பற்றிக்கூறுவது . முழுதுமில்லை . 

MY * KK 


வரிசை எண் : 1470 


சுவடி எண் : 797 ( i ) 


காலச் சக்கரம் 


உள்ளது . 


ஏடுகள் : 82 . ஏட்டின் நிலைமை : 

நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 6-10 வரிகள் . 

அளவு : 
25X3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1500 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


6 - வது தொகுப்பு 


367 


தொடக்கம் : 
“ காலிரண்டு கிடப்பவன் வரை மேற் பயிலவ காரூண 

வருக்க மெரிப்பிந் திரதிசை பூமிக் கோள 
முற்கொண்ட யோன்மதி யோன் மூலன் காப்பி னேர 

பார்வைவர வாறுதிங்கள் வயதைப் பான் கதிரமுப் 


பானே . 


முடிவு : 


கோசாரபலம் - சரவாஷக முடிவுலக்கன - அஷம்களும் 
விரையத்தான் நட்சத்திர சென்ம நட்சத்திரங்களும் ஒத்து 
வருங்காலங்கள் பார்த்து முடிவுகள்கூற மார்க முற்றும் ,. 
இனி களத்திர புத்திரபாக்கிய லாபமாதியுரைத்தில் அவ் 
வறு லக்கினங்களுக்கு லக்கினமாதிகாரிய வரத்து லாபமும் 
பெலங்களும் வகரரதிசாபுத்திப் பெலமுந்தெரிந்து தகும் 
பலன்களுரைக்கப் பெருஞ் செல்வவானாவாம் . 


முற்றும் . 
ஸ்ரீ செந்திலாதிபன் துணை . 


குறிப்பு : 

இந்நூல் இறுதியில் , உள்ள முடைச்சூடாமணி , துளசிசரிதை , 
அலகு நூல் , இராகு , குளிகன் , இராசியாங்கம் , சமயம் முதலிய 
எழுதிய 11 ஏடுகள் காணப்படுகின்றன , எமது மகால் சுவடி எண்கள் 
671 , 672 உள்ள கவடிகள் எமது மகாலில் அச்சாகியுள்ளன . அதற்கும் 
இதற்கும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன . பக்க எண்கள் 
தொடர்ச்சியாக இல்லை . 


வரிசை எண் : 1471 

சுவடி எண் : 797 ( j ) 
அகத்தியர் ஞானம் 100 


ஏடுகள் : 3 . ஏட்டின் நிலைமை : சிதைந்துள்ளன . 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் . 

அளவு : 25X3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100 . 

100. ஆசிரியர் : 
அகத்தியர் . முழுமை : முழுவதும் இல்லை. 


368 


தமிழ்ச் சுவடி 


கவடிகளின் 


தொடக்கம் : 
பூரணமா மும்மூர்த்தி வந்த வானும் 

பூமியென்றும் திதி ( வாரம் ) படைத்த வாறுங் 
காரணமாய்த் தேவியெங்கு நிறைந்த வாறுங் 

கர்ப்பமுண்டெ ரிஷிகள்சித்தர் சாகா வாறும் 
வாரணமாய்ப் பரவையொடு நாற்காற் சன்மம் 

மானிடர்க ளுருகின்ற குலத்தின் வாறும் 
பாரதமாய் விருட்சமாய்ப் புல்ல தாகிப் 

பாதாள சாகரமும் படைத்த வாறே 


முடிவு : 
ஊணப்பா யிப்படியே சிவத்தின் மார்க்கமுற்றுப் 

பாரொன்று மில்லை வெளியாய்ப் போச்சு 
ஆணப்பா வைந்தெழுத்தால் மூவ ராச்சு 

அதினால் நெட்டெழுத்துங் கூடிப் போச்சு 
நீணப்பா வோரெழுத்து நடுவ தாச்சு 

நிச்சயமாய் அங்கென்று நீங்காரந் தோன்றி 


ச 


குறிப்பு : 

இந்நூல் சைவசித்தாந்த ரீதியான தத்துவங்களைப் பற்றிய நூறு 
பாடல்களாலாகியது . இதன் ஆசிரியர் அகத்தியர் . இந்தப் பிரதி 
யில் இந்நூல் முழுவதும் இல்லை . இதன் பின் ஒரு சோதிட ஏடு 
இருக்கிறது . 


. 


வரிசை எண் : 1472 


சுவடி எண் : 797 ( k ) 


உவமான சங்கிரக வெண்பா 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 8-10 வரிகள் . 

அளவு : 25X 3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 80 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது 


6 - வது தொகுப்பு 


369 


தொடக்கம் : 


கொண்டலுங்கந் தற்கமுகுங் கொன்றைக்கா யும்மிருளுந் 
தண்டலையுங் கார்மணலுஞ் சைவலமும்- வண்டினமுந் 
தண்குழலை யொப்பாந் தனிவா னுதற்குநிகர் 
வெண்பிறையுஞ் செஞ்சிலையு மே 


முடிவு 


பாயற் பிடி வேழம் பைந்து வி யன்ன நடை 
சாயற்கு முன்னமுதந் தாமயிலா - நேயமிகு 
மாந்தளிர்பொன் செண்பகப்பூ மாமேனி யம்மேனிப் 
பூந்தி தலை வேங்கைபசும் பொன் ” . 

உவமான சங்கிரக முற்றும் . 
ஸ்ரீ சந்தனாசலம் . செந்திலா திபன் துணை . 


-யாரு 


குறிப்பு : 

இந்நூலில் ஆசிரியர் பெயர் கூறப்படவில்லையாயினும் , வில்லிப் 
புத்தூர் திருவேங்கடய்யர் இயற்றியதென அச்சிடப்பட்ட நூலால் 
அறியக்கிடக்கின்றது . புகழேந்திப்புலவர் இயற்றியதென்பாருமுளர் . 
காப்புச்செய்யுள் இல்லை . கேசாதிபாதாந்தமான உறுப்புக்களுக்கு 
உவமானப்பொருள்கள் கூறப்பட்டுள்ளன . இதற்கு உவமானச் 
சுருக்கம் என மற்றொரு பெயரும் உண்டு . சற்றே சிதிலமாயுள்ளது . 
இந்நூலின் இறுதியில் வேறு 7 சில்லரை ஏடுகள் காணப்படுகின்றன . 


**** 


வரிசை எண் : 1473 


சுவடி எண் : 876 


சருவபட்சணி 


ஏடுகள் : 13 . ஏட்டின் நிலைமை : 

மிகச்சிதிலம் . 
பக்கத்திற்கு : 8 வரிகள் . அளவு : 

2013 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 . 

500. ஆசிரியர் : 
சுப்பிரமணியக்கடவுள் . முழுமை : முழுவதும் உள்ளது . 


370 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


சக்கரப்பாட்டு 


உச்சத்தில் மகார மாகில் உயர் நடுச் சிகார மாகில் 
பிச்சத்தில் நகார மாகில் பிறைவட்டஞ் சூலஞ் செய்து 
மிச்சத்தில் சித்த ரெல்லாம் வினைகளைத் தீர்க்க வேண்டி 
பட்சத்தில் பகர்ந்து பார்த்தால் பகர்ந்திடுமட் 

சரங்கள் தானே . 


காப்பு 
* சீர் மேவும் வாலையபி ராமி சூலி 

திரிபுரசங் காரிகெவு மாரி வாமி 
தார்மேவு மயிடசங் காரி துர்க்கை 

சாமுண்டி கங்காளி தந்த மைந்தன் 
கார்மேவுந் தந்திமுக னொற்றைக் கொம்பன் 

கருணைதிரு நயனனிரு கமல பாதம் 
டார்மீதி லறுமுகவன் குறுமுனிக்குப் 

பகர்சருவ பட்சணிக்குக் காப்ப தாமே ” 


முடிவு : 


சத்துரு சிங்காரம் சிவமந்திரம் 
மங் நங்சிங்சிமசி நசிமசி உருவுலட்சம் . 


இம்மூன்று மந்திரமும் , இவ்விரண்டு சக்கிரமும் பா . கு . 
சொல்லியது . 


குறிப்பு : 


இது அகத்தியருக்கு முருகக்கடவுள் உபதேசித்ததாக முதற் 
செய்யுளால் அறியக்கிடக்கின்றது . இது மந்திர சாத்திரங்களுள் 
ஒன்றாகும் . சக்கரங்களுடன் விளங்குகின்றது . இதன் காப்புச் 
செய்யுள் , சுப்பிரமணியர் விஞ்சை என்னும் 881 - ம் சுவடியில் காணப் 
படுகின்றது . 


6 - வது தொகுப்பு 


371 


வரிசை எண் .: 


1474 


சுவடி எண் : 974 


உள்ளது . 


சருவார்த்த சிந்தாமணி 
ஏடுகள் : 134 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
பக்கத்திற்கு : 13 - 15 வரிகள் . 

அளவு : 
11.5X3.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


4000 . 


தொடக்கம் : 
மறுவத்த வடனூலால் வாரியை மேகம் வாங்கிச் 
சறுவத்த சிந்தா மணித்தமி ழலங்கா ரத்தைக் 
கெறுவத்தை யொளித்துக் கிரிடியாயிப் புளிக்கீழ்யோகம் 
பெறுசித்தாங் கையீன்ற பிள்ளைபொற்பாதங் காப்பே ” 


முடிவு : 


சென்மமென வருங்காலங் குளிக னோடே 

தியாச்சியமும் நன்றாகத் திருந்துஞ் சேய்க்கு 
யென்னபலன் தலையோட்டி லெழுத்தை நொந்து 

பிச்சையெடுப் பனவன் ஏது மாந்தி 
முன்னை நாள்க் கொண்டாந்தங் குளிகன் கூடில் 

மொழிந்தபல னாக்கினைகள் முடியுங் கோலால்த் 
தன்னவ னாய்ப்பவர் கூடச் சகலாரிட்டஞ் 

சார்ந்திடுமே குளிகன் பலஞ்சற்றே சொன்னோம் . 


குறிப்பு : 

இது சோதிட நூலைச்சார்ந்தது . ஏடுகளின் எண்ணிக்கையில் 
லாததால் தொடர்ச்சி புலப்படவில்லை . பாவக பலன் இதில் கூறப் 
பட்டுள்ளது . 


372 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 


1475 


சுவடி எண் : 721 ( a ) 
சல்லியம் 


ஏடுகள் : 23 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துள்ளது . பக்கத்திற்கு : 4-6 வரிகள் . 

அளவு : 
34.5 2.8 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
300 . ஆசிரியர் : சல்லியன் . 

முழுமை : முற்றும் 
உள்ளது . 


தொடக்கம் : 


ஆதியா மாந்தறீக மாயனுண்முனிவர் தம்மில் 
நீதிசேர் சால்லியனென்பொன் நிலத்தினிற் செய்த நூலைத் 
தீதறு தமிழினாலே செப்பவே புளைக்கையான் தன் 
சோதிசெர் செம்பொற்பாதம் சூட்டினேன் சென்னிமீதே . 


முடிவு : 


குருவரு ளாலே சல்லியன் கூறியதொழில் களெல்லாங் 
குருவருளாலே கண்டு குறிப்புடனறிய வேணுங் 
குருவருள் தானே தெய்வங் குருவருள் தானே முத்தி 
குருவிரு பாதங் கண்டு கொண்டனென் சென்னிமீதே . 


முகிந்தது முத்தும் . 


. 


குறிப்பு : 

இது ஒரு மாந்திரீக நூல் . சல்லியன் என்னும் முனிவர் வட 
மொழியில் செய்த நூலைத் தமிழில் கூறுவது . தமிழில் இயற்றியவர் 
பெயர் அறியக்கூட வில்லை . வசியம் முதலிய எட்டுவகைக் கன்மங் 
களையும் பற்றிக் கூறுகின்றது . ஏடுகள் நன்றாக . இருக்கின்றன . 
ஏடுகள் சுசம் பக்கத்திலிருந்து தொடங்குகின்றன . அருல் முடிவதால் 
மொத்த ஏடுகள் 23 ஆகும் . இது அச்சிட்டிருப்பதாகத் தெரியவில்லை. 
85 , 86 - ம் ஏடுகளில் சக்கரங்களும் மந்திரங்களும் உள்ளன . 


तो 


6 - வது தொகுப்பு 


373 


வரிசை எண் : 1476 


சுவடி எண் : 721 ( b ) 


ஒட்டியம் 


ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
உள்ளது . பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

அளவு : 
34.5X2.8 செ.மீ. எழுத்து : தமிழ் , கி . எண்ணிக்கை : 
150 . ஆசிரியர் : ஒட்டிய முனிவர் . 

முழுமை : 
முற்றும் உள்ளது . 


தொடக்கம் : 
சீரணி கொன்றை சூடுஞ் 

செஞ்சடை யுடையான் பங்கில் 
நாரணி கெவுரி முக்கண 

ணாயகி புவனம் பெத்த 
காரணி யுமையாள் சோதிக் 

கருமங்கள் தானாய் நிற்கும் 
பூரணி பெத்த ஆனை 

முகவனைப் பொத்தி செய்வாம் 


மூ - வு : 
இல்லமும் பிரமு மாகி 

யெங்குமாய் நின்ற தேவி 
சொல்லிய கரும மாறுஞ் 

சூஷ்த்திர மாட்டுத் தேவி 
யெல்லம்மை யான தேவி 

யிகத்திற் கைகண்ட வித்தை 
புல்லிய கட்டை . யொன்றிற் 
புதுவுருச் செய்ய வேண்டும் . 

ஒட்டிய முத்தும் 
குறிப்பு : 

இது ஒரு மாந்திரீக நூல் . வசியம் முதலிய கன்மங்களைப் பற்றிக் 
கூறுவது . பூசாவிதி கடைசியில் கூறப்பட்டுள்ளது . ஏடுகள் நன்றாக 
இருக்கின்றன . இது அச்சிட்டிருப்பதாகத் தெரியவில்லை . 


374 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் ; 1477 


சுவடி எண் : 783 


சாதகசிந்தாமணி 


உள்ளது . 


டுகள் : 50 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
பக்கத்திற்கு : 7- 10 வரிகள் . 

அளவு : 
41X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
2200 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை .. 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

சூரியனுக்கும் லெக்கனாதிபதிக்கும் உறவாகில் தீர்க் 
காயுசு . 

சமமாகில் மத்திபவயசு சுயசு . 
யாகில் அர்ப்பாயிசு நயக . 


வயசு -ா . 


L ! கை 


நூல் 
பூமருவும் பரதத்தை தவறாக 

முனிராசர் புகழ்ந்து கூற 
மாமருவு மேருகிரி யேடாக 

வெளுத்தா ணிவண் கொடகத் 
தேமருவும் பொருளுணர்ந்து விரைந்தெளுது 

காரணத்தன் செவ்வேள் முன்னோன் 
காமருவுமோர் கொம்பனிரு சேவியனமும் 

மதநால்வாயைங் கரத்தோன் காப்பு , 


முடிவு : 

போருலவு மதகரியை வடகிரியைப் பழித்தே பூரித்தே 
ளகி விம்மிப்புடைத்தெழு பூண்முலையே ள அசு . லெக்கன 
பாவபலன் முற்றும் . விருத்தம் நயஎயசு . யினிபேசுகிறது . 
துவாதேச பாவகப்பலன் . 


குறிப்பு : 

இது சோதிட நூல்களுள் ஒன்று . இன்னின்ன லக்கினத்துக்கு 
இன்னின்ன பலன் என்பதைக் கூறுகின்றது . 


6 - வது தொகுப்பு 


375 


வரிசை எண் : 1478 


சுவடி எண் : 763 


சாமுத்ரிகா லட்சணம் 


ஏடுகள் : 35 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
30x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 . 
ஆசிரியர் : . : 

சாமுத்திரியன் . முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 

கீழாளுவன் . தலையானது வட்டமாய்ப் பெருத்திருந் 
தால் செல்வமுண்டு . வட்டமாய்ச் சிறுத்திருந்தால் அழகுஞ் 
செல்வமுண்டு. நீண்டிருந்தால் வறுமை . தலைமயிர் நுணி 
பிளந்திருந்தால் வெகு செல்வமுண்டு . 


முடிவு : 


கால் விரல் நகங்கள் வட்டமாய்ச் 

சிவந்திருந்தால் 
அழகும் ஆயித்துமுண்டு . மிருதுவாயிருந்தால் போகம் 
யென்னேரமும் உண்டு வெளுத்திருந்தால் யிச்சைப் 
படுவள் . உரத்திருந்தால் நாணமில்லை . நீண்டிருந்தால் 
யெவர்பேரில் ... 


குறிப்பு : 

இந்நூல் ஆடவர் . பெண்டிர்களின் அவயலட்சணமும் , அதனால் 
ஏற்படும் பலாபலனும் கூறுவது . இது அகத்திய முனிவர்க்கு முருகக் 
கடவுள் உபதேசித்தது . முதல் ஏடு காணவில்லை . 


வரிசை எண் : 1479 


சுவடி எண் : 764 


சாமுத்திரிகா லட்சணம் 


ஏடுகள் : 22 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 

பக்கத்திற்கு : 6 வரிகள் . அளவு : 12X2 } 
செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 450 . 


உள்ளது . 


376 


தமிழ்ச் சுவடிகளின் 


சாமுத்திரியன் . 


முழுமை : 


முழுவதும் 


ஆசிரியர் : 
இல்லை . 


குறிப்பு : 

இந்நூல் நெ . 763 சுவடியைப்போன்றது . 


வரிசை எண் : 1480 


சுவடி எண் : 798 


சாமுத்திரிகா லட்சணம் 


உள்ளது . 


ஏடுகள் : 54 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
27x3 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை, : 
1500 . ஆசிரியர் : சாமுத்திரியன் . முழுமை , 
முழுவதும் உள்ளது . 


குறிப்பு : 

து 763 -ம் சுவடி போன்றது . இது சாமுத்திரியன் என்பான் 
தமிழில் செய்தது என்பது இதன் காப்புச் செய்யுளால் அறியலாம் . 


வரிசை எண் : 1481 


சுவடி எண் : 828 


சாமுத்திரிகா லட்சணம் 


ஏடுகள் : 49 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 4 வரிகள் . அளவு : 35X2 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 400 . 

ஆசிரியர் 
சாமுத்ரிகன் . முழுமை : முழுவதும் இல்லை . 
குறிப்பு : 

இது 763 போன்றதாயினும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன , 
முதற்பாட்டில் சரநூல் என்ற சொல் காணப்படுகிறது . 
செய்யுட்கள் உள்ளன . முதல் இரண்டு ஏடுகள் காணப்படவில்லை . 


இதில் 102 


6 - வது தொகுப்பு 


377 


வரிசை எண் : 1482 


சுவடி எண் : 946 


சாமுத்ரிகா லட்சணம் 


ஏடுகள் : 7 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் , 
எலிகடித்தும் உள்ளது . பக்கத்திற்கு : 8 வரிகள் . 
அளவு : 29x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்சை : 
250 . ஆசிரியர் : சாமுத்ரிகர் . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


குறிப்பு : 

இது முன் பிரதி போன்றதாயினும் வேறுபாடுகள் மிகுதியும் 
காணப்படுகின்றன 


வரிசை எண் : 


1483 


சுவடி எண் : 728 


சோசியம் 


ஏடுகள் : 10 . 

ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் 
சிதைந்துள்ளன . பக்கத்திற்கு : 7-8 வரிகள் . 

அளவு : 
31.5x3 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்சை : 
400 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 

வந்திக்குங் கதிர்குங் கங்குல் 
மதிக்குச் சித்திரை செயக்கொடி 
புந்துக்கு விட்டமப் பொன்னுக்குக் 
கேட்டை புகற்குப் பொய்கை 
கெந்திக்குஞ் சனிக்குந் தோணி 
கினமைகள் பிறந்த நாளாம் 
சிந்திக்கும் கரும மெல்லாம் 
தீமையாய் விளையு மாதே . ” 


48 


378 


தமிழ்ச் சுவடிகளின் 


என்றது நாயத் துக்கிளமை பரணி திங்கள்கிழமை 
சித்திரை . செவ்வாய்க்கிளமை கேட்டை . வெள்ளிக்கிழமை 
பூரம் . 

சனிக்கிழமை ரேவதி . இவைகள் கிளமை பிறந்த 
நாள் . இவையத்தில் ஒரு காரியமுஞ் செய்யலாகாதென்பது . 

. 


முடிவு : 

மார்கழி மாச முற்பத்தில் மூனு நடுப்பத்தில் மூனரை 
பிற்பத்தில் நாலு தைமீ முற்பத்தில் நாலு நடுப்பத்தில் 
மூனரை பிற்பத்தில் மூனு மாசிமீ முற்பத்தில் ... 


குறிப்பு : 

1 முதல் 10 ஏடுகள் வரை காணப்படவில்லை . இது பொதுவான 
தொரு சோதிட நூல் . ( M , No. 729 ஜாதகங்கள் ) 


ன 


--- 


வரிசை எண் : 1484 


சுவடி எண் : 785 


சோதிடநூல் - அட்டவர்க்கம் 


உள்ளது . 


ஏடுகள் : 60 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 3-6 வரிகள் . 

அளவ : 
19X2 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
450 . ஆசிரியர் : அறியக்கூட வில்லை . 

முழுமை . 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


செங்கதி ரம்புலி சேய்பு தன் சீவன்செழும் புகரோன் 
பங்கர வஞ்சிக் கியாம் நவக் கோள்களும் பண்புறவே 
மங்கல மைந்தரும் வாழ்வுடன் சீரும் நிறைவயதும் 
பொங்குநற் செல்வமுந் தந்தருள் வாய்புகர் மாமுனியே . 


முடிவு : 

ஈசுர வருடம் வைகாசி மீ அ s சனித்தசாகனுக்கு பரா 
பவ வருடம் வைகாசிமீ எது வரையிற் சென்ற வயது ருகூ 


6 வது தொகுப்பு 


379 


ந்நேர மகர சக்கரத்துக்கு வயது ருஎ . 
நாழிகை. நய மேல் ராகு . மகரதிசை யஅ . 


குறிப்பு : 

இந்நூலில் கிரக நிலை , விந்து பலன் முதலியனவும் கோக்கப்பட் 
டுள்ளன . சோதிட சாத்திரத்தைச் சார்ந்தது . 


வரிசை எண் : 


1485 


சுவடி எண் : 


776 


சோதிடம் 


உள்ளது . 


ஏடுகள் : 56 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 4-5 வரிகள் . 

அளவு : 
12X2 செ.மீ. எழுத்து : தமிழ் . 

கி . எண்ணிக்கை : 
300 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுதுமில்லை. 


தொடக்கம் : 
செந்தமிழ் வல்லோர் முன்னே தெரியவே உரைத்த 

வண்ணம் 
சந்தனக் கயத்தினாலே தானவர் கயறு சேர்த்து 


முடிவு : 
உத்தது லூரும் லூரும் ரெண்டும்வந் துதிக்கு மாகில் 
மெத்தவே மனையும் உண்டு வினையது நீங்கும் கண்டாய் 
சனிபகை தீர்ந்து போச்சு அடுத்தவர் உதவி யுண்டு 
அரசர்கள் சகாயம் உண்டு வெற்றியவ னுக்கு வெல்லும் 


குறிப்பு : 

2 , 11 , 22 , 23 , 24 , 27 , 35 , 36 , 41. 49. 59 , 65 ஆகிய ஏடுகள் 
காணப்படவில்லை . இந்நூல் சோதிட சம்பந்தமான எல்லாச் செய்தி 
களையும் கூறுகின்றது . முழுதுமில்லை . 


380 


தமிழ்ச் கவடிகளின் 


வரிசை எண் : 


1486 


சுவடி எண் : 778 ( a ) 


சோதிடம் 


ஏடுகள் : 16 . ஏட்டின் நிலைமை : சிறிது சிதிலம் . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 

11.5x3 செ . மீ . 
எழுத்து : கிரந்தம் . கி . எண்ணிக்கை : 140 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
அஷ்ட வேதார்க்க மித்யேஷாம் ஐயந்திரிதி புந : புந : 1 
அயமேவ ஸமாக்யாதம் த்ரிய ஆஸ்த்தம் புந : புந : 11 


முடிவு : 

உத்திரட்டாதி பாலபசுக்கொட்டான் வெளம்பு ரேவதி 
பொன்னனை வலத்தால் இலுப்பை ஆக நட்சத்திரம் 27 . 

ஆக கக . 


நாரடகவட்சி . 


குறிப்பு : 

இது நட்சத்திரங்களின் பலன் முதலியவற்றைக் கூறுவது . 
தெளிவாக இல்லை . பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 1487 


சுவடி எண் : 


778 ( b ) 


வாஸ்து லட்சணம் 


உள்ளது . 


ஏடுகள் : 14 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் 

அளவு : 
11.5X3 செ.மீ. எழுத்து : கிரந்தம் . கி . எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


381 


6 - வது தொகுப்பு 


தொடக்கம் : 

யாகாதி மண்டப லட்சணம் 
நவஹஸ்தம் ருத்ர ஹஸ்தம்ச பானு ஹஸ்தம் 
ததைவச சூயது பஞ்ச ஹஸ்தம் சம்மத பங்காரயேத்புத 


முவு : 
பிரதமம் பூபலம் சைவ முபா நம் சிவரூபகம் 
ஜகதிம் விஷ்ணு ரூபர்ச கம் உதகம் 
பிரம்ம ரூபகம் பாசினாம் 


காலம் : ( Colophon ) 

யுவ- பங்குனி- மீ 2s சனிக்கிழமை சூரியன் உதித்து 
நாழிகை ய விருஷப லக்கினம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 
குழந்தைக்கி ஜனித்தது . 


குறிப்பு : 

இது இந்நூலின் ( 778 - ன் ) d போன்றது . இது தெளிவாக இல்லை . 
பிழைகள் அதிகம் . 

M » * KK 


வரிசை எண் : 1488 

சுவடி எண் : 778 ( c ) 
பைரவ தியானங்கள் 


ஏடுகள் : 3. ஏட்டின் நிலைமை : சிதிலம் . 

பக்கத் 
திற்கு : 7 வரிகள் . அளவு : 11.5 X 3 செ.மீ. 

எழுத்து : 
கிரந்தம் . 

கி . எண்ணிக்கை : 40. ஆசிரியர் ; அறியக் 
கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 
இர்த்தவாமம் கௌபீனதண்ட கரதட்சிண ஹல்தபீடே 
ரக்தஜ்வால ஜடாதரம் சசிதரம் ரக்தாங்கதேஜோமயம் 
ஹஸ்தை : சூலகபால பாசடமரும் லோகஸ்யரட்சாகரம் 
நித்ராணம் . ஸ்வான வாஹனம் . 


382 


தமிழ்ச் கவடிகளின் 


முடிவு : 
ஓ ஹ்ரீம் ஜனாத்மனே நம : பஞ்சோபசாரன் க்ருத்வா 
அபாத்மானம் கம்லம் . கல்பயாமி லம்ப்ருதி 
குறிப்பு : 

31 - ம் ஏடு இல்லை . 32 - ம் ஏடு முதல் இருக்கிறது . பிழைகள் 
அதிகமாயுள்ளன . எழுத்துக்கள் தெரியவில்லை . 


வரிசை எண் : 1489 


சுவடி எண் : 778d) 


யாகாதி மணடா லட்சணம் 


உள்ளது . 


ஏடுகள் : 31 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
11.5x 3 செ.மீ. 

எழுத்து : கிரந்தம் . கி.எண்ணிக்கை : 
250 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
நவஹஸ்தம் ருத்ர ஹஸ்தம்ச பானுஹ ஸ்தம் 
ததைவசசூயயத்வம் பஞ்சஹஸ்தம்ச மண்டபம் 
காரயே தபுத 


முடிவு : 

ஆயம்மிடுந்து சிலகுரைந்துயிருப்பது . சருவசம்பத்தும் 
கூடிவரும் . ரூபம் குரைந்து சிலவு அதியமானால் சருவ நூலை 
முண்டுயென் றவாறு . 


குறிப்பு : 

இது இந்நூலின் ( 778 - ம் } b போன்றது . அதைவிட அதிகமாயும் , 
தெளிவாயும் உள்ளது . இதில் மற்றும் உள்ள சில்ப லட்சணங்களில் 
சில கூறப்பட்டுள்ளன . 


PX 


6 - வது தொகுப்பு 


383 


வரிசை எண் : 1490 


சுவடி எண் : 778 ( e ) 


சோதிடம் 


உள்ளது . 


ஏடுகள் : 13 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 
11.5x3 செ.மீ. எழுத்து : கிரந்தம் . கி.எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை . 
முழுலதும் இல்லை . 


தொடக்கம் : 


ராசிபலன் ; நட்சத்திர பலன் ; த்வஜம் பூதார்த்தமுண்டு 
சூலம்வைகர முண்டு . சிம்மம் 

ஐயமுண்டு . 

ஸ்வானம் 
புனர் தம் உண்டு . விருக்ஷபம் சௌக்கியமுண்டு . 


முடிவு : 
“ பாம்பாகில் பலயகின்ற ரெண்டுசொல் பரிதிசனி 
செவாயில்- நிரயில்லையென்று சொல்காற்காட்டும் 
புதனாகில் கல்லென்று சொல் . கணமயிலே குருவாகில் 
நீற்கரப்பம் . காச்சிதானே ”" 


குறிப்பு : 

இந்நூலில் ( 778 ) பல நூல்கள் கலந்து காணப்படுகின்றன . 
எழுத்துக்கள் தெளிவாக இல்லை . இந்நூலில் இடையிடையே 12 , 9 , 
27 , 28 , 29 , 38 , 35 , 36. 37 , 38 , 39 , 51 ஆகிய ஏடுகள் இல்லை . 


வரிசை எண் : 1491 


சுவடி எண் : 779 ( a ) 


சோதிடம் 


உள்ளது . 


ஏடுகள் ; 4 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 9 வரிகள் . 

அளவு : 22X3.5 
செ.மீ. எழுத்து : தமிழும் , தெலுங்கும் , கிரந்தமும் . 

: எண்ணிக்கை : 30 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : முழுவதும் இல்லை . 


384 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் , 

குருப்பியோநம . 

ராஜசே குச பார்க்கவா . அர்க்கார்க்க 
செளம்ய வாரேஷு தாமவேளாம் சதுஹு கடிஹி . வாய்ந்த 
மதிபொன்னுக்கு வந்தனுக்கு 


முடிவு : 

ஸ்தீரிகால புருஷகாலம் . ஞாயற்செவ்வா , வியாலன் , 
சனி 6 மணி முதல் ஆறரை மணி வரையில் ஆண் யெனவும் 
ஆறரை முதல் யேளுவரை பெண் யெனவும் , திங்கள் , புதன் , 
வெள்ளி இவ்வாரங்களில் 6 மணி முதல் ஆறரை மணி வரை 
பெண்யெனவும் , யேளுமணி வரை ஆணெனவும் பார்க்க 
வும் . 


குறிப்பு : 

இதில் தெலுங்கு எழுத்தில் எழுதிய நட்சத்திரங்களின் பெயர் 
கள் உள்ளன . 


வரிசை எண் : 1492 


சுவடி எண் : 779ib ) 


நட்சத்திரப் பலன் 
ஏடுகள் : 10 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்தது . பக்கத்திற்கு : வரிகள் . 

அளவு : 
22 > 3.5 செ . மீ . 

எழுத்து : தமிழும் , கிரந்தமும் . 
கி.எண்ணிக்கை : 130 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 
முழுமை : முழுவதும் இல்லை .. 


தொடக்கம் : 


ஆயுசுவித்தை தன்ம யோகம் - சுகம் - வாகனம்- அரிய 
லெக்கினாதிபதியும் - அஷ்ட்டமாதிபதியும் , தேமாதிபதியும் 
கேந்திர - திரிகோணங்களில் யிருந்தால் தீர்க்காயிசு . 


385 


6 - வது தொகுப்பு 


முடிவு : 


புதனும் - அ- நீங்கியயிடத்தில் யெல்லாகிரகங்களு 
யிருக்க -ச - மிடம் சுத்தமும் உத்தமம் . 


குறிப்பு : 

இதன் பின்னர் சோதிடம் , பட்சி சாத்திரம் , வைத்தியம் , நட்சத் 
திரப்பொருத்தம் , கோசார கிரகபலன் , கிரகநோக்கு ஆகியவை 
எழுதிய 11 ஏடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1493 


சுவடி எண் : 789 


சோதிடம் 


ஏடுகள் : 17 . ஏட்டின் நிலைமை : 

ஓரங்களில் 
எலிகடித்துள்ளது . பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 
24.5X3.5 செ.மீ. 

எழுத்து ; தமிழ் . கி.எண்ணிக்கை : 
450 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


யேருகொ லெட்டாய் பாவரிருக்க யிரவி பார்க்கில் 
கூறுமோ ராண்டிற் சாவாம் கொழுங்கன்னி 

பாகையொன்றில் 
வீறுவெண் மதியும் நிற்கில் வெய்யவன் பாறிகி லாண்டில் 
பேறுளமதளை சாவாம் பிறைனுதற் தடங்கண் மாதே , 


முடிவு : 
வேயிலாய் கடற்மகனும் வேந்தனு 

மோற்றா சிகனில் மேவினாலும் 
சேயிலாய் கோள்சே யுடனே 

சனிவந்து உற்றிடுனும் செப்புமின் 
பயிலாக் கோள்மூன்றினில் பதினாலில் 

பதிதனிற் பாவரேனும் 


19 


386 


தமிழ்ச் சுவடிகளின் 


கயிலாய் புரிதுடங்கி தென்னிலங்கா 

புரியளவும் கலகம் தானே . 


குறிப்பு : 

இது சோதிட வகைகளைக் கூறுவது . இதனை இயற்றிய ஆசிரியர் 
இன்னாரெனத் தெரியவில்லை . பிழைகள் அதிகமிருப்பினும் நல்ல 
நூலாகத் தெரிகின்றது . 


வரிரை எண் ; 


1494 


சுவடி எண் : 809 


சோதிடம் 


உள்ளது . 


ஏடுகள் : 

19 . ஏட்டின் நிலைமை : மிகச் சிதிலமாக 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 
23 > 3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
300 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
சீறுபெறும் உமையாள் பாதத்தின் வணங்கி 

சிந்தையில் அன்புடன் பணிந்து 
காறுபெறு கணபதிப் பாதந்தினம் பணிந்து 

கலைமகள் பாதந்தினம் பணிந்து 
யேறுபெறு கெணித வாக்கியங்களும் 

யியல்புடன் கடிகை கல்விகலை 
பாற்பெறு உமையாள் உரைத்திடுங் காலை 

பணிந்துமே வதிஷ்ட்டர் கேட்பார் " . 


முடிவு : 


னிற்க 


உண்மையென்ற ரெண்டாறுக் குடயோன்ங் கூடி 

உந்தியாந் விரைத்தி லேறி 
நன்மையென்ற விறிச்சிகத்தி லேறி னிற்க 

நலமாகச் சொல்லுமய்யா வதிஷ்டி ......... 


6 - வது தொகுப்பு 


387 


போகறமென்ற சாதகந்தான் செனித்த 

போதே கேவலமா யன்னிய தாய் 
வயற்றிறப்பா லுவற்ம்மமென்ற சோசிகனை பலனை 
நாளும் வய்யகத்தி லறுக்கை செய்தேன் வகையா 

யிப்போ " 
குறிப்பு : 

இந்நூல் சோதிடத் தன்மைகளைக் கூறுகிறது . இப்பிரதி முழுவ 
தும் இல்லை . பிழைகள் அதிகம் . மிகவும் சிதிலம் , 4 ! செய்யுட்களே 
உள்ளன . 


-சக 


KK 


வரிசை எண் . 


1495 


சுவடி எண் : 818 


சோதிடம் 


ஏடுகள் : 28 . ஏட்டின் நிலைமை : ஓரங்களில் பூச்சி 
யரித்துள்ளது . சிதிலம் . பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 
அளவு : 40X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
1000 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


" எந்நகுரை சொல்லாய் யினிஉலகில் மாமலையில் 
பன்னறிய பொன்னம் பலவநா - நீ நகையே 
நீயிருக்க நின்னைவிட்டு நீங்கா சிவகாமி 
தாயிறுக்க நாயேற்கு தான் " 


வீயாள சுவாமி - சுக்குரன் -- புதன் - சந்திரன்- சூரியன் 


மூடிவு 

லாபத்திலேயிருந்து வாகன விபதானத்தைப் பாற்க்க 
யெந்தனாளும் பாக்கியனாவன் . 


388 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

இதன் பின்னர் இராமாயணக் கீர்த்தனைகள் எழுதிய ஒரு ஏடும் 
வைத்திய ஏடு ஒன்றும் , சோதிட ஏடு ஒன்றும் காணப்படுகின்றன . 
இந்நூல் சோதிட விஷயமானது . பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 1496 


சுவடி எண் : 820 


சோதிடம் 


ஏடுகள் : 

22 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித் 
துள்ளது . 

பக்கத்திற்கு : 5--7 வரிகள் . அளவு : 
28 x 3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
300 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை .. 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

காப்பு 
கஜா நனம் - பூதகனாதி சேபிதம் - கபித்தசம்பு - பலசாற 
பட்சிதம் - உமாசிதம் - சோமவினாஷகாரணம் - நமாமி 
விக்கினேஷபறற் பாதபங்கிஷம் . வெங்கடாசலபதி 
கிறுபை செய்யவும் . சரஷ்பதி துணையாகவும் " . 


நூல் 


“ பொருந்திய திரிகோ ணத்தில் 

பொல்லாத பாவற் நிற்க 
வருந்திய நாலு ஆரு 

மதிரவி நின்றா றாகில் 


முடிவு : 
யிப்படி ஆச்சி யுச்சம மேசங்கள் முதலாய்ப் பாற்த்து 
அப்பனே மனைக்கித் தானும் அன்புடன் பலனைச் சொல்லே " . 


389 


6 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

இதுவும் சோதிட விஷயமானது . மேல் ஏட்டில் “ சோதிடம் 
முக்கியமானது என்றுளது . 

இதில் 101 விருத்தங்கள் உள்ளன . 
எளிமையாகவும் பொருள் செறிந்ததாகவும் காணப்படுகின்றது . 


*** 


வரிசை எண் : 1497 


சுவடி எண் : 832 


சோதிடம் 


உள்ளது . 


ஏடுகள் : 11 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலையில் 
பக்கத்திற்கு : 5- 8 வரிகள் . 

அளவு : 
29X3.5 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
400 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 

0 : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
மேஷத்தில் வந்து நின்று வினவியே கருமங் கேள்க்கில் 
பாசமாஞ் சிவலை சேரும் பால்பழம் முண்ண தாகும் 
தேசம்போய்த் தேட வல்லன் சேயிளை மணமும் நன்று 
காசுபொன் பூமி கொள்ளும் துலைவரு வின்ப மாவர் 
வாசமின் குழலி னாளே வந்திடு மேஷந் தானே . 


முடிவு : 
மற்றது குறிப்புத் தானும் மன்னனே கேளா யின்ன 
முற்றது மனித ராலு மொன்றிய தெய்வத் தாலு 
மற்றதோர் பகையு முண்டு ஆனதோர் நிலைமைதானு 
மற்றது பொருளுந் தானு மியல்புடன் கூட வேணும் . 


தெய்வம் ஒண்டிக் கறுப்பன் பெண் தெய்வத்தை 
பிரார்த்தினை பண்ணிறது கள்ளுக் கறி சோறு கொடுக்கிற 
துண்டே.. சிவப்புப் போகவில்லைக் காணும் சாதிப் 

பறையன் 
குருவே துணை . 


390 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

சோதிட நூலைச் சார்ந்த இந்நூல் அறுசீர் விருத்தங்களாலயது . 
பன்னிரண்டு இராசிகட்கும் நிமித்தம் கூறப்பட்டுள்ளது . 


வரிசை எண் : 1498 


சுவடி எண் : 846 


சோதிடம் 


ஏடுகள் : 24 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் பூச்சி 
அரித்துள்ளன. பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 
22X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
300 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை 


குறிப்பு : 
இது சோதிடமாயிருப்பினும் பஞ்சாங்கம் போன்று இருக்கின்றது . 


வரிசை எண் : 


1499 


சுவடி எண் : 855 


சோதிடம் 


ஏடுகள் : 9 + 14 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
அரித்துளது . பக்கத்திற்கு : 4- 5 வரிகள் . 

அளவு : 
20x2 செ.மீ. 

எழுத்து : தமிழ் கி . எண்ணிக்கை : 
450 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
தருகதிற்கு வில்மீனந் தான்டபரி யாட்டி 
பெருபுகள் மே சம்பெரு முச்சந் - தரும் அரிவை 
மிதுனங் குடஞ்சுரவு விடை நண்டு தேள் பகையாம் 
மதுவுந்து கொல் நீச மாம் " , 


391 


6 - வது தொகுப்பு 


முடிவு : 


எழுங்கூட்டி முதற்றுகையை அதனிக் கீந்தால் 

சிறந்தபலம் சென்ற நாளிகை யென்படின்னேல்ப் 
புகழ்ந்திரவி படுங்கடிகை இவைதா னென்றுப் 
புனங்குளலாள்ப் பகர்கடிகை பொருந்தக் 

கூறே ! -யந 
குறிப்பு : 
இது சோதிட நூல்களுள் ஒன்றாகும் . பதின்மூன்று செய்யுட்கள் 

முதல் பத்து செய்யுட்கள் இரண்டுமுறை எழுதப்பட்டு 
பின்னர் 14 சில்லரை ஏடுகள் காணப்படுகின்றன . 


உள்ளன . 
உள்ளன . 


வரிசை எண் : 


1500 


சுவடி எண் : 860 


சோதிடம் 


ஏடுகள் 

52 . ஏட்டின் நிலைமை : முழுதும் பூச்சி 
அரித்தது . பக்கத்திற்கு : 5 வரிகள் . 

அளவு : 
12X2 செ.மீ. 

எழுத்து : தமிழ் , கி . எண்ணிக்கை : 
300 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


“ காலினில்க் கயர தாகி கணவனை யிழப்ப தாமே 
யெலவே யிடைய தாகில் யிச்சன மலடி யாவாள் 
ஆகவே யுந்தி யாகி அச்சணம் மக்கள் பேறாம் 
சேர்விழி களுத்தே யாகில் சீர்பெறுங் கொளுணன் 

சாய்வான் 
மூலமா முடிய தாகில் முட்டென வாழ்வு தானே . 


முடிவு : 
யுக்கிர னுடைய னாகும் யூருடை . செல்வ னாகும் 
சிக்கென சிவிகை யேறி சிறந்துவாழ்ந் திருப்பா ரென்றே " 


392 


தமிழ்ச் சுவடிகளின் 


நாச்சி 


காலம் :: 
சுபானு- u அதே 
அ தேதி நாயத்துக்கிழமை 

யத்தினம் 
வேட்டையார்பாளையம் சின்னக்கொத்துக்கார 
முத்துக் கவுண்டர் மகன் நல்லப்பக் கவுண்டர் - க 
பழனியப்பன் 

ஆக பேரும் சுபானு - ஹ ஆடி - மீ 
தேதி . 


குறிப்பு : 
இது சோதிட நூலைச் சார்ந்ததாகும் . 

இந்தப் பிரதியில் 
தொடக்கத்தில் கூறப்பட்டுள்ள பாடல் இறுதி ஏட்டிலும் மீண்டும் 
ஒரு முறை கூறப்பட்டுள்ளது . 


GYP 


வரிசை எண் : 1501 


சுவடி எண் : 939 ( a ) 


சோதிடம் 
ஏடுகள் : 140 . ஏட்டின் நிலைமை : சிறிது ஓரங் 
கள் முறிந்துள்ளன . பூச்சியரித்துள்ளன . பக்கத்திற்கு : 
8-9 வரிகள் . அளவு : 17-3 செ . மீ . 

எழுத்து : 
தமிழ் . கி.எண்ணிக்கை : 1500 . ஆசிரியர் : அறியக் 
கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது .. 
தொடக்கம் : 
“ செய்வினை திருந்தச் செய்யும் சேயிளை யாரைப் பேணும் 
மையுறு மணியும் பொன்னும் மகிட்சியா லணிய வல்லன் 
பொய்யுரை யொன்றுஞ் சொல்லான் புகழ்பட வாழ 

வல்லன் 
அய்யமிட் டுண்ண வல்லன் அசுபதி நாளி னானே . 


முடிவு : 

யிதுக்கு பிராமண போசனம் செய்யவும் . மயேசுவர 
பூசை செய்யவும் . சிவன் கோவிலுக்கும் மிஷ்ட கோவிலுக் 
கும் நெய் விளக்கிடவும் . 

ரேபதி முற்றும் . 
சிவமயம் அரகரா 


6 - வது தொகுப்பு 


393 


காலம் : ( Colophon ) 

சித்திராத்திளு கார்த்திகை மாசம் உயச - ம் தெய்தி 
மேஷலக்கமும் உத்திரட்டாதி நட்சேத்திரமும் திசமியும் 
சுக்கிரவாரமும் பெற்ற சுபதிநத்தில் சித்திரபுத்திரனுக்குச் 
சுவடி எழுதி முகிந்தது மரண கண்டிகை முற்றும் . 

வாலை சுப்பிரமணி சுவாமி துணை , 


குறிப்பு : 

இது சோதிட நூல்களுள் ஒன்று . நட்சத்திரமாலை போன்றது . 
இந்நூலில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சிறப்பும் அந்நட்சத்திரத் 
தில் பிறந்தவர்கள் அடையும் பலன்களும் கூறப்பட்டுள்ளன . 
இடையில் காலச்சக்கரம் என்றும் இறுதியில் மரண கண்டிகை 
என்றும் குறிப்பிடப்பெற்றுளது . இந்நூலின் இறுதியில் பல்வேறு 
மந்திரங்கள் எழுதிய ஏடுகள் 10 இணைக்கப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1502 


சுவடி எண் : 939 ( b ) 


தேவாரம் 


ஏடுகள் : 2 . ஏட்டின் நிலைமை : சிறிது ஓரங்கள் 
முறிந்துள்ளன . பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 
17X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
50 . ஆசிரியர் : சுந்தரர் . முழுமை : முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 
“ பித்தாபிறை சூடிபெரு மானேயரு ளாளா 
வெத்தான்மற வாதே நினைக் கின்றேன் மனத் துன்னை 
வைத்தாய் பெண்ணைத் தென்பால் வெண்ணை நல்லூர 

ருட்டுறையு 
ளத்தாயுனக் காளாயினி யல்லேனென லாமே . 


50 


394 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 
" முடியெனினிப் பிறவேன் பெறின் மூவேன் பெற்ற மூர்த்தி 
கொடியென்பல பொய்யேயுரைப் பேனைக் குறிக் 

கொண்மின் 
செடியார் பெண்ணைத் தென்பால் வெண்ணை நல்லூரருட் 

டுரையு 
னடிகேளுனக் காளாயினி யல்லேனென லாமே . " 


-ச 


குறிப்பு : 

இது பன்னிரு திருமுறையைச் சாரும் . 7 - ஆம் திருமுறையில் 
உள்ள இப்பதிகத்தில் நான்கு பாடல்களே உள்ளன . பிழைகள் 
அதிகம் . இதன் பின்னர் புராணம் , சிவார்ச்சனை முதலான 4 ஏடுகள் 
உள்ளன . 


வரிசை எண் : 1503 


சுவடி எண் : 794 ( a ) 


சோதிடம் ( அட்ட வர்க்கம் ) 


ஏடுகள் : 31 . 

எட்டின் நிலைமை : ஓரங்களில் எலி 
கடித்துள்ளது . பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . அளவு : 
30x3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
900 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
அட்டகவற்க்க மென்பது தானே ஆதித்தன் சந்திரன் 

செவ்வா 
யிட்டமாம் புந்திபொன் புகர் சனியனி லக்கினத்துடனே 

யெட்டு வகையால் 
வட்டமாம் புவிமேலட்ட கவர்க்கம் வகுத்தன வகைதனைக் 


கூறிர 


றிட்டமாமி ராசிபனி ரெண்டிற் கோட்கள் 

சேரிடமுறையில் வைத்தே . 


6 வது தொகுப்பு 


395 


முடிவு : 
“ வலியமீ னுதிப்ப மூன்றில் மாத்தண்டன் மதியும் நிற்கில் 
நலியு நோய் வருத்தத் தாலே நாலானாள் மறண மெய்து 
மெலிவுரு மதிகோ ணத்தும் வெய்யோ நாலெட் 

டினிற்கில்ப் 
பலிகொள் நோயதனால் நாலாம் பாகலை 

யிறக்குலரிட்டமாமே . ” 
இராமசெயம் 


கஎ 


வெள்ளியங்கிரி வாசகாகிருபாகிடாட்ச முண்டாக 
தாகவும் சிவகுருப்யோ நம . 

எழுதினது குப்பண்ணன் . சிவமயம் 
ராமஜெயம் குருபுத்திர துணை . 


குறிப்பு : 

இதை எழுதியவர் குப்பண்ணபிள்ளை என்பது இந்நூலின் இறுதி 
ஏட்டால் தெரிகின்றது சோதிடத்தினைச் சிறப்பாகக் கூறும் நூல் . 


வரிசை எண் : 1504 


சுவடி எண் : 794 ( b ) 


சாதகலட்சணம் 


துளைகள் 


ஏடுகள் : 21 . ஏட்டின் நிலைமை : ஓரங்களில் எலி 
கடித்துள்ளது . 

நடுவில் பெரிய 

உள்ளன . 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . 

அளவு : 30x3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 . 

500. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


சாதகலக்கினத்துக்கு மூன்றாமிடத்துக் குடையவனும் 
செலமராசிக் குடையவனும் ஒருராசியிலேகூடி 
அவனைறாகுவாவது கேதுவாவது அந்தவீட்டிலே 
குடியிருக்க இல்லாதிருந்தால் அந்தவீட்டைப்பாற்க . 


396 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 

பாபக்கிரகமானால் பாப்பலன் சொல்லுவது ஆதித் 
தியாதி நவக்கிரகங்களும் உ.பக்கிரகங்களையும் அறிந்துபலன் 
பார்த்துச் சொல்லுவது . சாதகம் முற்றும் . வெள்ளியங்கிரி 
வாசகர் கிறுபாகிடாட்சமுண்டடாகவும் . சிவகுருப்யோ நம . 


காலம் : ( Colophon ) 

மஞ்சுவளியிலிருக்குங் குமாருசாமி பிள்ளை மகன் 
குப்பண்ண பிள்ளை எழுதினது . 


குறிப்பு : 

இதன் இறுதியில் 5 ஏடுகளில் நவக்கிரக மையம் என்ற நூல் 
எழுதப்பட்டுள்ளது . இதுவும் சோ திடத்தைச் சேர்ந்தது . 

இதனை 
செய்தவர் இன்னாரெனத் தெரியவில்லை. இந்தப் பிரதி முழுவதும் 
உள்ளது . 


வரிசை எண் ; 1505 


சுவடி எண் : 723 


ஞானமதியுள்ளான் 


ஏடுகள் : 42 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்தும் 
சிதிலமாகவும் உள்ளது . பக்கத்திற்கு : 7- 9 வரிகள் . 
அளவு : 29 > 3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 

ஆசிரியர் : முத்தானந்த சுவாமிகள் . முழுமை : 
முழுவதும் இல்லை . 


1300 . 


தொடக்கம் : 


கலிப்பா 


ந்துநாத முத்து ஆனந்தி பதத்தைப் போற்றி 
பரிமுந்து பத்தர் சித்தர் பரிவுள்ளோர் தன்னை வாழ்ட்தி 
யுரிமுந்து உழக்கு ரெண்டும் ஒன்றென்ற பொருளி னாலே 
கரிவந்து மதியுள் ளாடக் கணபதி காப்புத் தானே " - க 


397 


6 - வது தொகுப்பு 


முடிவு : 
வாழ்வாய் குருபதத்தின் வள்ளியருள் பெற்று நன் ...... 

.....சிவன் போலே வஞ்சி மார்த்தாண்டர் மைந்தர் 
வாழ்வாய் பரியாறும் வை ... 
யாய் காண நீடுழி . ...... மதி தன்னு ........ ரும ... 


தரு : 


அன்னையாய் ... 


ஞான 


குறிப்பு : 

முதல் 4 ஏடுகளின் தலைப்பு சிதைந்தும் 42 - ஆம் ஏடு மிகப் 
பழுதாயுமிருக்கின்றன . இந்நூல் ஞான விஷயமான நூல் . 
மார்க்கத்தினை உரையாடல் மூலமாகப் போதிக்கின்றது . அஞ் 
ஞானத்தில் உழன்றுகொண்டிருந்த அரசன் ஒருநாள் நித்திரையில் 
ஞானசத்தியானது தனக்குப் பிரத்தியட்சமானதாகக் கனவுகண்டு , 
பலரிடத்தும் அதனைச் சொல்லிச் சொல்லித் திரிந்து , பின்னர் அந்தச் 
சக்தியின் அருளைப்பெற்று ஞானம் அடைந்து , நற்கதியடைந்ததாக 
ஒரு செய்தி உள்ளது . இந்நூலில் வெண்பா , ஆசிரிய விருத்தம் 
கொச்சகக்கலிப்பா , சிந்து முதலிய பலவகைப்பாக்கள் விரவி வரப் 
பெற்றுள்ளன . இந்நூல் இந்தப்பிரதியில் முழுவதும் இல்லை . 
சிதைந்தும் காணப்படுகின்றது . ( M. No. 724 கௌரி பஞ்சாங்கம் 
ஆதலால் காட்லாக் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளவில்லை. ) 


வரிசை எண் . : 1506 


சுவடி எண் . : 738 


தும்மல் பலன் 


ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
உள்ளன . பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 
12X2 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 


அசுபதி 


திருவாதிரை 
புணர்பூசம் 


பரணி 


398 


தமிழ்ச் கவடி களின் 


கார்த்திகை 
ரோகனி 
மிருகசீரிஷம் 


முடிவு : 

மேற்கே லாபம் 
வடமேற்கே அதிகலாபம் 
வடக்கே லாபமில்லை 
வடகிழக்கே லாபம் 


குறிப்பு : 

இது தும்மலின் பலன் உரைப்பது . இது சோதிட நூல்களில் 
ஒன்றாகும் . இதன் இடையில் சில ஏடுகள் மிகச் சிதிலமாயுள் 


ளன . 


வரிசை எண் . 1507 


சுவடி எண் : 


942 


நட்சத்திரப் பலன் 
ஏடுகள் : 112 . 

ஏட்டின் நிலை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 23X2.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1200 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


அட்ட கரும படலம் . ஆதிவாரம் திதி நட்சத்திரம் ராசிபலாபலன் 
நாயற் அசுபதி சஷ்டி மிதுனமு மோகனமாகும் 

பறணி யேகாதசியும் கடகம் தம்பனமாகும் 
கார்த்திகை யுது திகையும் சிங்கமும் வேஷணமாகும் . 


முடிவு : 
தாழ்வதுதான் வராது சகலமுமே சித்தி 

தண்மையென்றே தேவியுமே அக்கினி யாகும் 


6 - வது தொகுப்பு 


399 


வாழ்வதுதான் போகாது பட்சிவித்தை யப்பா 
பஞ்சபட்சி அறுநூறும் பலிக்கு முற்றே , 

கருமான சுறக்க படல முற்றிற்று . 
குறிப்பு : 

இது சோதிட வகையைச் சாரும் . நட்சத்திரங்கள் இருபத்தேழின் 
பலன்களை விளக்கமாகக் கூறுவது . 


வரிசை எண் : 1508 


சுவடி எண் : 808 ( a ) 


நட்சத்திரப் பொருத்தம் 


ஏடுகள் : 14 . ஏட்டின் நிலைமை : 

சிறிது பூச்சி 
அரித்தது . பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

அளவு : 
20.5X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
900 . ஆசிரியர் : அறியக்கூட வில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


ச 


தொடக்கம் : 

சுசெ சேர்வர் அசுபதியின்னாளுக்குத் தெய்வம் . ஆதித்தன் 
பூதம் பிறிதுவு கோத்திரம் . அகஸ்தியன் சாதி பிறாணன் . 
யோனி ஆண்குதிரை . பட்சி றாசாளி. விருட்சகம் எட்டி 
மரம் தெய்வகிணம் . ராசி மேசம் . வாரஞ்செவ்வாய் . 


முடிவு : 
மகாதிசையில் புதன் யாஎ . 

கேது எ . சுக்கிரன் உய . 
சூரியன் சு . சந்திரன் ய . 

செவ்வாய் எ . ராகு கஅ . 
வியாழம் கசு . 

சனியகூ . 

ஆக கூடுதல் - உய . 
நட்சேத்திரப் பொருத்தம் முற்றும் . 


குறிப்பு : 

இது சோதிட நூல்களில் ஒன்று . உரைநடையில் உள்ளது . 
இத்துடன் தறக்காலறியும்படி , நித்திய பலன் வருமாறு , 

ராசிப் 
பொருத்தம் , பட்சிப் பொருத்தம் , ஊருக்கும் பேருக்கும் பொருத்தம் , 
வேதக்கயற்றுப் பொருத்தம் , வேதக்கயற்றுப் பகைப்பொருத்தம் , 


400 


தமிழ்ச் சுவடிகளின் 


விருச்சப்பொருத்தம் , சாதிப்பொருத்தம் , ஊர்ப்பொருத்தம் , கெர்ப் 
பத்தின் குழந்தை அறிய ஆகியவை எழுதிய 31 ஏடுகள் உள்ளன . 


வரிசை எண் : 1509 


சுவடி எண் : 808b ) 


பெண்களுக்கு கெற்பக்கோளின் குணம் 


ஏடுகள் : 5 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

அளவு : 20.5X2.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 100. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


பாரப்பா பெண்மடலாங் கெர்ப்பக் கோளின் 

பக்குவத்தைச் சொல்லுகிறேன் பண்பாய்க் கேளு 
ஆமப்பா ஆண்மலடே ஆகுமல் லாமல் 

அப்பனே பெண்மலடு ஆரு மில்லை 
நேரப்பா தவமிருந்துப் பொருள றிந்தா 

நேரறிவ தில்லையது சூலை யாலே 
வேரப்பா தேவதையாம் ஏழாங் கெற்பம் 

விரி தலைநன் றாய்ப்புகல் வேன் விளம்பக் கேளே ! 


-க 


முடிவு 
போகுமப்பா யோனிக்குள் மருந்து வகைபூச 

பூட்டிரேன் யிடைபாகம் பிரித்துக் கேளும் 
ஆகுமப்பா வகையொன்று பணவிடை. தா னொன்று 

ஆண்பிள்ளைக் கலவண மரைத்துப் பூசி 
ஓகுமப்பா பெண்ணுக்குப் பணவிடை தா னஞ்சு 

நடுபடுகாண் வியாதிமுதல் விரோத மெல்லாம் 
பாருமப்பா மலடில்லை பிள்ளை யுண்டாம் 

பாடினேன் கெற்பத்தின் கோளைத் தானே ! 


யாஉ 


401 


6 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

இது வைத்தியத்தைச் சார்ந்ததாகும் . கெர்ப்பத்தின் குறியறிந்து 
கூறுவது . 

பெண் மலடு இல்லையென்றும் ஆண்களே மலடு என்று 
வற்புறுத்திக்கூறுகின்றது . ஒரு சிறந்த நூலாகும், 

வேண்டிய 
வேண்டியாங்கு பிள்ளைபெற வழிகூறுகின்றது . 


- 


வரிசை எண் : 1510 


சுவடி எண் : 


எண் : 808 ( c ) 


விருமகண்டிகை 


உள்ளது . 


ஏடுகள் : 128 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
பக்கத்திற்கு : 6-9 வரிகள் . 

அளவு : 
20.5X2.5 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி எண்ணிக்கை : 
3000 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
செய்யவன் திருந்த செய்யும் 

சேய்யிளை யாற்கு நல்லன் 
மெய்யுரு மணியும் பொன்னும் 

மிகிஷசயா லணிய வல்லன் 
பொய்யுரை யொன்றும் சொல்லான் 

புகழ்பெற வாழி வல்லன் 
அய்யமிட் டுண்ண வல்லன் 

அசுபதி னாழி னானே 


முடிவு : 

பறணி , ஆயிலியம் , பூறம் , சோதி , விசாகம் , கேட்டை , 
மூலம் , பூராடம் , அவிட்டம் , பூரட்டாதி யிவை ய - ம் வொரு 
நூலாகில் ஆகாதென்பது . 

னாள்ப் பொருத்தம் முற்றும் . 


51 


402 


தமிழ்ச் சுவடிகளின் 


காலம் : ( Colophon ) 

சுபகிறுது - ளு சாலியவாகன் சகாறத்தம சூஎளகாயச 
கலியுக சகா றதம் சசூகாசய 

சசூகாசயக கலியாதி 

கலியாதி சுத்ததினம் . 
உயகக்குடியும் சுயகாசூருயாக சூகாநயக யிதைக் கோபால 
நென்றவசுகியம் . 1 உய 


குறிப்பு : 

இந்நூலின் இறுதியில் யுகங்களின் வருடக்கணக்கு குறிப்பிடப் 
பட்டுள்ளன . இது சிறந்த நூலாகக் கருதப்படுகின்றது . 

6 --- 10 
ஏடுகள் இல்லை . 11 வது ஏடு காலி . 


வரிசை எண் : 1511 


சுவடி எண் : 808.d ) 


பட்சி சாஸ்திரம் 


உள்ளது . 


ஏடுகள் : 10 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
பக்கத்திற்கு : 6 வரிகள் . 

அளவு : 
20.5X2.5 செ.மீ 

எழுத்து : தமிழ் . இ . எண்ணிக்கை : 
80 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 

மயிலுக்கு கோழியும் , காகமும் உறவு . காகத்துக்கு 
மயிலும் கோழியும் வல்லூறும் உறவு . வல்லூறுக்கு காக 
முறவு . கோழிக்கு மயிலும் காகமும் உறவு . 


முடிவு : 

சூரியன் சந்திரன் செவ்வாய் இராக்குரு சனி புதன் 
கேது சுக்கிரன் இவ்வொன்பது பேருக்குக் கிருத்திகைமுதல் 
பூரம் வரையிற் கோழி . ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு 
நக்ஷத்திரமாகும் . மற்றவைகளுக்கு ..... 
பார்த்துக்கொள்ளவும் . 


வவடவே 


403 


6 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

இந்நூல் பட்சிகளைக்கொண்டு சோதிடம் பார்க்கும் முறையைக் 
கூறுகிறது . இன்னின்ன பறவைக்கு இன்னின்னது உறவு , இன்னின் 
னது பகை என்பது முதலானதும் , இன்னின்ன பறவைக்கு இன்னின்ன 
நட்சத்திரங்கள் என்பதும் விளங்கக் கூறுவது . அவரவர்க்குரிய 
பட்சியைக்கொண்டு சோதிடம் கூறுவது . 


வரிசை எண் : 1512 


சுவடி எண் : 722 


நட்சத்திரமாலை 


டுகள் : 55 . ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சி 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

. 

ஆளவு : 
43X3 செ . மீ . எழுத்து : தமிழ் .. 

கி . எண்ணிக்கை : 
2000 . ஆசிரியர் : தெரியவில்லை . 

முழுமை : முற்றும் 


உள்ளது . 


நட்சத்திர மாலை - அசுபதிபலன் 
தொடக்கம் : 
" செய்வன் திருந்த செய்வன் சேயிழை யாற்கு நல்லன் 
மையுற மணியும் பொன்னும் மகிக்ஷியா யணிய வல்லன் 
பொய்யுரை யொன்றுஞ் சொல்லான் புகழ்பெற 

வாழவல்லன் 
அய்யமிட் டுண்ண வல்லன் அசுபதி நாளினானே . " 


முடிவு : 

உடையவர் கோவிலுக்கு நெய்விளக்கு ஏற்றவும் . 
திருப்பரிவட்டம் சாத்தவும் . அன்னபோசனம் பண்ணவும் .. 
பிராமண போசனம் பண்ணவும் .. 

ரேவதி நட்சத்திரம் முற்றும் , 


காலம் : ( Colophon ) 

பிரமா தூ தா வருஷம் சித்திரை மாதம் ச - ந்தேதி பருவ 
மும் , சித்திரை நட்சத்திரமும் கூடிய தினத்தில் நட்சத்திர 
மாலை யெழுதி முடிந்தது 

முற்றும் . ஸ்ரீ தீபனாயகர் துணை . சுபமஸ்து . 


405 


தமிழ்ச் சுவடி களின் 


குறிப்பு : 

இது சோதிட நூல்களுள் ஒன்று . இன்ன நட்சத்திரத்தில் பிறப் 
பவன் இன்ன தன்மையை யுடையவனாயிருப்பன் எனக்கூறுவது . 
மேலும் இன்ன நட்சத்திரம் இன்னின்ன காரியங்கட்கு ஆகும் என்றும் 
இன்ன நட்சத்திரத்தில் நோய் வந்தால் இன்ன பரிகாரம் செய்ய 
வேண்டுமெனவும் கூறுவது மரணச் செய்தியும் கூறுகின்றது . 
51 , 53 ஆகிய மூன்றேடுகளும் வெற்றேடுகளாகவே உள்ளன . 


39 , 


M * KK 


வரிசை எண் : 1513 


சுவடி எண் : 


914 


வக்கிரக சிந்தாமணி 


ஏடுகள் : 130 . ஏட்டின் நிலைமை : நல்லநிலை . 
பக்கத்திற்கு : 5-7 வரிகள் . 

அளவு : 12.5x3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 1200 . ஆசிரியர் , 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது .. 


தொடக்கம் : 
ஆதிமுதல் நவக்கிரக கணத மாக்கி 

யம்புவியில் நலந்தீதை யறிய வேண் டி 
நீதிபல கறையுருட்டித் தொகைய தாக்கி 

நிறைந்த நலந் தனில்களித்து வுறுதி சொல்ல 
பாதிமதி யணிந்தபர னுமையாள் பாலன் 

பன்னிருகை யறுமுகவன் றனக்கு முன்னோன் 
காதல்கொண்ட வல்லபையின் மணாள னாகும் 

கணபதி தன் னிருசரணங் காப்புத் தானே . 


-க 


முடிவு : 

இந்த சரக்குவிற்கும் ராசபயமுண்டும் 
இந்த மனிதனுக்கு சனி தொடுத்திருக்கிறது 
ந்தக் கோட்டையிலே சம்பத்துண்டு 
இந்தக் குளங்கட்டினால் நஷ்டம் வரும் . 

முற்றிற்று . 


-ள உஅ 


6 - வது தொகுப்பு 


405 


காலம் : ( Colophon ) 

மைந்தவாரமும் வருகின்ற மாலுக்கு 
எந்தவாரமு மீடல்லவென்றுதான் 
அந்தவார விரதமனுட்டித்து 
இந்தவாரமெழுதி முடிந்ததே . " 


குறிப்பு : 

இது சோதிட நூல் வகையைச் சார்ந்தது . ஒன்பது கோள்களின் 
இயக்கத்தினைக் கொண்டு கூறும் சோதிடமாகும் . இது கயறு இட்டுப் 
பார்க்கும் சோதிடம் போன்றதாகும் . 


இறுதிச் செய்யுள் ( மைந்தவாரமும் ” என்று தொடங்குவது ) 
911 - ம் எண் வைகுந்த அம்மானைச் சுவடி இறுதியிலும் காணப்படு 
கின்றது . அதில் இப்பாடல் வேறுபாட்டுடன் காணப்படுகின்றது . 


வரிசை எண் : 


1514 


சுவடி எண் : 731 


நன்மைபடுகிற பெண்கள் 


8 . 


ஏடுகள் : ஏட்டின் நிலைமை : 

பூச்சியரித்த 
நிலையில் உள்ளது . பக்கத்திற்கு : 8 வரிகள் . 

அளவு : 
33X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
250 . ஆசிரியர் : அறியக்கூட வில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 


“ சித்திரை மாத மாகில்புருஷனுக்காகாது . வைகாசி 
மாதமாகில் சுகமேயிருப்பாள் . ஆனி மாதமாகில் போகி 
யாயிருப்பாள் . ஆடிமாதமாகில் பலரையிச்சிப்பாள் . 
ஆவணி மாதமாகில் புத்திரருண்டாக யிருப்பாள் . 


முடிவு : 


ஆதிரை பரணி திற்த்திகை அரவமுப் பூரங் கேட்டை 
தீதொரு விசாகஞ் சோதி சித்திரை மகமீ ராறும் 


406 


தமிழ்ச் சுவடிகளின் 


மா தனங் கொன்றார் மாதர் வழியிடைப் பட்டார் மீளார் 
பாயிடைப் படுத்தார் சாவார் பாம்பின்வாய்த் 

தேரை தானே . 
முத்தும் . அல்லா துணை . 
தறிப்பு : 

ருது நூலுக்கு இப்படியொரு பெயர் உண்டு போலும் . இன்ன 
மாதத்தில் இன்ன கிழமையில் இன்ன நட்சத்திரத்தில் ருதுவானால் 
இன்னின்ன பலன் என்று குறிக்கப்பட்டுளது . ருதுவானதைச் சொல்ல 
வந்தவர்கள் கேட்டவர்கள் எந்தெந்த திசை நோக்கினார்களோ அவ் 
வதற்குப் பலன் சொல்லுகின்றது இந்நூல் . 


க 


வரிசை எண் ; 1515 


சுவடி எண் : 730 


பஞ்சபட்சிக்காதல் 


ஏடுகள் : 12 . ஏட்டின் நிலைமை : சிறிது பூச்சி 
யரித்துள்ளது . பக்கத்திற்கு ; 6-7 வரிகள் . 

அளவு : 
28X3 செ . மீ . எழுத்து : தமிழ் . கி . பண்ணிக்கை : 
200 . ஆசிரியர் : அறியக்கூட வில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

அ ஆ வல்லூறு 
இ ஈ ஆந்தை 
உ ஊ காகம் 
எ ஏ கோழி 


பூருவபட்சம் 
பகல் செவ்வாய் 
ஞாயிறுக்கு வளர்பிறை 
க- சாமம் 


ஒ ஓ மயில் 


முடிவு : 
ஒண்ணெரை ஒண்ணேகால் ஒன்றுமுக்கா லரையுடனே 
நிண்ண விரலை நிரைந்தென்னி- நண்னாக 
வட்ட முகம்பாத்து மாளிகைக்குள் ளேயிருந்து 
தொட்டவிரல் நாளிகையாய்ச் சொல் . " 


6 - வது தொகுப்பு 


407 


காலம் : 


விரைய வருடம் பங்குனி t 7 - ந்தேதி செவ்வாய்க் 
கிழமை மிருக சீரிஷத்திலெழுதின பட்சி சாத்திரம் 

முற்றும் . 
குறிப்பு : ( Colophon ) 

வல்லூறு , ஆந்தை , காகம் , கோழி , மயில் ஆகிய ஐந்து பறவை 
கள் பஞ்ச பட்சியெனப் பெயர்பெறும் . ஒவ்வொரு பறவையின் 
ஊண் , உறக்கம் , அரசு , நடை , சாவு ஆகிய செயல்களைக் கொண்டு 
சோதிடம் கணித்துச் சொல்லப்படுவது இந்நூல் ஐந்து . ஆறு 
பத்திகளாக எழுதப்பட்டுள்ளது . பட்சம் , நாள் , இரவு , பகல் , யாமம் 
ஆகிய காலங்களில் பட்சிகளின் செயல்கள் சொல்லப்படும் . மக்களின் 
பெயர்க்குரிய பட்சிகள் என்னென்ன செய்கின்றனவோ , அந்தந்த 
மக்கள் அதற்குத்தக காரியங்களைச் செய்யப்பயன்படுவது இந்நூல் . 


។ 


வரிசை எண் : 1516 


சுவடி எண் : 940 


பஞ்சாட்சி சாத்திரம் 


ஏடுகள் : 66 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 10-11 வரிகள் . 

அளவு : 

5.5X2.5 
செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 400 . 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை ; முழுவதும் 
இல்லை . 


தொடக்கம் : 


ஞான வினாயகர் துணை . 

குரு வாழ்க . 


காப்பு 
கணபதி யென்றிடக் காலனுங் கைதொழுங் 
கணபதி யென்றிடக் கரும் மாதலால்க் 
கணபதி யென்றிடக் கைப்பொருள் சேர்ந்திடுங் 
கணபதி யல்லதோர் கலைய ளில்லையே 


408 


தமிழ்ச் சுவடிகளின் 


பஞ்சபட்சி தன்னைப் பரிவாகப் பூசைசெய்தால் 
கஞ்சமல மாதுதனைக் காணலா - மிஞ்சிவரு 
சத்துருவு மில்லைத் தனவானா மிப்புவியில் 
லெத்திசையு மெய்க்க இருப் பன் 


முடிவு : 
முச்சாவு மொத்திருக்கும் பஞ்சபட்சி சித்திமெத்த 
வெகுகடினம் பஞ்சபட்சிப் பெயர்தாஞ் செய்யாதே 
செய்யலாஞ் சேரா தார்க்கே " . 


காலம் : ( Colophon ) 

திருவேங்கடம் ஏடு . நீடூளி காலம் வாழ்க . கூரஎய ru 
பங்குனிமீ s நாயித்துக்கிழமை சதைய நட்சத்திரமும் 
அமர பட்சமும் அமாவாசையும் எழுதின சுவடி . 


குறிப்பு : 

இந்நூல் ஒரு சோதிட நூலாகும் . பஞ்ச பட்சிகளைக் கொண்டு 
சோதிடம் கூறுவது இது அளவில் மிகச்சிறிய சுவடி ; இதைவிட 
( அளவில் ) சிறியசுவடி எம்மிடமில்லை. 


வரிசை எண் : 


1517 


சுவடி எண் : 


936 


பஞ்சாட்சி சாத்திரம் 


ஏடுகள் : 39 . 

ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . , 
பக்கத்திற்கு : 7- 8 வரிகள் . அளவு : 8X2.5 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 350. ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

சிவமயம் . 
விக்கினேஸ்பர தடாகத்திலிருக்கும் 
வா . சிவ . மகாராஜபிள்ளை பஞ்சபட்சி சாத்திரம் 


409 


6 - வது தொகுப்பு 


காப்பு 
வேகமா னெரி சேரும் வினைகளுந் 
தாக போகம் விடாத தளற்சியுஞ் 
சோக வாரியின் னால்வரு துன்பமும் 
போக யானை முகத்தனைப் போற்றுவாம் . 


நூல் 


அகராஞ் சிருவல்லூ றாந்தை இகாரம் 
உகாரமே காகமாம் உண்மை பகரவே 
எகாரமே கோழி இளைமஞ்ஞை தானும் 
ஒகாரமா மென்றே வுரை . 

அச்சரக்கவி முற்றும் . 
முடிவு : 
காரிரவுங் கதிர்பகலுந் தெற்கே யாகும் 

கதிரிரவு மதிமுழுதும் கன்னிமூலை 
ஆர்பக லன்பதுக்கு மேற்கேயாகு 

மதில் பத்தும் புதன்பகலும் வடமேல் மூலை 
போர்வடக்கே பொன்னருக்கன் யெண்ப தாகும் 

புகர்வெள்ளி ஈசானம் யெழுப தாகும் 
நேர்கிளக்கே சனிபகலே யருக்களின் 

ற 
னிலையறிந்து பார்த்துரைகாண் நெரியுள் ளோரே " 


குறிப்பு : 

இது சோதிட நூலைச்சார்ந்தது . ஐந்து பட்சிகளின் காரிய 
வேளையில் நிகழும் பலன்களைக் கூறுவது செய்யுள் வடிவில் உள்ளது . 
இறுதியில் வெற்றேடுகள் எட்டு காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1518 


சுவடி எண் : 868 


பஞ்சபட்சி பலதிரட்டு 
ஏடுகள் : 142 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
பக்கத்திற்கு : 8-9 வரிகள் . 

அளவு : 


உள்ளது . 


52 


410 


தமிழ்ச் சுவடிகளின் 


26 X4 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
3000 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை. 


தொடக்கம் : 


இந்த புஸ்தகம் பஞ்சபக்ஷி பலதிரட்டு எழுதப்பட்டிருக்கின்றன . 

குருவே துணை . 


நாற்றமற்றப் பூமலரை நற்குரங்குக் கைப்பிடித்து 
போற்றி வளர்த்துதற்கு புத்தி தனக் குண்டானால் 
வேற்றொருவற் காணாத வேதாந்தத் துற்பொருளை 
மாற்றிப் பிடித்து நல் மந்திரத்நைக் கண்டோது 


முடிவு : 
" பஞ்ச V பறவையு மோராரு கடிகையினும் 
எஞ்சவுண்டு துஞ்சிடுமென் றென்னாதே -- வஞ்சியரே 

..றொன்றே நாளொரு கடியினுமுன் 
என்றென்றே சொன்னா ரெமக்கு 


குறிப்பு : 

இந்நூல் கூந்தற் பனையினான சுவடியாகும் . இதிலுள்ள எழுத்துக் 
கள் கண்ணுக்குத் தெரிவதே கடினமாயுளது . மயில் , ஆந்தை , காகம் , 
கோழி . வல்லூறு ஆகிய ஐந்து பறவைகளைக்கொண்டு சோதிடம் 
கூறும் நூலாகுமிது . சிறந்த நூல் . 


இககை 


வரிசை எண் : 1519 


சுவடி எண் : 903 


பஞ்சபட்சி பாடல் 


ஏடுகள் : 18 . ஏட்டின் நிலைமை : நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . அளவு : 

30x2 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 350 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


6 - வது தொகுப்பு 


41 


தொடக்கம் : 
பஞ்ச பட்சிப் பனுவல் பகறவே 
கஞ்ச நாண்மலர்ச் சேவடி கைதொழக் 
குஞ்சரத் திகளான நற்குன் ரையோற் 
தஞ்ச மென்னத் தொழுதுதி சாற்றுவாம் 


முடிவு 

நூதனவரவறிதல் 
வல்லூற் வருகின்றான் மாமரையோ னூறில் வந்தான் 
நில்லூறுங் காகம் நிற்கின்றான்- சொல்லூறுங் 
கோழியியல் மீண்டான் குலாவு மயிலொரு 
நாளிகையில் வருகின்றான் நன்று , 


குறிப்பு : 

விருத்தமும் , வெண்பாகவுமாக உள்ள இப்பஞ்சபட்சி சாத்திரம் 
சோதிட வகையைச் சாரும் . பிழைகள் மலிந்து காணப்படுகின்றன . 


வரிசை எண் : 1520 


சுவடி எண் : 777 


பட்சி சாத்திரம் 


ஏடுகள் : 72 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் எலி 
கடித்தும் , சிதைந்தும் உள்ளது . பக்கத்திற்கு : 5-10 
வரிகள் . அளவு : 14x 3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . 
கி . எண்ணிக்கை : 1000 . 

ஆசிரியர் : 

அகத்தியர் . 
முழுமை : முழுவதும் உள்ளது .. 


தொடக்கம் : 
வேக மாநெரி சேரும் வினைகளும் 
தாக போக விடாத தளர்ச்சியும் 
சோக வாரியில் நால்வரு துன்பமும் 
போக வானை முகத்தனைப் போற்றுவாம் 


412 


தமிழ்ச் சுவடிகளின் 


முடிவு : 
இருந்திடவே காயசித்தி செய்து கொண்டு 

யென்மகனே கர்ப்பமது உண்டுதேரு 
அரிந்திடவே கூடழியா வாள்க்கைதேட 

அப்பனே மனோன் மனியாவாள் கிறுபைசெய்வாள் 
தெரிந்திடவே சித்தரெல்லாம் உன்னிடத்தில்வந்து 

தேள்வையென்ற காரியங்கள் சொல்லிவைப்பார்பாரு 
சொரிந்திடுமே அஷ்ட்டலட்சுமியும் நின்று 
சுருபாதி கரூபநிலைகாணும் பாரே " , 

முற்றும் . 
குறிப்பு : 

பட்சி சாத்திரம் பற்றி கூறப்பட்டுள்ள வேறு 20 ஏடுகள் இறுதி 
யில் கோக்கப்பட்டுள்ளன . இது சோதிட நூல் வகைகளில் ஒன்று 
ஆகும் . 


வரிசை எண் : 1521 


சுவடி எண் : 941 


பட்சி தோடம் 


ஏடுகள் : 33 . ஏட்டின் நிலைமை : 

நல்ல நிலை . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 20 X 3 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 500 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
செவ்வாய் ஞாயிறு வல்லூரு சிறந்த திங்கள் புதனாந்தை 
கவ்வா வியாளங் காறண்டம் கருதும் வெள்ளி 

கோளியதா 
மவ்வா சனியே மயிலாகு மானே அருக்க னிவைமுதலாய் 
பொய்யாப் பரவை அஞ்சில்னிற்கும் பூர்வ பச்சம் 

பகலிதுவே . 


6 - வது தொகுப்பு 


413 


முடிவு : 

பொன்னிரம் பட்டதெல்லாங் காகம் . வெள்ளி அய . 
வடக்கு மூலையில் நிற்பன . சனி நய கிழக்கே நிற்பன . 
இந்த நாளிகை அறிந்துகொள்ளவும் . ஐந்து பஞ்ச 
வர்க்கத்து உடை . விசுவ . பிற மாயவர்கள் . 

குரு துணை . 
இந்த ஏடு மேல்மேலும் பெருக உண்டாகவும் . பச்சியேடு 
முற்றிற்று . குருமுன்னிற்கச்சுவா . 

பிளையில்லாத ஏடு . 


குறிப்பு : 

இது சோதிட நூலைச்சாரும் . 
சோதிடம் கூறுவது . 


ஐந்து பறவைகளைக்கொண்டு 


வரிசை எண் : 1522 


சுவடி எண் : 802 ( a ) 


யோகமஞ்சரி 


உள்ளது . 


ஏடுகள் : 7 } . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
பக்கத்திற்கு : 9- 11 வரிகள் .. 

அளவு : 
32X4 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி.எஎண்ணிக்கை : 
800 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 

புவித்தனு வீடெய்த வொதுற்ற ராசயோகம் 
பதினொன்றிலாறில் மூன்றிற்றீது கோளிருக்க நற்கோளி 
லக்கனத் திருட்டியாகக் கோதுற்ற ராசராசயோக 
மாய்க் கூ ( றலா ) மே . 


முடிவு : 
அங்கிசமறிந்து நீசமான கொட்களங்கிச 
மெங்கிருக்க மென்றறிந்த வோரை நாதனேந்திளாய் 
பங்கமியற்குமுன் பதித்த கேந்திரத்திலுஞ் 
சங்கையிலத்திரி கோணமீதுஞ் சாரில் ராசயோகமே " 


414 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

சோதிட சாத்திரமாகுமிது . இராசயோகம் முதலான யோகங் 
களைப்பற்றிக் கூறுவது . இன்னின்ன நட்சத்திரங்கள் இன்னின்ன 
பலனைத்தரும் எனக்கூறுவது . இதன் பின்னர் பொதுவிதி செய்யுட் 
கள் மூன்று உள்ளன . 


வரிசை எண் : 1523 


சுவடி எண் : 802 ( b ) 


இராமதேவர் சோசியம் 


ஏடுகள் : 11 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
உள்ளது . பக்கத்திற்கு : 10-11 வரிகள் . 

அளவு : 
32X4 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
100 . ஆசிரியர் : இராமதேவர் . முழுமை : முழுவதும் 


உள்ளது . 


தொடக்கம் : 
ஆதியிலே வேதியன்றா னன்பாய்ச் சொன்ன 

யருமறையின் பொருளான சோசி யத்தைச் 
சாதியிலே முதலான வாக்கியத்தைத் 

தவறாமல்ச் சற்குருவின் பாதம் போற்றி 
முடிவு : 
தாமென்ற சனிதான் ரெண்டரையாய் நிற்குந் 

தயவான வியாளனு மொராண்டு நிலையாகும் 
நாமென்ற னாகங்க ளாண்டுமொன் றரையாம் 
நடுவான கிரக நிலை நடுவறிய முத்தே " , 

முற்றும் . பராபரை லட்சிக்கவேண்டியது . 
குறிப்பு : 

இது சோதிட நூலைச் சேர்ந்தது . தலைப்பு இன்னதென்று 
சரியாகக் கண்டுபிடிக்க இயலவில்லை. இஸதேவர் சோசியம் என்று 
எழுதப்பட்டுள்ளது . அதனை இராம தேவர் சோசியம் என்று எழுதப் 
பட்டுள்ளது . ( பின்னருள்ள திசையபகாரபலன் 9 - வது ஏட்டின் 
இறுதியில் இராமசெயம் என்பதற்கு இஸசெயம் என்றுளது . ) 


-யக 


6 வது தொகுப்பு 


415 


இதில் நவக்கிரகங்கள் பற்றிய சோதிடம் கூறப்படுகிறது . 11 செய்யுட் 
களே இருப்பினும் சிறந்த சோதிடமாகத் தெரிகிறது . இதன் பின்னர் 
4 ஏடுகள் சோதிடம் எழுதியவை கோர்க்கப்பட்டுள்ளன . 


வரிசை எண் : 1524 


சுவடி எண் : 802 ( c ) 


லக்கினபாதபலன் 


ஏடுகள் : 8 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
உள்ளது . பக்கத்திற்கு : 10-11 வரிகள் .. 

அளவு : 
32X4 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
300 . அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


ஆசிரியர் : 


தொடக்கம் : 


தாமேவு லக்கினத்தின் பாதந் தன்னைச் 

சாத்துகிறேன் சுந்தரமே தயவாய்க் கேழு 
பூமேவு மேசலக் கினத்திற் றானுந் 

தழந்துமுதல்ப் பாதமதில் பிறந்த பாலன் 


முடிவு : 
அனியாயஞ் செய்யமன துண்டா கும்பார் 

அகந்தையது மெத்தமெத்த அழிம்பு பேசும் 
சனியனாய் யெப்போதும் நோயுண் டாகும் 

சங்கையாய் லக்கினத்தின் பாதந் தானே 


-சஅ 


குறிப்பு : 

48 செய்யுட்களே உள்ளன . லக்கினத்தின் பாதந்தானே 
என்பதனால் இது முழுதும் உளது என்று கருத இடமுள்ளது . 


416 


தமிழ்ச் சுவடிகளின் 


வரிசை எண் : 1525 


சுவடி எண் : 802 ( d ) 


காலச்சக்கர பலன் 


உள்ளது . 


ஏடுகள் : 15 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
பக்கத்திற்கு : 9-11 வரிகள் .. 

அளவு : 
32X4 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
ஆசிரியர் : அறியக்கூடவில்லை . 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


750 . 


தொடக்கம் : 

மேடச் செவ்வாயின் பலன் - அக்கினிசுரம் ரெத்தம் 
ஆயுதப்பயம் ரெண்டும் இடபசுக்கிரன் பலன் வியாதி நாசம் 
சரீர பிலமவாள்வுபிதிர் குணமகன்று , காலி நரப்புச் சந்தோ 
சம் மிதுன புதன் பலன் வித்தை அடிமை சுகமுண்டாம் . 


முடிவு : 


மண்டூகப்பாச்சல் இதின் மேல்க் கன்னிபுதன் ருக . 
துலாச்சுக்கிரன் ருய . விருட்சிகச் செவ்வாய் 

செவ்வாய் யருஎ - 
கூருசுயாஎ - இல் விருட்சிகத்தில் நினப மீனத்துக்கு திரைப் 
பாச்சலததது . யிதின்ளு மீனவியாளன் ருயகும்பச்சனி ருச 
மகரச்சனி ருசுகூ வயசு அயரு . பரமாயிறும் . திருவாதிரை 
சங்கால் உத்திரம் சங்கால் கேட்டை சங்கால் 

சதையம் 
சங்கால் 

ஆக கால் சய தனுவியாளன் பகல் வாக்கியம் 
நாய தனுவியாளன் ருய விருட்சிதச்செவ்வாய் ருஎஎ 
துலாச்சுக்கிரன் நியசு . கன்னிபுதன் ருகூ கூ அருசய உ -ல் 
கன்னியில் நின்று கடகத்துருமண் டூகப்பாச்சல் . யிதின்ளு 
கடகசந்திரன் ரு உயாக புரளல் சிங்காதித்தன் ருருகூளுகாயா அல் 
சிங்கத்தில் நின்று மிதுனத்துக்கு மண்டூகப் பாச்சல் யிதின் 
மேல் மிதுனாபு தன் ருகூ ரிசபசுக்கிரன் ருயசு மேடச்செவ் 
வாய் ருஎ ஆக கூயா பரமாயுள்முறும் . ஆகநட்செத்திரம் 
யஉளு காலப்பா தம் சயஅகூ . காலச்சக்கரப்பலன் முற்றும் . 


417 


6 - வது தொகுப்பு 


குறிப்பு : 

காலத்தினை வகுத்துச் சோதிடம் கூறுவதாகும் . திதி , வாரம் , 
நட்சத்திரம் , யோகம் , கரணம் ஆகிய ஐந்து அங்கங்கள் பஞ்சாங்கம் 
எனப்படும் . இவற்றைக்கொண்டு சோதிடம் கூறுவது . 


வரிசை எண் : 


1526 


சுவடி எண் : 802 ( e ) 


குமாரசுவாமியம் 


ஏடுகள் : 122. ஏட்டின் நிலைமை : 

122. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது 
பக்கத்திற்கு : 9-11 வரிகள் . அளவு : 32X4 செ . மீ . 
எழுத்து : தமிழ் .. கி . எண்ணிக்கை : 4500 . 

4500. ஆசிரியர் : 
குமாரசுவாமி . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 
போதிட மாகிய நான்முக வேதபு ராதகன மானமுதலோ 
ரீதிட மாய்வரு வாரெனில் யாவும் விடாதியல் பாகநவில் 
சோதிட மேதிட மாகியு சாவுகு மாரசுவா மியம்யா 
னோதிட வேயென துள்ளிடம் வாள்வதொ ரானைச் 

சகோதரனே . 


முடிவு : 

பங்குனி வாரத்திரிக்குக் கன்னி லெக்கினத்துக்குத் திரு 
வாதிரையுச்சி முதல்க் கேட்டை வரை விடியும் . விசாக 
முதல் அஞ்சு நட்செந்திரந் தெற்கே உதையமாம் . மகங் 
கார்த்திகை, திருவோணம் , பூரம் , உத்திரம் , சித்திரை 
சோதியறியவும் . மாதாந்தந்தோறும் பகல் சா ராசி போக 
ராத்திரி ராசி • ஸ் இந்தப்படி உச்சம் பார்த்துக் கொள்ள 
வும் , 


குறிப்பு : 

இன்னார்க்கு இன்னபடி என்று பிரமன் எழுதியுள்ளான் என்று 
மக்கள் கூறும் கூற்றை அறிந்து கூறுவதாகுமிந்நூல் . திருச்செந்தூர்க் 
கதிபனாக விளங்கிய வீரைவருமாறியாடும் பெருமாள் மகன் குமார 


53 


418 


தமிழ்ச் சுவடிகளின் 


சாமி எழுதியதெனத் தெரிகின்றது . முருகவேள் எனவும் பொருள் 
படும் . சிறந்ததோர் நூலாகுமிது . 


வரிசை எண் : 1527 


சுவடி எண் : 802 ( f ) 


கெற்பசிந்தாமணி சுந்தரானந்தர் 
வாக்கு ரெதுவான சருக்கம் 

( ருதுசாந்தி சாத்திரம் ) 
ஏடுகள் : 38. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 6-7 வரிகள் . 

அளவு : 32X4 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 800 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 
சீர் பொருந்துமாறுடைய சீர்பா தத்தில்ச் 

சென்றுமையாள் தான் பணிந்து உலகந் தன்னில் 
டார்பொருந்து மங்கையர்கள் கெற்ப மாகிப் 

பாலகனையும் பெத்தெடுத்த பருவ நூலை 
முடிவு : 
மலடியாமென்று சொல்லியிருந்திடாதே 

மாறவே 
தோசங்கள் தீர்த்தா லுண்டும் , பலனுண்டும் . 

நாகப்பிர 
திட்டை செய்தால் பைங்கொடிக்குப் பிள்ளையுண்டு . பதிவு 

மூலமது நலம் . இச்சக்கரத்தை முக்கியமாய்த் 
தங்கத்திலெழுதிக் கட்டு . யால விடமுண்ட சிவன் வாக்குக் 
கேட்டு அன்பாக உனக்குரைத்தேன் . சருக்க முத்தே . 
ரெ துசாந்தி சாத்திரம் . 


கேளு 


குறிப்பு : 

பெண்கள் வயதுக்குவருதல் எனச்சொல்லப்படும் ருது சாத்திரம் 
என்பதாகும் . இன்னின்ன காலம் , நாள் , நட்சத்திரம் , துணி , திசை 
முதலானவைகளில் ருதுவானால் இன்னின்ன பலன் என்றுரைப்பது . 
தீமைதரும் பலனாயின் அதற்குச் சடங்குகள் மூலம் அதன் போக்குந் 
தன்மையினையும் கூறுவது . 


419 


6 - வது தொகுப்பு 


வரிசை எண் : 


1528 


சுவடி எண் : 


802 ( g ) 


திசையபகார பலன் 


ஏடுகள் : 9 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 9-12 வரிகள் . 

அளவு : 32X4 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . 

தி . எண்ணிக்கை : 500 ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 
பாரப்பா வாதித்தன் திசையா றுக்குட் 

பதிவான அவன் தனது மாசம் மூன்றும் 
நேரப்பா பதினெட்டு நாளு மட்டும் 

நிதியளியும் பீடையுண்டாம் வேந்து நாசம் 


முடிவு : 
மூலமுண்டாந் தனஞ்சேதம் சனங்கள் சேத 

முன்பின்னும் அளிவாகும் அலைச்ச லாகும் 
வேலேந்தும் கந்தனருள் கிறுபை யாலே 
விரித்தகிர கபகாரம் விண்ணோர் நூலே . 

அவகாரக்கவி முற்றும் . இராமசெயம் . 
குறிப்பு : 

ஒவ்வொரு திசையிலும் ஏற்படும் நன்மை தீமைகளும் அவற்றின் 
பலனும் , போக்கும் விதமும் கூறும் சோதிட நூலிது 


வரிசை எண் ; 1529 

சுவடி எண் : 802 ( h) 
அட்டவர்க்கம் 


ஏடுகள் : 57. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 6-11 வரிகள் . 

அளவு 

32X4 செ.மீ. 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 3500 . ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


420 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 


சூரியன் றன்னட்டவர் கப்பாலதான் பாற்கச்சொல்லு 
கிறேன் ... 

... சசாரமாயொன்பது 
பத்துப் பதினொன்றாகுஞ் சந்திரற்கு மூன்றாறு பத்துப்பதி 
னொன்று பன்னிரண்டு சொல்லே . ” 


முடிவு : 


முதுபிறைக்குவியாளத்துக்கும் 
சனிக்குங் கோழிமரணம் 
வெள்ளிக்கும் புதனுக்கும் மயில் மரணம் 
நாயறுக்குக் காகம் மரணம் 
திங்களுக்கு ஆந்தைமரணம் 
செவ்வாய்க்கு வல்லூறு மரணம் 

முகிந்தது முற்றும் . 


குறிப்பு : 

இதன்பின் 14 ஏடுகள் சில்லரை சோதிட ஏடுகளாக உள்ளன . 
இந்நூல்கோள்களின் அட்டவர்க்கங்களையும் , அதற்கேற்ற பறவை 
களையும் பற்றிக் கூறுவது . 


வரிசை எண் : 


1530 


சுவடி எண் : 765 


ருதுநூல் 


உள்ளது . 


ஏடுகள் : 11 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்து 
பக்கத்திற்கு : 4-6 வரிகள் . 

அளவு . 
26X3 செ.மீ. 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
150 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் உள்ளது . 


6 - வது தொகுப்பு 


421 


தொடக்கம் : 


ஞாயத்துக்கிழமை ருதுவானால் விபசாறியாவாள் 
திங்கள் கிழமை ருதுவானால் கற்புடையவளாயிருப்பாள் 
செவ்வாய்க்கிழமையானால் சுகமுண்டாயிருப்பாள் 
புதன்கிழமையானால் புத்திரனுண்டாவாள் . 


முடிவு : 


இதுக்கு வெள்ளை பிடவையிலே ஆனாளென்று சொல்ல 
சந்தோஷம் உண்டாயிருப்பாள் . செகப்புப்புடவையிலா 
னால் வியாதியாயிருப்பாள் . கருப்புப் புடவையிலானால் 
வியாதியாயிருப்பாள் . கருப்புப்பிடவையிலானால் விதவை 
யிாயிருப்பாள் . அழுக்குப்பிடவையிலானால் மரணமாவா 
ளெண்டவாறு . 


குறிப்பு : 
இன்ன கிழமையில் ருதுவானால் இன்னபலன் 

என்பதைக் 
கூறுவது . 

ஏடுகள் மிகச்சிதிலம் . து சோதிட சாத்திரத்தைச் 
சேர்ந்தது . 


வரிசை எண் : 


1531 


கவடி எண் : 847 


ரேகை சாத்திரம் 


ஏடுகள் : 38 . ஏட்டின் நிலைமை : மிகவும் பூச்சி 
அரித்துள்ளது . பக்கத்திற்கு : 4 வரிகள் . 

அளவு : 
35X2.5 செ . மீ . 

எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 
500 . ஆசிரியர் : அறியக்கூடவில்லை. 

முழுமை - 
முழுவதும் இல்லை . 


422 


தமிழ்ச் சுவடிகளின் 


தொடக்கம் : 
வாறென்றே நெத்தியினில் வறைகள் கண்டால் 

வண்மையுடன் உள்க்களுத்தில் வறையுங் காணும் 
பேரென்றால் அக்குறிகள் விபர மெல்லாம் 

பிறித்தினி மேல்ச் சொல்லுகுறோம் பிறியமாக 
பாறென்று சொல்லுகுறோம் உயித்தி யாலே 

பார்மிசையி லுள்ளவரே குறியா றாய்ந்து 
கூறென்று விபரமெல்லாம் வெளியாய்ச் சொன்னோம் 

குறிப்பறிந்து நீயுமதைக் கூறும ( ன்னே ) ” 


முடிவு : 
வாழ்த்தினோம் அடிமுனியி லிருந்தால்க் கள்ளன் 

வருமையினால் அவர்களுக்குப் பாரி யாவான் 
தூர்த்தினோம் பஞ்சையென்று உலகத் தோர்க்கு 

தனதுகுரி யறிந்துந் தப்பா தென்று 
யேத்துவீரிக்குரிகள் அரிந்து தானே 

யியம்பவே மனதிலே பயமும் வேண்டாம் 
ஆத்து நீ ரலைந்தாப்போல் அலைவான் சித்தன் 

அக்குரிக ளாகுதென்று அறிந்து சொல்லே ! 


குறிப்பு : 

1 முதல் 3 ஏடுகள் காணப்படவில்லை . 87 செய்யுட்கள் காணப் 
படுகின்றன . சாமுத்திரிகா லட்சணம் என்னும் சோதிட வகையைச் 
சாருமிந் நூல். தொடக்கமும் முடிவும் இல்லையாதலால் பிறசெய்தி 
கள் அறியக்கூடவில்லை. 


கம் 


வரிசை எண் : 


1532 


சுவடி எண் : 791 


ரேகை லட்சணம் 


ஏடுகள் : 4 . 
முரிந்தும் உள்ளன . 


ஏட்டின் நிலைமை : 
பக்கத்திற்கு : 4--6 வரிகள் . 


ஒடிந்தும் 


6 - வது தொகுப்பு 


42.3 


அளவு : 40X3 செ.மீ. எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 
100 . அறியக்கடவில்லை. 

முழுமை : 
முழுவதும் இல்லை . 


ஆசிரியர் : 


தொடக்கம் : 


சாமுத்ரிகாபலன் ; பெருவெற்றுக்கு நடுவில் நெல் கடை 
ரேகை இருக்குமாகில் பலகார பட்சணத்துடனே முப்பழ 
மும் சாதமும் போசனமும் செய்வான் . 

சறச்சநன் 
சீவனம் செய்வாள் . 


சுக 


முடிவு : 


நீளமான நேத்திரமாயிருந்தால் துட்டவதி பகம் 
போலே நேத்திரம் இருந்தால் காமவதியாயிருப்பாள் . 
குதிரை நேத்திரமாயிருந்தால் பருளுடையசிந்தனை . 
யெருமை நேத்திரம் போலே துக்கத்தை அடையும் . மகரம் 
போலே நேத்திரம் இருந்தால்ச் சோபனம் . தூலமாகவும் 
தீற்கமாகவும் விசாலமாகவும் விரத்தமாகவும் இருந்தால் 
துஷ்ஸ்திரீ . ஸ்திரீயளுக்கு இடதுகை அஸ்த்தத்தில் ரேகை 
துெனம் போலே இருந்தால் ஸ்திரீயும் புருஷனும் சுகமாக 
இருப்பார்கள் . 


குறிப்பு : 


இச்சுவடியில் வனலட்சுமி ( அ ) விரதகல்பம் , ரேகை சாத்திரம் 
முதலியன 10 ஏடுகளில் தெலுங்கிலும் தமிழிலும் எழுதி கோக்கப் 
பட்டுள்ளன . இந்நூல் சாமுத்திரிகா லட்சணத்தைச் சார்ந்ததாகும் . 


» * KK 


வரிசை எண் : 


1533 


சுவடி எண் : 795 ( a ) 


ரோக யோக நீதி 


ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 7- 8 வரிகள் . அளவு : 34X3.5 செ.மீ. 


425 


தமிழ்ச் சுவடிகளின் 


எழுத்து : தமிழ் . 
அறியக்கூடவில்லை. 


கி . எண்ணிக்கை : 200. ஆசிரியர் : 
முழுமை : முழுவதும் உள்ளது . 


தொடக்கம் : 


திருந்திய செவ்வாய் மந்தன் ராகுவுந் திரண்டு கூடிப் 
பொருந்தியே அட்ட மத்தில் போய்விட ஒத்த காரன் 
வருந்திய கெணித மாக வடமொழி யாலே சொன்ன 
அருந்தவர் மொழியை யானு மவனியி லறைய லுற்றேன் " 


முடிவு : 
வந்த சென்ம லெக்கினத்தி லானும் நாலில் 

வந்திடவே பிலயீனமாக வாளும் நாளில் 
விந்தையென லாபமதில் இரண்டி லாறு 
மிஞ்சினகோ ளதிலிருக்க மிக்காய் வாழ்வான் . - சுஉ 
ரோகயோக நீதமுற்றும் . குமரன் துணை . 


குறிப்பு : 

இந்நூல் சோதிடம் . 42 செய்யுட்களைக்கொண்டது . சோதிடத் 
தைச் சுருக்கமாகக் கூறுகின்றது . 


2 


வரிசை எண் : 1534 


சுவடி எண் : 795 ( b ) 


கெவுளி நூல் உரை பாடம் 


ஏடுகள் : 39 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 6- 9 வரிகள் . 

அளவு : 34X3.5 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 1600 . 

1600. ஆசிரியர் : 
அதிவீரராமன் . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


6 - வது தொகுப்பு 


425 


தொடக்கம் : 
வல்லியுடை கேழ்வன் மகிழ்ந்தரனார் தாமுரைத்த 
சொல்லைத் தமிழால்த் தொகுத்தெடுத்துப் - பல்லி நூல் 
பாரில் பலர்புகழப் பாடினான் பாற்கரன் வாழ் 
வீரற் கவிராச வேந்து " 


என்பது சறுவலோகமுஞ் சகலசீவ செந்துக்களையும் 
உந்தித்தாமரையில்த் தாங்கித் திருட்டி சங்காரந்தி ரோமா 
வல்லுக்கிரமென்ற பஞ்சகீர்த்தியமுஞ் செய்யப்பட்ட மகா 
பரமே சொரி வணங்கியீசுபரனைக் கேழ்க்கச் சறுவலோகமும் 
சீவதயாபரமூர்த்தி உபதேசித்த பொருளைத்தொகுத்து , 
இந்த லோகத்தின் நிமித்தியந் தமிளினாலே பல்லி நூலென்று 
பாடினான் சூரிய வங்கிஷ குலத்திலகனான வீரயநல்லூர் 
பரராச சிங்கமான ஆதிவீரராமனென்றவாறு . 


முடிவு : 


ஆதவ னடையாந் திங்க ளமுதுக ரூட்டுஞ் செவ்வாய் 
போதவே சுரங்கள் செய்யும் பொன்கலையுடுக்கும் புந்தி 
வேதியன் பூச ணங்கள் மிகவதாய்ப் பூணும் வெள்ளி 
மாதுதோய் மணங்களுண்டாம் மந்தனாள் வாதையாமே 


குறிப்பு : 

இது ஆரூட விஷயமானது . கெவுளிசொல்ல ஆரூடம் பார்ப்பது . 
இந்நூல் இந்தப் பிரதியில் முழுவதும் இல்லை . பிழைகள் அதிகம் . 


வரிசை எண் : 1535 


சுவடி எண் : 


804 


வராகர் ஓரா சாத்திரம் 


ஏடுகள் : 58. ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 6-8 வரிகள் . 

அளவு : 37X3 செ.மீ. 


54 


426 


தமிழ்ச் சுவடிகளின் 


எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 2200 . 

2200. ஆசிரியர் : 
இலிங்கன் என்பவர் . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 


குறிபுப் : 

இந்நூலில் ஒன்று முதல் ஒன்பது அத்தியாயங்கள் உள்ளன . 
இந்நூல் 13 - ம் ஏட்டிலிருந்து தொடங்குகிறது . 1-12 ஏடுகள் 
காணப்படவில்லை . இந்நூல் ஓரைகளின் பலனைக் கூறுவது , இ 
நூல் 25 அத்தியாயங்கள் கொண்டதாகும் . ஆனால் இப்பிரதியில் 
9 அத்தியாயங்கள் தான் உள்ளன . அச்சிடப்பட்டுள்ளது . சோதிட . 
நுணுக்கங்களை அறிந்துகொள்ள விரும்புகின்றவர்க்கு இந்நூல் மிகப் 
பயன் தருவதாகும் . 


வரிசை எண் . : 1536 


சுவடி எண் .: 750 


வருஷ பலன் 


ஏடுகள் : 21 . ஏட்டின் நிலைமை : ஓரங்கள் ஒடிந் 
தும் சிதைந்தும் உள்ளன . 

அளவு : 13X3 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 300 . 

ஆசிரியர் : 
இடைக்காடர் . 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் ; 


ஆதி பிறபவத்தி லம்புவியின் மானிடற்குச் 
சோதிளையாய்ச் சாவு துன்பந் தோன்றுமே - நீதிதரும் 
பருத்தமழை தான்பொழியும் பசுக்களுடன் 

மேதியுண்டாம் 
பருத்தியுப் பாமணக்குப் பாழ் . " 


முடிவு : 
அற்செயத்தில் மாரிவிளை யறமெனச் சொன்னாலும் 
தற்செயங்கள் மேவி நலமுண்டாம் - இப்புவி ( யில் ) 


6 - வது தொகுப்பு 


427 


மாரியுண்டு வெள்ளாண்மை வாழ்வுறவே தான் விளையும் 
கீரிணங்கள் பொங்குந் திரு . 

-காய 
இடைக்காட்டான் சாத்திரம் முற்றுப்பெற்றது . 


காலம் : ( Colophon ) 

சூஎயஉ துன்முகி u மார்கழிமீ உயாக நகுல ராசாஸ்ரீ 
அவர்கள் இடைக்காட்டான் சாத்திரம் எடுத்தவர்கள் 
கொடுக்கவும் . 


குறிப்பு : 

இதில் தமிழ் வருடங்கள் அறுபதுக்கும் பலன் , செய்யுள் நடை 
யில் கூறப்பட்டுள்ளது . ஆசிரியர் இடைக்காடர் எனத் தெரிகின்றது . 
அச்சிட்டிருப்பதாகத் தெரியவில்லை . சுவடி முதலில் எலி கடித்துச் 
சிதைந்துள்ளது . 1712 - ம் வருடம் எழுதியதாகத் தெரிகின்றது . 


K. 


வரிசை எண் . 1537 


சுவடி எண் : 848 ( a ) 


விழுபல்லிக் காதல் 


ஏடுகள் : 7 . 

ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 5-6 வரிகள் . 

அளவு : 11x 2 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி . எண்ணிக்கை : 50 . ஆசிரியர் . 
அறியக்கூடவில்லை . 

முழுமை : முழுவதும் உள்ளது . 
தொடக்கம் : 


மயிர்முடிமேல் விழுந்தால் வியாதியாகும் . வலது தலை 
மேல்விழுந்தால் துக்கமாகும் . இடது தலைமேல் விழுந்தால் 
பிராண அழிவு . பின் தலைமேல் விழுந்தால் ரோக நாசம் . 


முடிவு : 


இடது 

து உள்ளங்காலில் விழுந்தால் தீரவீரம்வரும் . 
வேந்தனது கைமேல் விழுந்தால் வியாதி வரும் . கட்க்கத்தின் 
மேல் விழுந்தால் வியாதிவரும் . சம்பூரணம் . 


428 


தமிழ்ச் சுவடிகளின் 


குறிப்பு : 

பல்லி கீழே விழும்போது அது மனிதர்கள் மேல்விழுந்தால் புலன் 
கூறுவது . இன்ன இடத்தில் விழுந்தால் இன்ன பலனைத்தரும் என்பது . 
சோதிட நூலைச் சார்ந்தது . 


வரிசை எண் : 


1538 


சுவடி எண் : 848 ( b ) 


துடிநூல் 


ஏடுகள் : 6 . ஏட்டின் நிலைமை : பூச்சியரித்துளது . 
பக்கத்திற்கு : 3-4 வரிகள் . 

அளவு : 11X2 செ . மீ . 
எழுத்து : தமிழ் . கி.எண்ணிக்கை : 40 . 

ஆசிரியர் : 
அறியக்கூடவில்லை. 

முழுமை : முழுவதும் இல்லை . 


தொடக்கம் : 


உச்சி துடிக்கிற் கலகம் 
முடி துடிக்கில் மரணம் 
நெற்றி துடிக்கில் சம்பத்து 
யிடது புருவந்துடிக்கிற் துக்கம் 


முடிவு : 


இடதுபிரங்கால் துடிக்கில் சுகம் 
வலதுகால் நிகங்கள் தானிய சம்பத்து 

துகால் நிகந்துடிக்கிலுச் சாயம் . 


குறிப்பு : 

மனிதனது உடலுறுப்புக்களில் துடிப்பு ஏற்படும்போது , அது 
கொண்டு பலன் கூறுவது சோதிட வகையைச் சாருமிது . 


